உறவு நெசவு 
கலைச்சொற்கள் 
செங்கற்பட்டு.எம்.ஜி.ஆர். 

மாவட்டம் 


முனைவர் சீவ.சண்முகசுந்தரம் 


P3 


HINA 


உழவு , நெசவு 
கலைச் சொற்கள் 


( செங்கற்பட்டு - எம் . ஜி . ஆர் . 

மாவட்டம் ) 


முனைவர் 


வ . சண்முகசுந்தரம் 

எம் . ஏ . , எம்.எட் . , பிஎச்.டி . 


திலகவதி பதிப்பகம் 
9 ஏ பி , விளக்கடிக் கோவில் தோப்புத் தெரு , 

காஞ்சிபுரம் -631501 


முதல் பதிப்பு : செப்டம்பர் , 1993 
உரிமை : ஆசிரியர்க்கு 


O 


நால் பக் . 472 + படங்கள் பக் . 32 = 504 பக் . 


விலை ரூ .100.00 


அச்சும் அமைப்பும் 
அமுதன் அச்சகம் 
66 , பெரியார் தெரு , எம்.ஜி.ஆர்.நகர் . 
சென்னை - 600 078 போன் : 4834325 


! 


3 


செங்கை - அண்ணா மாவட்டத் தொழில்களுள் உழவு , 
நெசவு சார்ந்த சொற்கள் என்னும் தலைப்பில் சென்னைப் 
பல்கலைக்கழகத்திற்கு முனைவர் பட்டத்திற்காக டிசம்பர் , 
1989 இல் அளிக்கப்பட்ட ஆய்வேடு இப்பொழுது அப் 
பல்கலைக் கழக அனுமதியுடன் நூலாக்கம் பெற்றுள்ளது . 


கடிதம் 


சென்னைப் பல்கலைக் 

கழக 

அனுமதிக் 
எண் பிஎச் . டி | 1456 நாள் 4-4- 1991 


தமிழ் வளர்ச்சிக்கான சிறந்த நூல்களை வெளியிட 
நிதியுதவி வழங்கும் தமிழ் நாடு அரசின் திட்டத்தின் கீழ் இந் 
நூல் நிதியுதவி பெற்றுள்ளது . 

தமிழ் வளர்ச்சி - பண்பாட்டுத்துறை அரசாணை எண் 7 , 
நாள் 26 - 3 - 93 . 


அணிந்துரை 
டாக்டர் ர . விஜயலட்சுமி டி.ஃபில் ( ஆக்ஸ்போர்ட் ) 

உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை . 


தமிழில் ஆய்வுப் பொருள்கள் , ஆய்வு முறைகள் , ஆய்வுக் 
சளங்கள் , கடந்த 

இருபது ஆண்டுகளுக்குள் பெருமளவில் 
மாற்றமும் வளர்ச்சியும் பெற்றுள்ளன . இலக்கியத்துடன் 
மட்டும் ஆய்வுகள் என்ற நிலைமாறி , இலக்கியத்தின் பின்னணி 
யாகிய சமூகச் சூழ்நிலைகள் , தொழில் வளர்ச்சிகள் , தொழில் 
முறைகள் வளர்வதற்குப் பயன்படுத்தப்படும் தொழில் நுட்ப 
முறைகள் , மக்கள் பேச்சு வழக்குகள் , நாட்டுப்புறப் பாடல்கள் , 
கதைகள் , நாட்டுப்புறக்கலைகள் போன்ற பல பொருள்கள் 
குறித்து இப்போது ஆய்வுகள் பெருகி வருகின்றன . 


ஆய்வுக்கான தரவுகளை நேரில் களங்களில் சென்று திரட்டி 
அவற்றை நுண்ணியதாய் நோக்கித் தேர்ந்தெடுத்துத் தகுந்த 
ஆய்வு நெறிகளைத் துணை கொண்டு முடிவுகளுக்கு வரும் 
ஆய்வு நூல்கள் காலத்தால் அழிவதில்லை . அத்தகைய ஒரு 
ஆய்வு நூலே செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்ட உழவும் 
நெசவும் சார்ந்த கலைச் சொற்கள் எனும் இந்த நூலாகும் . 


அயராத உழைப்பும் ஆற்றலும் மிக்க இந்நூலின் ஆசிரியர் 
முன்னரே இத்தகைய சொற்களுக்குப் பழக்கமானவர் .. 
அன்றாடம் மக்களிடம் பயின்று வரும் இத்தகைய சொற்களின் 
அறிவு எல்லோர்க்கும் இருப்பதில்லை . பல சொற்கள் மக்கள் 

வழக்கில் கேட்கும்போது பொருள் புரியாதிருக்கும் . 
காரணம் 

அவர் கள் உச்சரிப்பு அச்சொல்லின் முதல் நிலையி 
லிருந்து வேறுபட்டு விளங்குகின்றன உச்சரிப்பு எளிமைக்காக , 
நாக்கில் கரடுமுரடாக உருளும் எழுத்துகள் தவிர்க்கப்பட்டிருக் 


6 


கும் . அன்றேல் அத்தகைய எழுத்துகள் நாவில் எளிதில் புரளும் 
படியான இன்னொரு எழுத்தாக மாறியிருக்கும் . எடுத்துக் 
காட்டாக , நெட்டைக் கேழ்வரகு , நெட்டக் கெவுரு ( ப . 160 ) 
ஆகவும் , பட்டறைக்காய் , பட்றகா ஆகவும் , மணிலாக் 
கொட்டை , மல்லா கொட்ட , மள்ளா 

கொட்ட , 
மள்ளாட்ட , மளா கொட்ட , மளாட்ட ( ப . 162 ) ஆகவும் 
மாறி ஒலிக்கப்படுவதைக் காட்டலாம் . 


. 


இத்தகைய மாற்றங்கள் ஒரு மொழியின் வளர்ச்சியைச் 
சுட்டுவன . 

இந்நூலின் ஆசிரியர் இவ்வளர்ச்சி நிலையின் ஒரு 
பகுதியை எடுத்து 

ஆழமாசவும் 

கூர்மையாகவும் ஆய்வு 
செய்துள்ளார் . உழவு , நெசவு சார்ந்த சொற்களை ஆய்வுக்குட் 
படுத்திய ஆசிரியர் . அச் சொற்களை பல முறைகளைக் கொண்டு 
பிரித்துத் தெளிவுடனும் விளக்கத்துடனும் 

ஆய்வு செய் 
துள்ளார் . 


நூலின் 


வாக 


தரவுகள் , 


தொடக்கத்தில் செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் 
மாவட்டத்துள் அடங்கும் ஊர்களையும் ஆங்கு ஒவ்வொரு 
ஊரிலும் , 

மக்கள் சிறப்பாகக் கையாளும் தொழில் சார்ந்த 
சொற்களைக் 

கூறிச் செல்வதுடன் , அத்தொழில்களின் விளை 
வரும் பயன்களையும் புள்ளிவிவரத்துடன் எடுத்துக் 
காட்டுவது படிப்போர்க்குப் பயன் தருவதாகும் . 

அத்துடன் 
இம் மாவட்டத்தின் வரலாற்றுப் பின்னணியையும் ஒவ்வொரு 
காலப் 

பகு தியாகத் தந்திருப்பது , மொழிவளர்ச்சியினுடைய 
சமுதாயப் பின்னணியைப் புரிந்து கொள்ள உதவுகிறது . இம் 
மாவட்டத்தின் புள்ளிவிவரங்களுடன் கூடிய 
விவசாயம் , நெசவு போன்ற பல்வேறு தொழில்களும் இதுவரை 
எவ்வாறு வளர்ச்சி பெற்றுள்ளன என்பதை படுத்துக் காட்டு 

இத்தகைய பின்னணியுடன் செங்கற்பட்டு 
எம் . ஜி . ஆர் . மாலட்டத்தைப் பற்றிய செய்திகள் 
படிப்போர் 

மனதில் நிறுத்த , அங்குள்ள உழவு . நெசவுச் 
சொற்களை 

ஆய்வு செய்ய முயல்கிறார் . 

உழவு என்ற 
சொல்லால் வேளாண்மைத் தொழிலில் மக்கள் பயன்படுத்தும் 
சொற்கள் அனைத்தையும் உள்ளடக்கி விடுகின்றார் ஆசிரியர் . 
வேளாண்மையுடன் தொடர்பான மண் , நீர்ப்பாசன முறைகள் 
அதில் பயன்படுத்தப்படும் கருவிகளாக , உழவுக்கருவிகள் , களை 
யெடுக்கும் கருவிகள் , அறுவடைக் கருவிகள் ஆகியவற்றையும் 
பூச்ைசிகள் அழிக்க உதவும் கிருமி நாசினிகள் முதலியவற்றுடன் 
இலை தொடர் பான எல்லாச் சொற்களும் ஆய்வுக்குள்ளடக்கப் 
பட்டிருப்பதுடன் மிக அருமையாகக் கிடை க்கும் கருவிகளின் 


கின் றன . 


7 


கின் றன 


படங்களும் நூலில் சேர்க்கப்பட்டிருப்பது , படிப்போர்க்கு 
ஆவலையும் சுவையையும் ஊட்டுகிறது . 

மொழியியல் ஆய்வாக மட்டுமின்றி இத்தகைய சொற்கள் 
பழைய தமிழ் இலக்கியங்களில் எவ்வாறு கையாளப்பட்டிருக் 

என்பதனையும் ஒப்பிட்டு எடுத்துக்காட்டுவது 
சிறப்பாக அமைந்துள்ளது . இவ்வாறு எடுத்துக் காட்டு 
வதனால் மொழியின் வளர்ச்சி நிலையினையும் , இடையிடை 
ஏற்பட்ட மாற்றங்களையும் சேர்க்கைகளையும் தனிப்படுத்திக் 
காட்ட முடிகிறது . வேளாண்மை , நெசவுசெய்யும் மக்களிடை 
வழக்கில் உள்ள சொற்கள் பல இலக்கிய ஆசிரிய களுக்கோ 
பொது மக்களுக்கோ தெரிய வாய்ப்பு அதிகம் இல்லை 


களை 


சுவையான 


குறிப்பாக வேளாண்மையுடன் தொடர்புடைய மாடுகள் 
பற்றிய விரிவான சுவையான ஆய்வு சிறப்புடையது . மாட்டின் 
சுழி , கொம்பு , நிறம் , குளம்பு , பல் , கால் , வால்பற்றிய விவரங் 

விளக் தவதுடன் மாட்டின் பல்வேறு பயன் பாடுகள் 
குறிக்கும் வெவ்வேறு பெயர்களும் தரப்பட்டுள்ளன. இன்னும் 

ஒரு பகுதி மாட்டுத் தரகரின் பேச்சு மொழி . 
ஆசிரியரின் இடைவிடா முயற்சியால் இப்பேச்சு மொழியின் 
விளக்கங்கள் , அங்குப் பயன்படுத்தப்படும் 

குறியீடுகள் 
முதலியன 

தெளிவாகின்றன . இதுவரை மறைபொருள் 
போல் கொள்ளப்பட்ட சில குறிப்புகள் விளக்கம் 
பெற்றுள்ளமை, குறிப்பிட்ட தரகர் மொழியினை ஏனை 
யோரும் அறிய வாய்ப்பளித்துள்ளது . தரகர்கள் வாய் திறந்து 
பேசுவது கிடையாது . ஒரு மேலாடையை இருவர் கைகளுக்கும் 
மேலாகப் போட்டுவிட்டு 

கைகளைப் 

பிடிப்பதனாலேயே 
விலையைப் பேசிவிடுவர் . காட்டாக , நான்காயிரத்து ஐந்நூறு 
என்றால் கட்டை விரல் தவிர்ந்த நான்கு விரல்களையும் ஒரு 
முறை பிடித்துவிட்டுப் பின்னர் ஐந்து விரல்களையும் ஒரு 
தடவை பிடிப்பர் . இதேபோல் ஒரு விரலுக்கு மேல் ஒரு விரலை 
வைத்துப் பிடித்தால் விற்போர் , வாங்குவோர் கேட்கும் 
தொகைக்கு மேற்பட்ட தொகையைத் தரகர் எடுத்துக் 
கொள்வர் என்பது பொருள் . இத்தகைய குழூஉக் குறிகளை 
டாக்டர் சண்முகசுந்தரம் விளக்கி எழுதியிருப்பது தமிழார்வ 
மிக்கவர்களுக்குச் சுவை பயப்பதாகும் . 


எந்த ஒரு மொழியும் வளர்ச்சி பெறும்போது வேறு மொழி 
களின் தாக்கமும் ஏற்படுவது வழக்கம் . அவ்வாறே தமிழ்நாட்டு 
மக்களிடையேயும் அந்நிய மொழிகளின் கலப்புள்ள பேச்சு 


8 


மொழிகளைக் காணமுடிகிறது . உழவு , நெசவு ஆகிய தொழில் 
செய்வோரிடையே நவீன அறிவியல் வளர்ச்சியால் செயல் 
முறைகள் மாறியுள்ளன . அது போன்றே பயன் படுத்தப்படும் 
கருவிகளும் புதிது புதிதாக வரவழைக்கப்பட்டுப் பயன்படுத்தப் 
படுகின்றன . 

கருவிகளின் புது அறிமுகம் , தமிழுக்குப் புதுச் 
சொற்களையும் அறிமுகம் செய்துள்ளது . இச்சொற்களை 
எல்லாம் திரட்டி அவற்றைச் சிறந்த முறையில் பிறமொழி 
வழக்குச் சொற்களாக ஆசிரியர் இந்நூலிற் கொடுத்துள்ளார் . 
தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்கள் பிறமொழிச் சொற்களுக்குப் 
பதிலாகத் தமிழ்ச் சொற்களைப் பயன்படுத்த முயலவில்லை . 
பதிலாக , அவற்றைத் தமிழ் ஒலிப்படுத்த முயன்றுள்ளனர் . 
காட்டாக , ‘Single box 

பெட்டிப்பலகை 
விசைத்தறியை சிங்கல் பாக்ஸ் என்றே வழங்குகின்றனர் . 
Drop box என்ற வீழ்வைப் பெட்டியை டிராப் பாக்ஸ் 

தொழிலாளி மக்கள் வழங்குகின்றனர் . மக்கள் 
மொழியில் இத்தகைய பண்புகள் எல்லாவற்றையும் அழகுறத் 
திரட்டித் தமிழ் மொழி மரபுகட்கேற்ப பகுத்துத் தந்த 
ஆசிரியரின் முயற்சி பாராட்டுதற்குரியதாகும் . 

இந்நூல் மொழியியலாளருக்கும் இலக்கிய ஆசிரியர்களுக் 
கும் தமிழ் நாட்டு வரலாற்றாசிரியர்களுக்கும் ஏனைய கல்வி 
யாளருக்கும் படித்துச் சுவைக்க உதவும் ஓர் அரிய நூல் , 


என்ற 


உடைய 


என்றே 


குறிப்பாக , தமிழ்வழி அறிவு பயிலும் மாணவர்களுக்கும் 
ஆசிரியர்களுக்கும் வேளாண் துறை , நெசவுத் தொழில் நுட்பத் 
துறைக் கல்வியாளர்களுக்கும் இந்நூல் பெரும் வரப்பிரசாத 
மாகும் . இதிலுள்ள கலைச் சொற்கள் , இத்துறைகளி 
லுள்ளோருக்குப் பெரிதும் துணையாக அமையும் . 

இத்தகைய ஆய்வுகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மேற் 
கொள்ளப்பட்டால் தமிழ் மொழியின் வளம் , தொழிற்துறை 
முன்னேற்றங்கள் போன் றவை குறித்த விவரங்களை முழுமை 
யாகப் பெறமுடியும் . ஆசிரியரின் முயற்சி தமிழுக்கும் தமிழ் 
நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளது . 


9 


சிறப்புரை 

டாக்டர் பொற்கோ 
பேராசிரியர் , தலைவர் , தமிழிலக்கியத் துறை 

சென்னைப் பல்கலைக் கழகம் . 


- 


தலைப்பில் 


முனைவர் சிவ . சண்முகசுந்தரம் அவர்கள் உழவு , நெசவு 
கலைச் சொற்கள் என்ற 

பெரிதும் முயன்று 
உருவாக்கியுள்ள இந்த ஆய்வு நூல் இன்றைய சூழலில் பெரிதும் 
போற்றி வரவேற்கத்தக்க பயனுள்ள நூல் . 


இந்த நூலில் முன்னுரை , முடிவுரை நீங்கலாக எட்டு 
இயல்கள் அமைந்துள்ளன . முன்னுரையில் ஆய்வுப் பொருள் , 
ஆய்வு நோக்கம் , ஆய்வுக்குரிய தகவல்களைத் திரட்டிய முறை , 
ஆய்வேட்டு அமைப்பு முதலான செய்திகள் பேசப்படுகின்றன . 


முதலாவது இயலில் ஆய்வுக்குரிய மாவட்ட எல்லை , இயற் 
கைச் சூழல் , மக்கள் வாழ்க்கை முறை , இன்றியமையாத சில 
வரலாற்றுக் குறிப்புகள் முதலான செய்திகள் விளக்கப்படுகின் 
றன . அடுத்து வரும் இரண்டு இயல்களும் உழவுத் தொழில் 
சார்ந்த சொற்களை முறையாகப் பொருள்வழிப் பாகுபாடு 


செய்கின்றன . 


இயல்கள் நான்கு , ஐந்து 

ஆகிய 

இரண்டும் நெசவுத் 
தொழில் சார்ந்த சொற்களை முறையாகப் பொருள்வழிப் 
பாகுபாடு செய்துள்ளன . ஆறாவது இயல் 

உழவு , நெசவு 
ஆகிய தொழில்களைச் சார்ந்த எல்லாச் சொற்களையும் முழுமை 
யாக ஆராய்ந்து சொல்வழிப் பாகுபாடு செய்துள்ளது . 


ஏழாவது இயல் சொற்பொருள் ஆய்வாக அமைகிறது . 
எட்டாவது இயல் இலக்கியத் தமிழுக்கும் பேச்சுத் தமிழுக்கும் 
இடையேயுள்ள உறவை ஆராய்ந்து விளக்குகிறது . இறுதியாக 
நிறைவுரை இடம் பெற்றுள்ளது . 


10 


உழவு , நெசவு தொடர்பான இன்றியமையாத பல படங் 
களை இந்த நூலில் உரிய இடங்களில் இணைத்திருப்பது 
ஆய்வுக்குச் சிறப்பூட்டுவதாக அமைந்துள்ளது . 


பின்னிணைப்புகள் , தகவலாளிகள் பட்டியல் முதலானவை 
நூலின் இறுதியில் இடம் பெறுகின்றன . விரிவான துணை நூற் 
பட்டியல் ஒன்று நூலின் இறுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது . 


வேண்டிய 


சண்முக 


ஏராளமான கலைச் சொற்களை உருவாக்க 
காலகட்டத்தில் இருக்கின்ற நாம் இத்தகைய நூல்களை 
மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் சிவ . 
சுந்தரம் அவர்கள் ஆய்வில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் . 
ஆய்வுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் விருப்பத்தோடு 
பாடுபடும் இயல்பினர் . இவருடைய ஆர்வம் , உழைப்பு, 
அறிவுத்திறம் ஆகியவற்றோடு இவரது மேற்பார்வையாளரின் 
அன்பும் ஆதரவும் இந்த நல்ல ஆய்வு நூலை உருவாக்கி வழங்கி 
யிருக்கின்றன . 


டாக்டர் சிவ . சண்முகசுந்தரம் அவர்கள் மேலும் மேலும் 
இத்தகைய பயனுள்ள பணிகளை நிறைவேற்றத் தக்க வகையில் 
தமிழ்கூறும் நல்லுலகம் இவருக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க 
வேண்டும் என்று பெரிதும் விரும்புகிறேன் . 


-- 


11 . 


உயர் திரு . P. S. வெங்கடேசன் 
எம் . ஏ . , பிஎஸ் . ஸி . , எம் . எட் . , 

முதல்வர் 
மாவட்ட ஆசிரியர் பயிற்சிக் கல்வி நிலையம் , 

ராணிப்பேட்டை - 632401 . 
வ . ஆ . அ . மாவட்டம் 


பாராட்டுரை 


இந்த நிறுவனத்தின் விரிவுரையாளர் திரு . டாக்டர் 
சிவ . சண்முகசுந்தரம் எம் . ஏ . , எம் . எட் . , பிஎச்.டி . , 
அவர்கள் தங்களது பெருமுயற்சியினால் ( செங்கற்பட்டு 
எம் ஜி . ஆர் . மாவட்டம் ) 

உழவு 

நெசவு- கலைச் 
சொற்கள் என்னும் அருமையான ஆய்வு நூலினைப் புத்தக 
வடிவில் கொணர்ந்துள்ளார்கள் . 


ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கில் உள்ள தொழில் 
சார்ந்த 

சொற்களைச் சேகரித்து அவைகளுக்கு உரிய 
பொருள்களைக் கூறியுள்ளதுடன் 

சீரிய 
அவற்றைப் பாகுபடுத்தி 

விளக்கியுள்ளமை மிகவும் 
பாராட்டுதற்குரியதாகும் . 


முறையில் 


இவர் மேன்மேலும் இன்னும் இதுபோன்ற அரிய 
படைப்புகளைப் படைக்க இறைவன் இவருக்குத் துணை 
புரிய வேண்டுகிறேன் . 


12 


நன்றியுரை 


1989 ஆம் ஆண்டு டிசம்பர்த் திங்கள் சென்னைப் பல்கலைக் 
கழகத்திற்குப் பிஎச் . டி . பட்டத்திற்காக அளிக்கப்பட்ட ஆய் 
வேடு இப்பொழுது நூலாகப் வெளியிடப்படுகிறது . இந்நூல் 
செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்திலுள்ள உழவு , நெசவு 
சார்ந்த கலைச் சொற்களைத் தொகுத்துப் பகுத்து ஆய்ந்து 
கூறுகிறது . 


செங்கற்பட்டு 

மாவட்டம் என ஆய்வைத் தொடங்குங் 
காலும் ( 1984 ) செங்கை - அண்ணா மாவட்டம் என ஆய்வு 
நிைைறவு பெறுங்காலும் , செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . 
மாவட்டம் 

வெளியிடுங்காலும் செங்கற்பட்டு 
மாவட்டத்திற்குப் பெயர் மாற்றம் ஏற்பட்டுள்ளமை அறியத் 
தக்கது . 


to ன 


நூல் 


மாவட்டப் பெயர் மாற்றம் போலவும் , பழையன கழி 
தலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்னும் 
நன்னூல் பாடலின் அடிப் படையிலும் தொழில் சார்ந்த 
சொற்களிலும் சில காலத்திற்கேற்ப இடத்திற்கேற்ப பெயர் 
மாற்றம் பெற்றும் புதுச்சொற்கள் உருவாகியும் வருகின்றன . 

உழவு , நெசவு சார்ந்த சொற்கள் சேகரித்தலின் பொருட்டு , 
செங்கற்பட்டு எம் ஜி . ஆர் . மாவட்டத்திலுள்ள பதின்மூன்று 
வட்டங்களுக்கும் களப்பணிக்காகச் சென்றபொழுது தகவலாளி 
யாய் 

அமைந்த தொழிலாளர்களுக்கும் தகவலாளியைச் 
சந்திக்க உடனிருந்து உதவிய ஆசிரிய நண்பர்கள் , உறவினர்கள் 
ஆகியோர்க்கும் என் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றுள்ள நிலை 
யில் அவர் கட்கு நூல் வெளிவரும் இத்தருணத்திலும் என் 
நன்றியை முதலாவதாகத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


சென்னை , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் ஆய்வு 
செய்ய அனுமதியளித்து அவ்வப்பொழுது சீரிய கருத்துகள் 
வழங்கிய இயக்குநர் டாக்டர் ச . வே . சுப்பிரமணியன் அவர்கட்கு 
என்றும் மறவா நன்றியுடையேன் . 

இந்நூல் சிறந்த ஆய்வேடாக விளங்க அரிய கருத்துகளை 
அறிவித்தருளியதுடன் சிறப்புரையும் வழங்கியருளிய என் 


13 


உள்ளங் கவர்ந்த சான்றோர் சென்னைப் பல்கலைக் கழகத் 
தமிழிலக்கியத் துறைத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் 
பொற்கோ அவர்களுக்கும் , ஆய்வு நூல் மிக்க மேம்பாட்டுடன் 
திகழவேண்டும் என்பதில் ஆழ்ந்த பற்றுள்ளம் கொண்டவராய் 
ஆய்வுமுறையில் ஊக்கம் ஊட்டியதுடன் அரியதொரு அணிந் 
துரையும் 

அளித்தருளிய என் நெறியாளர் பேராசிரியர் 
முனைவர் திருமதி ர . விஜயலட்சுமி அவர்கட்கும் என் நெஞ்சு 
நிறைந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன் . 


நான் பணி புரியும் மா . ஆ . ப . க . நிலையத்தின் முதல்வர் 
உயர்திரு பி . எஸ் . வெங்கடேசன் அவர்கள் இந்த ஆய்வு 
நூலைப் படித்தபொழுது உள்ளத்தில் எழுந்த உவகையினால் 
இனியதொரு பாராட்டுரை வழங்கியருளினார் . அப்பெருந் 
தகையாளருக்கும் என் மனமுவந்த நன்றியை அறிவிக் 
கின்றேன் . 

இந்நூல் வெளியிட உடன் அனுமதியளித்த சென்னைப் 
பல்கலைக் கழகத்திற்கும் , தமிழ் வளர்ச்சிக்கான சிறந்த நூல் 
களை வெளியிட நிதியுதவி வழங்கும் திட்டத்தின்கீழ் நிதியுதவி 
அளித்த தமிழ் நாடு அரசு - தமிழ்வளர்ச்சி , 

பண்பாட்டுத் 
துறைக்கும் என் நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இவ்வாய்வு நூல் அச்சிடுதலில் பேருதவி புரிந்த பெரியோர் 
கள் திரு எம் . எம் . தணிகைமலை அவர்கட்கும் சேகர் பதிப்பக 
உரிமையாளர் திரு வெள்ளையாம்பட்டு சுந்தரம் அவர்கட்கும் 
சிறந்த முறையில் அச்சிட்டு வழங்கிய அமுதன் அச்சகத்தார்க் 
கும் மற்றும் பல்வகையில் உதவிய அனைவர்க்கும் என் அன் 
பார்ந்த நன்றி என்றும் உரியது . 

இந்நூல் வெளியிடு தலில் அன்பும் ஆதரவும் காட்டும் என் 
சகோதரர்களுக்கும் மைத்துனர்களுக்கும் என் அன்பார்ந்த 
நன்றி உரியது . 
சமுதாய வரலாற்று வளர்ச்சியில் 

கல்வியுலகம் 
பாட்டுடன் செயல்பட்டு வருகிறது . ஆய்வுலக அறிஞர்க்கும் 
கல்வியாளர்க்கும் துணையாக இந்நூல் உதவும் என்று நம்பு 
கிறேன் இதுபோன்று பிற துறைகளிலும் ஆய்வுப் பயன் 
வளர்க்க இந்நூல் தூண்டுகோலாக அமையும் என்பதும் உறுதி . 
எனவே , கல்விச் சாலைகளும் பொது நூலகங்களும் இந்நூலின் 
தரமும் பயனும் கருதி வாங்கிப் பயன் வளர்க்க வேண்டும் 
என்பதே என் விழைவாகும் . இதனால் இனி வரும் ஆய்வாளர் 
ஊக்கமும் நம்பிக்கையும் கொள்ள வாய்ப்பேற்படும் . 

தமிழ்க் கல்வியுலகம் நன்கு ஆதரிக்கும் என நம்பி இந் 
நூலை மகிழ்வோடு படைத்து வணங்குகின்றேன் . 
காஞ்சிபுரம் 

சிவ . சண்முகசுந்தரம் 


14 


-- 


பிழை - திருத்தம் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


31 


அடிக்குறிப்பு 
அடிக்குறிப்பு 
கொள்க . 


எண் 3 ஐ 
எண் 4 ஐ 


நான்காகவும் 
மூன்றாகவும் 


39 


29 


அணுமின் நிலையமும் 


59 


14 


வ்யாசாய 


மின்பகிர்மான 

நிலையமும் 
வ்யவசாய 
அடிக்குறிப்பு 

எண் 3 . 


அடிக்குறிப்பு எண் 1 


77 


1 


82 


19 


102 


16 


. 


128 


24 


159 


19 


204 


29 


256 


24 


போச்சு 
நீர் த்தோப்பை 
சேடைக்கும் 
வேப்பப் 
பிண்ணாக்கு 
கரும்பை 
பாமிணி 
காக்காடு 
ஜட்நூல் 
Drawboy 

doby 
ட்ெடிக் 
ச கரம் 
பத்தல் 
சாந்த 


போச்சு 1 
நீர்த்தொப்பை 
சேடைக்குக் 
வேப்பம் 
பிண்ணாக்கு 
குரும்பை 
பாமினி 
ஜாக்காடு 
கட் நூல் 
Drawboy 

dobby 
கட்டிக் 
சக்கரம் 
பந்தல் 
சார்ந்த 


19 


338 


8 


365 


12 


377 


27 


384 


31 


436 


16 


15 


ஆசிரியரின் படைப்புகள் 


1. இலக்கிய இன்பம் 


2. இலக்கியக் கட்டுரைகள் 
3. சைவத் திருமுறைகள் பன்னிரண்டனுள் 

செல்வர் குறிப்பு ( தொகுப்பு ) 
4 , அறிவொளி விளக்கு என்னும் 

விவேகசிந்தாமணி (உரை ) 


5 . 


பாரதிதாசனாரும் பைந்தமிழும் 

நெசவு கலைச்சொற்கள் 


6. உழவு , 


16 


பொருளடக்கம் 


5 


9 


அணிந்துரை 
சிறப்புரை 
பாராட்டுரை 
நன்றியுரை 


11 


12 


முன்னுரை 

17 
இயல் 1. புவியியல் வரலாற்றுப் பின்னணியில் 

செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் 
உழவும் நெசவும் 

29 
இயல் 2. உழவுத் தொழில் சார்ந்த சொற்கள் 
பொருள்வழிப் பாகுபாடு -1 . 

58 
இயல் 3. உழவுத் தொழில் சார்ந்த சொற்கள் 
பொருள் வழிப் பாகுபாடு -2 

167 
இயல் 4. நெசவுத்தொழில் சார்ந்த சொற்கள் 
பொருள்வழிப் பாகுபாடு -1 

221 
இயல் 5. நெசவுத் தொழில் சார்ந்த சொற்கள் 
பொருள் வழிப் பாகுபாடு - 2 

306 
இயல் 6. உழவும் நெசவும் - சொல்வழிப் பாகுபாடு 351 
இயல் 7. சொற்பொருள் ஆய்வு 

364 
இயல் 8. இலக்கியத் தமிழும் பேச்சுத் தமிழும் 389 


நிறைவுரை 


433 


437 


பின்னிணைப்பு - 1 
பின்னிணைப்பு - 2 


439 


துணை நூற்பட்டியல் 


453 


அன்புக் காணிக்கை 

என் பெற்றோர் 
திரு . ர . சிவந்தபாத முதலியார் 
திருமதி உண்ணாமுலை அம்மாள் 

ஆகியோர்க்கு 


17 


முன்னுரை 


-ஆய்வுப் பொருள் 

செங்கற்பட்டு - எம்.ஜி.ஆர் . மாவட்டத் தொழில்களுள் 
உழவும் நெசவும் சார்ந்த கலைச் சொற்கள் இந்த ஆய்வுக்கு 
எடுத்துக் கொண்ட பொருளாகும் . 


தொழில்களுள் மனிதனின் உயிர் வாழ்க்கைக்கு உயிர் 
நாடியாகக் கருதப்படுவன உழவும் நெசவுமாம் . ஓரிடத்திலும் 
நிலையாக வாழாமல் அலைந்து திரிந்து வாழ்ந்து வந்த 
மனிதன் , நிலைத்து ஓரிடத்தில் வாழத்தொடங்கிய காலத்தி 
லிருந்து மேற்கொண்ட தொழில்களுள் முதன்மையாகக் கருதத் 
தக்கனவும் உழவும் நெசவுமேயாம் . 


எனவே , பல்வேறு தொழில் சார்ந்த சொற்கள் இருப்பினும் 
விரிவு குறித்து இவ்விரு தொழில்களைச் சார்ந்த சொற்கள் 
மட்டுமே இவற்றின் இன்றியமையாத் தன்மை கொண்டு இங்கு 
ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . 


ஆய்வின் நோக்கம் 

வளர்ச்சியடைந்த ஒரு மொழியில் அறிவியல் சொற்கள் , 
தொழில் நுட்பத் துறைச் சொற்கள் , இலக்கியச் சொற்கள் , 
இழிவழக்குச் சொற்கள் , பேச்சுவழக்குச் சொற்கள் ஆகிய 
யாவும் இருக்கும் . அம்மொழியிலுள்ள அகராதியிலும் அச் 
சொற்கள் யாவும் இடம் பெற்றிருக்கும் . அவற்றுடன் வளர்ந்து 
வரும் அறிவியல் உலகில் பெருகும் அறிவியல் சொற்களும் 
தொழில் நுட்பச் சொற்களும் அவ்வப்பொழுது காலத்தே 


உ 


-2 


18 


உருவாக்கப்படும் அகராதியில் இடம் பெற்றிருக்கும் . இல்லை 
யேல் இடம் பெறச் செய்தல் வேண்டும் . 

அப்பொழுதுதான் ஒரு மொழியின் அகராதி முழுமை 
பெற்று விளங்குவதாய் அமையும் ; அம்மொழியின் சொற் 
களஞ்சிய வளப்பத்தைக் காண இயலும் . இக்கருத்து அறிஞர் 
சிலரின் பின்வரும் கருத்துகளால் வலுப்படுகின்றது , 
கருத்துகளாவன : 


சென்னைப் பல்கலைக் கழகம் சில ஆண்டுகளுக்கு முன் 
வெளியிட்ட பெரிய தமிழ் அகராதி மிகவும் நன்றாயுள்ளது . 
ஆனால் இம்முயற்சியில் அந்நூல் பல்வேறு கைத்தொழில் 
மற்றும் வாழ்க்கைத் தொழில் செய்யும் மக்களிடை வழங்கும் 
தொழில் சார்புடைய சொற்களின் சேர்ப்பு இன்றித் தொகுக் 
கப்பட்டிருத்தலால் பேச்சுத் தமிழ் சார்ந்த அனைத்துச் சொற் 
களுமுடையதாய் விளங்கி முழுமை பெற்றுள்ளது என்று 
சொல்லவியலாது என்கிறார் சுனிதி குமார் சட்டர்ஜி .1 


‘ தற்காலப் பேச்சு வழக்கின் குணவியல்புகளை வெளிப் 
படுத்தவும் குறிப்பிட்ட பண்டைய சொற்களைப் பாதுகாத்து 
வரவும் ஆக இரண்டு வகையில் தற்காலக் கிளைமொழிக் கல்வி 
அவசியமாக உள்ளது என்கிறார் 

தெ . பொ . மீனாட்சி 
சுந்தரனார் . 2 


1. The great Tamil Lexicon published by the University 

of Madras some years ago is quite good . But inspite of 
efforts to include words belonging to the people in 
the various crafts and professions , it cannot be said 
to be fully representative of all the aspects of the 
Tamil Speech , - Krishnamurti . Bh ,, A Telugu Dialect 
Dictionary of occupational vocabularies , Volume- | 
Agriculture , Second Edition (( Hydrabad, Andhrapradesh 
Sahitya Akademi, 1974 ) Forward by Suniti Kumar chatterji , 

page - 2 . 
2. The study of the modern dialects is important as not 

only showing the characteristic features of the modern 
colloquial language, but also preserving certain old 
usages . - Meenakshi Sundaranar . T.P. , A History of Tamil 
Language ( Poona, Linguistic Society of India , 1965) P.11 . 


19 


- 


நாகரிகமடைந்த மொழியிலுள்ள சொற்களில் விஞ்ஞானச் 
சொற்களும் தொழில் நுட்பச் சொற்களும் பெரும்பான்மை 
யாக இருக்கும் . இந்நிலை தமிழுக்கு எந்த அளவில் பொருந்தும் 
என்பது ஆய்ந்து பார்க்க வேண்டிய ஒன்றாய் உள்ளது . 


மேற்கூறிய கருத்துக்களுடன் ச . வே . சுப்பிரமணியன் 
தமிழண்ணல் , 2 இரா . மதிவாணன் உள்ளிட்ட பலர் கூற்று 
களையும் நினைந்து ஆய்வுப் படிப்பு படிக்கத் தொடங்குங் 
காலத்தில் , சொந்த மாவட்டமாகிய செங்கற்பட்டு - எம்.ஜி.ஆர் 
மாவட்டத்தில் வழங்கும் சொற்களைத் தொகுக்கும் பணி 
மேற்கொள்ளப்பட்டது . அவ்வாறு தொகுக்கப்பட்ட சொற் 
களுள் பெரும்பான்மையானவை தொழில் சார்புடைய 
சொற்களாக இருந்தன . 


அதனால் முனைவர் பட்டத்திற்குரிய ஆலோசனைக் குழுக் 
கூட்டத்தில் தொழில் சார்புடைய 

சொற்களை மட்டும் 
தொகுக்கத் தெரிவித்தக்கருத்தின்படி , செங்கற்பட்டு - எம்.ஜி.ஆர் 
மாவட்டத்திலுள்ள தொழில் சார்புடைய சொற்கள் அனைத் 
தையும் தொகுக்கும் முயற்சி முதலில் இருந்தது . ஆனால் அஃது 
ஒரு பெரும்பணி என்பதையும் குறிப்பிட்ட கால 
ஒருவரால் முழுமையாகத் தொகுக்க இயலாததென்பதையும் 
அறிந்து , இம்மாவட்டத்தில் உழவு , நெசவு ஆகிய இரு 
தொழில்கள் சார்ந்த வழக்குச் சொற்களை மட்டும் தொகுக்கும் 
பணி மேற்கொள்ளப்பட்டது . 


அளவில் 


1 . 


சொற் 


தமிழகத்திலுள்ள ஒவ்வொரு மாவட்டத்தின் 
களஞ்சியத்தினை( Lexemes ) ச்சேகரிப்பதனை இந்நிறுவனம் 
நோக்கமாகக் கொண்டுள்ளது - 2-6-84 அன்று சுப்பிர 
மணியன் . ச . வே . அவர்கள் நேரில் ஆய்வாளரிடம் கூறிய 
கூற்று . 


2. முதலில் நம் கைவினைஞர்கள் பயன்படுத்தும் கலைச் 

சொற்களைத் தொகுத்தலே அது ஒரு பெரும் பணியாக 
முடியும் - தமிழண்ணல் , மொழிவழிச் சிந்தனைகள் - 
இரண்டாம் பதிப்பு ( மதுரை ) சோலை நூலகம் , 
அக்டோபர் , 1980 ) பக்கம் . 116 . 


3. மதிவாணன் . இரா . , சொல்லாய்வுக் கட்டுரைகள் - 

( சென்னை , சேகர் பதிப்பகம் ஏப்ரல் , 1982 ) ப . 246 . 


20 


தமிழ் மொழி அகராதியில் இல்லாத தொழில் சார்புடைய 
சொற்களைச் சேர்ப்பதற்குரிய அளவில் அச்சொற்கள் வழங்கும் 
முறையும் அவற்றின் எழுத்து வழக்கும் சொல் குறிக்கும் 
பொருளும் ஆய்வில் கூறப்படுவதுடன் ஒரு மொழியிலுள்ள 
சொற்களின் அகமாற்றத்திற்குக் காரணமாகிய ஒலியியல் , 
சொல்லியல் , பொருளியல் அடிப்படையிலும் அச்சொற்கள் 
ஆய்வு செய்யப்படுகின்றன . தமிழ் மொழி அகராதியில் 
இல்லாத சொற்கள் என்பதற்கு ஆதாரமாக 1982 ஆம் ஆண்டு 
வெளியிடப்பட்ட சென்னைப் பல்கலைக் 

கழகத் தமிழ்ப் 
பேரகராதி எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது . 
சொற்கள் திரட்டிய முறை 

ஆய்வில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இரு தொழில்களுக்கும் 
உரிய கலைச்சொற்கள் யாவும் கள ஆய்வு முறையில் தொகுக்கப் 
பட்டவை . செங்கற்பட்டு- எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தின் தலை 
நகராகிய காஞ்சிபுரம் , ஆய்வாளரின் இருப்பிடம் ஆகும் ; உத்தர 
மேரூர் பணியாற்றிய இடம் ஆகும் . ஆகையினால் இவ்விரு 
அறிமுகமான வட்டங்களில் முதலில் உழவும் நெசவும் சார்ந்த 
வழக்குச் சொற்கள் தொகுக்கப்பட்டன. 


கடமை 


காலம் பொன் போன்றது , 

கண்போன்றது 
என்பதைத் தொழிலாளர்கள் நன்கு அறிந்துள்ளனர் . இதனை 
அவர்களிடையே வழங்கும் காலத்துப் பார் கரம்பிலும் 
விளையும் , எட்டிப் பார்த்தால் எட்டிழை குறையும் 2 
முதலிய பழமொழிகளின் வாயிலாக அறியலாம் . 

அவர்கள் தம் தொழிலில் நிலத்திலோ வீட்டிலோ ஈடு 
பட்டிருக்கும்போதுதான் அவர்களுடைய தொழில் நுட்பத் 
திறனை நேரடியாகக் காண முடிகின்றது . தொழிலில் ஈடு 
பட்டிருக்குங்கால் அவர்கள் நம்மிடம் பேசத் தொடங்கினால் 
அவர்களுடைய வேலை பாதிக்கப்படுகின்றது . அதிலும் முன் 
பின் தெரியாதவர்களுடன் காரணம் இன்றித் தொழிலை 
விட்டுப் பேச்சுக் 

கொடுக்க மாட்டார்கள் . எனவேதான் 
அறிமுகமான இடங்களில் முதலில் சொற்கள் தொகுக்கும் பணி 
மேற்கொள்ளப்பட்ட 

து . 


1. உழவு பற்றிய பழமொழிகளும் 

பழமொழிகளும் நம்பிக்கைகளும் . 
பின்னிணைப்பு - 1 ( அ ) 
2. நெசவு பற்றிய பழமொழிகளும் நம்பிக்கைகளும் . 

பின்னிணைப்பு - 1 ( ஆ ) 


21 


1 


ஒரு தொழிலின் ஒவ்வொரு சிறு பிரிவுக்கும் தொழில் செய்பவ 
ரிடையே நேர் காணல் முறையில் , 
இத என்ன சொல்லுவீங்க ? 
தும் பேரு என்ன ? 
இதும் பேரு ? 
இப்ப நீங்க என்ன செய்றீங்க ? 
இப்படி நீங்க செய்யறத என்னன்னு சொல்லுவீங்க ? 
இது எதுக்குப் பயன்படுது ? 


என்பன போன்று கேள்விகள் கேட்டு அவர்கள் வாயிலாகவே 
அவர்கள் செய்யும் தொழில் , உபயோகப்படுத்தும் கருவிகள் , 
அவற்றின் பயன்கள் ஆகியன வரவழைக்கப்பட்டுக் குறித்துக் 
கொள்ளப்பட்டன . அத்துடன் சிறிய வினா நிரல் பட்டியல் 
ஒன்றின் துணையோடும் கேள்விகள் கேட்கப்பட்டுச் சொல்லும் 
விடைகள் குறித்துக் கொள்ளப்பட்டன. மாட்டுத் தரகர் 
பேச்சு வழக்கும் , பட்டு நெசவு செய்வோர் பேச்சு வழக்கில் 
சிலவும் பதிவு நாடாவில் பதிவு செய்யப்பட்டன . 


மேற்சொல்லப்பட்ட இருவட்டங்களில் தொகுக்கப்பட்ட சொற் 
களை அடிப்படையாகக் கொண்டு செங்கற்பட்டு - எம் . ஜி . ஆர் . 
மாவட்டத்திலுள்ள 

வட்டங்களாகிய 

மதுராந்தகம் , 
செய்யூர் , செங்கற்பட்டு , திருப்பெரும்புதூர் , சைதாப்பேட்டை , 
திருவள்ளூர் , திருத்தணி , பள்ளிப்பட்டு , ஊத்துக்கோட்டை , 
பொன்னேரி , கும்முடிப்பூண்டி ஆகிய இடங்களுக்குச் சென்று 
சொற்கள் சேகரிக்கப்பட்டன . ஒரு வட்டத்திற்கு ஒரு தொழி 
லுக்கு இரு தகவலாளிக்குக் குறையாமலும் அத்தகவலாளிகளின் 
இருப்பிடங்களுக்கு இடையேயுள்ள தூரம் 

குறைந்தது 
பதினைந்து கிலோ மீட்டருக்கு அப்பாற்பட்டதாகவும் உள்ள 
வாறு இடங்களைத் தேர்ந்தெடுத்துச் சென்று சொற்கள் 
சேகரிக்கப்பட்டன . 


வட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் திறன் 
பெற்றவராகவும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவராகவும் அவ் 
வட்டத்திலேயே நிரந்தரமாக வாழ்பவராகவும் தமிழ்மொழி 
பேசுபவராகவும் உள்ளவர் தகவலாளியாகத் தேர்ந்தெடுக்கப் 
பட்டார் . சில நேரங்களில் வயதானவர்கள் நினைவாற்றல் 
குறைவு உடையவராகவும் மொழியறிவில் குறையுடையவர் 
களாய்த் தெளிவாக விளக்கும் ஆற்றலில்லாதவர்களாகவும் 


22 


இருந்தபொழுது அவருடன் வாழ்பவரில் வயதில் குறைந்த 
வரும் தகவலாளியாயினர் . 1 
தகவலாளியிடம் உங்கள் பகுதியில் , 

இச்சொல் வழங்குகிறதா ? 
அதன் பொருள் என்ன ? 
சொல்லும் ஒலிப்பு முறை சரிதானா ? 
( அச்சொல் வழங்கப்படவில்லையானால் ) 
அதற்குப் பதில் வழங்கப்படும் மாற்றுச் சொல் என்ன ? 
இன்னும் சொல்ல வேண்டிய புதுச் சொற்கள் 
எவையேனும் உண்டா ? 


என்பன போன்ற வினாக்கள் கேட்கப்பட்டு முதலிரு வட்டங் 
களில் தொகுக்கப்பட்ட சொற்கள் சரிபார்க்கப்பட்டதுடன் 
மாற்றங்கள் இருப்பினும் புதுச்சொற்கள் இருப்பினும் அவை 
குறித்துக் கொள்ளப்பட்டன . இவ்வாறு இயன்ற வரையில் 
செங்கற்பட்டு - எம்.ஜி.ஆர் . மாவட்டத்தில்வழங்கப்படும் உழவு , 
நெசவுத் தொழில் சார்ந்த சொற்கள் தொகுக்கப்பட்டுள்ளன . 
களவாய்வில் தகவல் தந்தவர்கள் , உதவிபுரிந்தவர்கள் ஆகிய 
வர்களின் பட்டியல் பின்னிணைப்பு இரண்டில் கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


களவாய்வுக் குறிப்பு 
பிற வட்டங்களில் 

தகவலாளியைக் 

கண்டு சொற்கள் 
சேகரிக்கச் சென்றபொழுது நண்பர்கள் , உறவினர்கள் எனப் 
பல்லோருடைய ஒத்துழைப்பு தேவைப்பட்டது. 


களவாய்வில் தகவல் தந்தவர்கள் , இன்முகத்துடன் தாங் 
கள் உபயோகப்படுத்தும் கருவிகள் ஒவ்வொன்றையும் காட்டிப் 
பொருள் விளக்கம் கூறி உபசரித்தவர்களுமுண்டு; தங்கள் 
தொழிற்றிறத்தில் நூற்றுக்கணக்கான சொற்கள் உண்டெனக் 
கூற , அவற்றைச் சொல்லச் செய்யுங்கால் வரிசையாக முறைப் 
படி கேட்டறிந்த பொழுது சில சொற்களைக் கூறியவுடன் 
இவைதான் , இவற்றிற்கு மேல் ஒன்றுமில்லை யென்று கூறியவர் 
களுமுண்டு . 


1. " Older people generally have more trouble in mastering 

Pronunciation of new sounds than do young people " 
Julia s . Falk , Linguistics and Language, Second Edition 
( New york, John wiley & Sons , 1978 ) , P. 371 


23 


ஆய்வாளர் தகவலாளிகளிடம் அவர்கள் அறியாத சொற் 
கள் சிலவற்றின் பொருள் விளக்கம் கேட்க , அஃதெல்லாம் 
எங்களுக்குத் தெரியாது , நாங்கள் எங்கள் பகுதியில் இவ்வாறு 
தான் சொல்வோம் . தேசங்கள்தோறும் பாஷைகள் வேறு 


கூறியவர்களுமுண்டு . இதனால் ஒரு மாவட்டத்திற் 
குள்ளேயே பல்வேறிடங்களில் கருவிக்கோ ஒரு செய 
லுக்கோ வெவ்வேறு பெயர் உண்டு என்பதைத் தகவலாளிகளே 
சொல்லக் கேட்க நேரிட்டது. 


என்று 


மாட்டுத் 

தரகர்கள் , சாயம் போடுபவர்கள் முதலிய 
தொழில் வல்லுநர்கள் தங்கள் தொழில் நுட்பத்தைப் பிறர் 
அறிந்து கொள்வார்களோ என்றதொரு தயக்கம் மனதில் 
கொள்வதனால் தகவல் அளிக்கத் தக்கவருக்கு அறிமுகமானவர் 
களோடு அவர்களை அணுக வேண்டியிருந்தது . 


இவ்வாறு களப்பணியினை மேற்கொண்டு சென்ற 
பொழுது தகவலாளிகளிடமும் பொது மக்களுடனும் ஏற்பட்ட 
பயண அனுபவங்கள் விவரிப்பின் பெருகும் . 


பொதுவாகத் 

தொழிலில் ஈடுபட்டிருக்குங்கால் தொழி 
லாளர்கள் தங்கள் வேலையை விட்டு , வந்தவர்களுடன் பேசுத் 
லால் நேரம் வீணாகிறது என்று எண்ணுதலுடன் தொழில் 
செய்யும் முறை , நுட்பம் ஆகியவற்றைச் சொல்ல தயக்கம் 
காட்டுகின்றனர் . ஆய்வாளர் , தங்கள் தொழிலின் சிறப்பினை 
வெளிப்படுத்தவும் தாங்கள் செய்யும் தொழில் சார்ந்த சொற் 
களைச் சேகரிக்கவுமே வந்துள்ளார் என்று நோக்கத்தை வெளிப் 
படையாகச் சொன்ன பிறகு ஆய்வாளரின் சொற்கள் திரட்டும் 
பணிக்கு அவர்கள் ஒத்துழைப்பு நல்கினார்கள் . 

நெசவுத் தொழிலின் துணைத் தொழில்களாகச் சொல்லப் 
படுவன யாவும் அந்தந்தத் தொழில்களில் தனித்திறன் பெற்ற 
வர்களால் செய்யப்படுவன . ஒரு தொழில் செய்பவருக்கு இன் 
னொரு தொழிலின் நுட்பம் முழுமையாக அறிய வேண்டிய 
அவசியமில்லை என்று அறிந்தமையினால் ஆய்வாளர் களவாய் 
வில் ஒரு வட்டத்தில் நெசவுத்தொழிலின் ஒவ்வொரு துணைத் 
தொழில் செய்பவரையும் காண நேரிட்டது . இந்நிலை உழவுத் 
தொழிலில் இல்லை . ஏனெனில் , உழவுத் தொழிலின் பல்வேறு 
தொழில் நுட்பங்களும் ஒன்றிற்கொன்று தொடர்புடையன 
வாதலால் ஒருவரே அவற்றை அறிந்திருக்க வாய்ப்பு உள்ளது . 


வட்டத்தின் ஒரு பகுதியில் வழங்கும் கர்த் 
தண்ணீர் 

24 
களவாய்வினை முதலில் தொடங்கிய பொழுது முதலில் , 
பெரும்பான்மையான சொற்கள் கிடைத்தன . அடுத்தடுத்துப் 
பிற வட்டங்களுக்குச் சென்றபொழுது சில புதிய சொற்களே 
கிடைத்தன . எனினும் , ஒவ்வொரு வட்டத்திலும் தொழிற்றிறம் 
மிக்கவர்களுடன் அவர்கள் செய்யும் தொழில் சார்ந்து உரை 
யாடுங்கால் நவில்தொறும் நூனயம் போலும் தொட்டனைத் 
தூறு மனற்கேணி போலும் புத்தம்புதிய அரிய சிறந்த சொற் 
கள் நாளும் அறிய வருகின்றன என்பதையும் இங்குச் சொல்ல - 
வேண்டியது ஆய்வாளரின் கடமையாகிறது . 

களவாய்வில் பெறப்பட்ட சொற்களில் சில , ஒரு வட்டத் 
திற்கே உரிய சொற்களாக உள்ளன . 

விதைப்பாடு செய்யப்பட்ட நிலத்தில் நாற்று ஓரிடத்தில் 
குவிந்தும் சில இடங்களில் பரவலாகவும் முளைத்திருந்தால் 
குவிந்துள்ள இடங்களிலிருந்து அந்நிலத்திலேயே பரவலாக 
முளைத்துள்ள இடத்தில் நாற்றினைப் பிடுங்கி நடும் கிளைப்பு 
நாற்றினைப் பொதுவாகக் களப்பு நாத்து என்பர் . இதனை 
ஊத்துக் கோட்டை வட்டத்தில் சல்ப் நாத்து ( செல்ஃ நாற்று ) 
என்பதும் சைதாப்பேட்டை 

வட்டத்தின் 

வடபகுதியில் 
உண்ட (உள்ளதை ) வெட்டிப் போடுதல் என்பதும் முறையே 
அவ்வட்டங்களுக்கே உரிய சொற்களாகக் கருதலாம் . 

சைதாப்பேட்டை வட்டத்தின் தென்பகுதியில் வாழ்பவர் 
கள் தென்மேற்குத் திசையில் மின்னல் மின்னினால் அதிகமழை 
பொழியாது ; புல் பூண்டுகள் காடுபோல் வளரும் ; இவற்றை 
மாடுகள் மகிழ்ச்சியுடன் மேயும் என்று கருதுதலால் அவர்கள் 
இத்திசையை எருதுசிரிச்சான் மூலை என்கின்றனர் . இச்சொல் 
அவ்வட்டத்திற்கே உரியது எனலாம் . 

சவுக்குக் கன்றுகளைக் குழி தோண்டி நடாமல் ஏரினைக் 
குறுக்கு நெடுக்காக ஓட்டுதலில் ஏற்படும் சந்திப்புகளில் 
கன்றினை இடும் முறையை மற்ற வட்டங்களில் ஏருங்காலில் 
போடுதல் என்று வழங்கப்பட , செங்கற்பட்டு வட்டத்தில் 
சொக்கட்டான் ஓட்டிப் போடுதல் என்பர் . இஃதும் இவ் 

ஒரு 
என்பதும் அவ்வட்டத்திற்கே உரிய சொற்களாகக் கருதலாம் . 
ஓர் ஏர்த் தண்ணீர் என்பது 9 காணி நிலத்தில் 72 நிமிடத்தில் 
பாயும் ஆற்றுக் கால்வாய்ப்பாசன நீரைக் குறிக்கும் . அஃதாவது 
இக்குறிப்பிட்ட கால அளவில் 9 சாணி நிலமும் இப் 


25 


மூலம் நீர் 


பாய்ந்து 


நிரப்பும் தன்மை 


பாசனத்தின் 
உடையதாம் . 


திருத்தணி , பள்ளிப்பட்டு வட்டங்களில் கோடைப் 
பட்டத்தில் புழுதிகால் பயிராக நெல் பயிரிடாமல் பிற புன் 
செய்ப் பயிர்களே விளைவிக்கப்படும் . இப்பட்டத்தைப் 
‘ பூவாசிப்பட்டம் என்பது அவ்வட்டங்களுக்கே உரிய சொல் 
எனலாம் . 


செய்யூர் வட்டத்தில் இழைகளை நீட்டிக் கட்டும் தறியில் 
பயன் படுத்தப்படும் மாதறிக்காலை 

நின்னச்சிக் 

கொம்பு 
( நின்றச்சுக் கொம்பு ) என்பதும் , நீட்டுப்பாவின் கரைப் பகு 
தியினைச் சமலங்கி என்பதும் 

அவ்வட்டத்திற்கே 

உரிய 
சொற்கள் எனலாம் . 


உத்தரமேரூர் வட்டத்தில் ஒரு குளிகையில் வரும் இரண்டு 
இழைகளில் புணி மாறிவரும் இடத்திலுள்ள மேலிழையை 
ஆணிழை என்பதும் கீழிழையைப் பெண்ணிழை என்பதும் 
அவ்வட்டத்திற்கே உரிய சொற்கள் எனலாம் . 


பட்டு நெசவுக்குப் பெயர் பெற்ற காஞ்சிபுரத்தில் பட்டு 
நெசவில் தேங்காய்த் திருகு பல்போல , அரை 

அம்பட்டன் 
முடிவெட்டல் போல , துலுக்கச்சி காதுபோல , மஞ்சள் நீர் 
கால்வாய் போல என்ற உவமைகள் வழங்கப்படுகின்றன . 


உடல் பாவும் கரைப்பாவும் இரு வண்ணங்களில் இருக்க 
இரண்டிற்கும் இடையே தனித்தனியே நாடாக்கள் சொருகப் 
பட்டு 

பாவுக்குள் செலுத்தப்படும் . அவ்வாறு செய்யும் 
செயலில் ஒரே சீராக நாடாக்கள் சொருகப்பட்டு நெசவு செய் 
யப்படவில்லையாயின் இரண்டையும் பிரித்து நெசவு செய்யப் 
பட்ட பகுதி முன்பின்னாக அமையும் . இதனைத் தேங்காய்த் 
திருகுபால் போல் உள்ளது என்பர் . 


பாவில் ஆங்காங்கு இழைகள் அறுபட்டிருக்க அவ்விழை 
களைக் கட்டியேற்றாமல் இருந்தால் இழைகள் பல்வேறு 
நிலைகளில் தொங்கியிருக்கும் . இதனை அரை 

அம்பட்டன் 
முடிவெட்டியது போல் உள்ளது என்பர் . 
பாவுக்குள் நாடாவை 

ஊடுருவிச் செலுத்துகையில் 
இழைகள் ஓரப்பகுதிகளில் வளையமாகத் தொங்கியிருக்கும் . 


26 


இதனை நெசவு செய்து வருங்கால் அவ்வப்பொழுது அறுத்து 
எடுத்து விடல் வேண்டும் . அவ்வாறு அறுத்து எடுக்காமல் 
இழைகள் தொங்கிய வண்ணமிருத்தலைத் துலுக்கச்சி காது 
போல் உள்ளது என்பர் . 


அச்சுக்குள் இழைகள் வாராமல் இருக்க , அஃதாவது 
இழைப்போக்கு இருக்க பாராமுகமாக நெசவுசெய்யப்பட்டால் 
குறிப்பிட்ட இடத்தில் கால்வாய் போல் நெசவு காணப்படும் . 
இக்குறையுடைய நெசவினைக் காஞ்சிபுரத்திலுள்ள மஞ்சள் நீர் 
கால்வாயின் பெயரால் குறிப்பர் . 


இவ்வாறு தொழில் சார்புடைய சொற்களில் ஒரு வட்டத் 
திற்கே தொழிலுக்கே உரிய அரிய சிறந்த கலைச்சொற்கள் பல 
உள்ளன . அவற்றை ஆய்வேட்டின் உடற்பகுதியில் காணலாம் . 


தொழில் சார்ந்த சொற்களைத் தொகுத்து வகைப்படுத்த 
பேராசிரியர்களின் வழிகாட்டுதல் பேருதவியாய் இருந்தது . 
அத்துடன் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு வட்டத்தின் வழக்காக , 
பா . சீத்தாராமன் சென்னைப்பல்கலைக் கழகத்திற்கு 1984 ஆம் 
ஆண்டு அளித்த எம் ஃபில் 

ஆய்வேடு 

முன்னோடியாக 
விளங்கியது . 


இயல் விளக்கம் 


இந்த ஆய்வேடு எட்டு இயல்களாகப் பகுக்கப்பட்டுள்ளது . 
செங்கற்பட்டு - எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் உழவும் நெசவும் 
என்ற முதல் இயலில் இலக்கியத்தாலும் தொல்பொருள் ஆய்வா 
லும் அறியப்படும் இம்மாவட்டத்தின் பழைமையும் பெருமையும் , 
மாவட்டப் பெயர்க்காரணம் , மாவட்டத்தின் பரப்பு , எல்லை , 
மக்கள் தொகை , மாவட்டத்தின் 

நிர்வாகப் பிரிவுகள் , 
மாவட்டத்தின் தற்பொழுதைய சிறப்புகள் , வரலாறு காட்டும் 
செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தின் சிறப்புகள் , மாவட் 
டத்தின் இயற்கை அமைப்பு , இம்மாவட்டத்தில் காணப்படும் 
உழவுத்தொழிலின் தன்மை , உழவுத்தொழில் பற்றிய சில புள்ளி 
விவரங்கள் , நெசவுத் தொழிலின் தொன்மை , இம் மாவட்டத் 
தில் நெசவுத் தொழில் அடையும் முக்கியத்துவம் , நெசவு 
சார்ந்த சில புள்ளி 
புள்ளி விவரங்கள் 

முதலானவை 

விளக்கப் 
பட்டுள்ளன . 


27 


உழவு , நெசவுத் தொழில் சார்ந்து சேகரிக்கப்பட்ட சொற் 
களின் அதிக அளவு கருதி அவை தனித்தனியே இரண்டிரண்டு 
இயல்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . 

இரண்டாம் இயலும் 
மூன்றாம் இயலும்உழவுத் தொழில் சார்ந்த சொற்களின் 
பொருள்வழிப் பாகுபாடு பற்றிக் கூறுகின்றன . 


இரண்டாம் இயலில் உழவுத் தொழில் சார்ந்த சொற்கள் 
பொருள்வழிப் பாகுபாட்டின் அடிப்படையில் 1. மண்ணும் 
நிலப்பிரிவுகளும் , 2. நீர்ப்பாசன முறைகளும் கருவிகளும் , 
3. உழவும் உழவுக் கருவிகளும் , 4. பயிர்ப் பருவங்களும் 
பயிரிடுதலும் , 5. களையெடுத்தலும் கருவிகளும் , 6. உரமும் 
உரமிடுதலும் , அறுவடையும் உருப்படி செய்தலும் , 
8. உழவர் பயன்படுத்தும் பிற கருவிகள் , 9. விளைபொருள் 
பற்றிய பிறசொற்கள் , 10. பயிரைத் தாக்கும் பூச்சிகளும் 
நோய்களும் என்னும் பத்துத் தலைப்புகளில் பிரித்துப் பொருள் 
விளக்கம் காணப்படுகின்றன . 


1 
. 


மூன்றாம் இயலில் , உழவுத் தொழிலோடு தொடர்புடைய 
சொற்களில் இரண்டாம் இயலில் சொல்லப்பட்டவை போக 
எஞ்சிய சொற்கள் , 1. கிராமத் தொழிலாளர்கள் , 2. அளவைப் 
பெயர்கள் , 3. வண்டியின் பாகங்கள் , 4. மாட்டின் நிறம் , 
சுழி , கொம்பு முதலியன , 5. மாட்டுத் தரகர் பேச்சு மொழி , 
6. ஆட்டின் நிறங்களும் நோய்களும் ஆகிய ஆறு தலைப்புகளில் 
பொருள்வழிப் பாகுபாட்டின் 

அடிப்படையில் 

பிரித்துப் 
பொருள் விளக்கம் காணப்படுகின்றன . 


நெசவுத்தொழில் சார்ந்து தொகுக்கப்பட்ட சொற்களுள் 
நெசவாளர்களே செய்யும் தொழில் சார்ந்த சொற்களை 
நான்காம் இயலில் , 1. பட்டு நெசவுத் தொடர்பானவை , 
2. நூல் நெசவுத் தொடர்பானவை , 

3 . இருவகை 
நெசவுக்கும் பொதுவானவை , 

4 . கோரா 

ஆலைத் 
தொடர்பானவை : ( அ ) கைவடுக்கு ( ஆ) எந்திர வடுக்கும் 
5. நூல் ஆலைத் தொடர்பானவை , 6. விசைத்தறித் தொடர் 
பானவை ஆகிய ஆறு தலைப்புகளாகப் பொருள்வழிப் பாகு 
பாட்டின் அடிப்படையில் பிரித்துப் பொருள்விளக்கம்காணப் 
படுகின்றன . 


28 


ஐந்தாம் இயலில் நெசவுத்தொழில் செய்வதற்கு முந்தியன 
வாகவும் அத்தொழிலின் துணைத் தொழில்களாகவும் கருதப் 
படும் தொழில்கள் சார்ந்து தொகுக்கப்பட்ட சொற்களை 
1. கோரா உற்பத்தித் தொடர்பானவை , 2. சாயம் போடுதல் 
தொடர்பானவை : ( அ ) பட்டுச் சாயம் , ( ஆ) நூல் சாயம் , 
3. அச்சுக் கட்டுதல் தொடர்பானவை , 4. விழுது கட்டுதல் 
தொடர்பானவை , 5. அடைகட்டுதல் தொடர்பானவை , 
6. தோய்ச்சடி 

பாவடித் தொடர்பானவை , 
7. அளவைப் பெயர்கள் ஆகிய ஏழு தலைப்புகளில் பொருள் 
வழிப் பாகுபாட்டின் அடிப்படையில் பிரித்துப் பொருள் 
விளக்கம் காணப்படுகின்றன . 


அல்லது 


ஆறாம் இயலில் உழவு , நெசவு சார்புடைய சொற்கள் 
சொல்வழிப் பாகுபாட்டின் அடிப்படையில் தனிச் சொற்கள் , 
தொகைச் சொற்கள் , கூட்டுச் சொற்கள் , சொல்லாக்கச் 
சொற்கள் , பிறமொழித் தொடர்பால் உண்டாகும் சொற்கள் 
ஆகியன பற்றி விளக்கம் அளிக்கப்படுகின்றன . 


சொற்பொருளாய்வு என்னும் ஏழாம் இயலில் , ஒரு 
சொல் பெயராகவும் வினையாகவும் அமைந்து பொருள் 
வேறுபடுதல் , இடத்திற்கேற்பச் சொல்லின் பொருள் மாறு 
படுதல் , சொற்களுக்கிடையேயுள்ள பொருண்மை உறவுகள் , 
கிளைமொழிகளை வகைப்படுத்திக் காணும் ஒலி , சொல் , 
பொருள் பாகுபாடுகள் பற்றிய விளக்கம் , சில இலக்கணக் 
கூறுகள் ஆகியவற்றுடன் சென்னைப் பல்கலைக் கழகப் 
பேரகராதியில் உள்ள சில சொற்களுக்கு , ஆய்வுக்கு எடுத்துக் 
கொண்ட தொழில் சார்ந்த சொற்களின் அடிப்படையில் புதிய 
பொருளும் கூறப்படுகின்றன . 


இலக்கியத் தமிழும் பேச்சுத் தமிழும் என்னும் எட்டாம் 
இயலில் ஓர் ஒலி இன்னொரு ஒலியாக மாறுதல் , பேச்சு 
வழக்குச் சொற்கள் எழுத்து வழக்குச் சொற்களினின்றும் மாறு 
பட்டு ஒலிப்பதைக் கூறும் விதிகளுக்குரிய எடுத்துக்காட்டுகள் 

சமுதாயத்தில் காணப்படும் இரட்டை வழக்கு , பேச்சு 
வழக்கில் மொழிக்கு முதலாக வரும் ஒலியன்களில் எழுத்து 


29 


வழக்கினின்றும் மாறுபடுதல் காரணமாக ஒலியன் விளக்கம் ; 
உயிர் , மெய் ஒலியன்கள் , மொழிமுதல் ஒலியன்கள் , மொழி 
யிடையில் மெய்மயக்கம் ஆகியவற்றுடன் சென்னைப் 
பலகலைக் கழகப் பேரகராதியில் இல்லாத உழவு , நெசவு 
சார்ந்த சொற்களின் தொகுப்பும் தரப்பட்டுள்ளன . 


நிறைவுரையில் மேற்கண்ட எட்டு இயல்களிலும் கூறப் 
பட்டுள்ள சிறப்புக் கருத்துக்கள் தொகுத்தளிக்கப்பட்டுள்ளன . 


யல் -1 


புவியியல் வரலாற்றுப் பின்னணியில் 
செங்கற்பட்டு - எம்.ஜி.ஆர் . மாவட்டத்தில் 

உழவும் நெசவும் 
செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் மாவட்டத்தின் பழைமையும் பெருமையும் 


அ . இலக்கியத்தில் 


செங்கற்பட்டு - எம்.ஜி.ஆர் . மாவட்டத்தின் தலைநகரம் 
காஞ்சிபுரம் . காஞ்சியும் காஞ்சி சூழ்ந்த தொண்டை நாடும் , 


தொன்மை மேன்மையில் நிகழ்பெருந் 

தொண்டை நன்னாடு 1 
என்று சேக்கிழாராலும் , 


‘ தெண்ணீர் வயற்றொண்டை நன்னாடு 

சான்றோர் உடைத்து 
என்று ஔவையாராலும் , 


1. சேக்கிழார் , திருத்தொண்டர்புராணம் ( மூலம் ) , ஸ்ரீ 

காசிமடம் , திருப்பனந்தாள் , 1982 ) , ப . 130 . 
2. புலியூர்க்கேசிகன் (உரையாசிரியர் ) , ஒளவையார் பாடல் 

கள் , இரண்டாம் பதிப்பு ( சென்னை - மல்லிகைப்பதிப்பகம் 
ஜூன் 1965 ) , ப . 148 . 


30 


வையக மெல்லாங் கழனியாய் - வையகத்துச் 
செய்யகமே நாற்றிசையின் தேயங்கள் - செய்யகத்து 
வான்கரும்பே தொண்டை வளநாடு - வான்கரும்பின் 
சாறேயந் நாட்டுத் தலையூர்கள் - சாறட்ட 
கட்டியே கச்சிப் புறமெல்லாம் - கட்டியுள் 
தானேற்ற மான சருக்கரை மாமணியே 
ஆனேற்றான் கச்சி யகம் 1 

யாப்பதிகாரம் மேற்கோள் பாடலிலும் சிறப்பித்துச் 
செல்லப்படுகின்றன . 


என்று 


தொல்பொருளாய்வில் 
செங்கற்பட்டு - எம் ஜி.ஆர் மாவட்டம் வரலாற்றுச்சிறப்பு மிக்க 
தொன்மை வாய்ந்தது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியறிஞர் 
களால் சொல்லப்பட்டுள்ளது . தமிழகத்திலேயே தொண்டை 
மண்டலத்தில்தான் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களும் 
அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளும் கண்டு பிடிக்கப் 
பட்டுள்ளன . சென்னையை ஒட்டிய பல்லாவரத்தில் 1863 இல் 
இராபர்ட் புருஸ்பட் என்ற நில அமைப்பியல் அறிஞரால் 
பழங்கற்காலக் கருவிகள் கண்டெடுக்கப்பட்டன . 

இதனையொட்டித் திருவள்ளூர் வட்டத்திலுள்ள பூண்டி 
நீர்த்தேக்கத்துக்கு அண்மையில் அத்திரம்பாக்கம் என்னும் 
ஊருக்கருகில் * கொற்றலையாற்றுப் பகுதியில் ,, பழைய 
கற்கால மக்கள் 

வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதார 
மாகப் பல கற்கருவிகளை இந்தியத் தொல்பொருள் ஆய்வுத் 
துறையினர் ஒரு நூற்றாண்டிற்கு முன்பேயே கண்டெடுத் 
திருக்கின்றனர் . 
மேலும் 

அரப்பா நாகரிகத்தை ஒத்த நாகரிகத்தைக் 
கொண்ட மக்களின் குடியிருப்புகள் பாலாறு , பெண்ணாறு 
ஆகிய ஆறுகளின் படுக்கைககளில் இருந்தமையை 1968 இல் 


2 


1 . புலவர் குழந்தை , யாப்பதிகாரம் ( சென்னை -1 , பாரி 

நிலையம் , 1959 ) , ப . 53 . 
கொற்றலையாற்றுக்குக் குடத்தலையாறு , குசஸ் 

தலையாறு என்ற பெயர்களுமுண்டு . 
2. நாகசாமி . இரா . , ( பதிப்பாசிரியர் ) , செங்கற்பட்டு 

மாவட்ட வரலாற்றுக்கருத்தரங்கு ( சென்னை , வரலாற்றுப் 
பேரவை , டிசம்பர் 1978 ) , ப . 85 . 


31 


தொல்பொருள் ஆய்வாளர்கள் காட்டினர் . அரிக்கமேட்டிலும் 
பாலாற்றின் கழிமுகத்திலும் வாசுதேவ நல்லூரிலும் கிட்டிய 
சான்றுகள் யவனர் தொடர்பையும் விளக்குகின்றன . 

திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள ஆதிச்சநல்லூர் தாழி 
களைப் போன்ற பழமை வாய்ந்த தாழிகள் ஜமீன் பல்லாவரத் 
தைச் சேர்ந்த குன்றுகளின் அடிவாரப் பகுதிகளில் கிடைத் 
துள்ளன . இவ்வாராய்ச்சியால் 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே 
ப்பகுதிகளில் நாகரிக மக்கள் வாழ்ந்தனர் என்று ஆராய்ச்சி 
யாளர் கூறுகின்றனர் . வரலாறு தொடங்கிய 

காலத்தில் 
ரோமாபுரியுடன் வாணிகத் தொடர்பு இப்பகுதிக்கு இருந்தது . 
மாமல்லபுரத்தில் கண்டெடுக்கப் பெற்றுள்ள நாணயங்களி 
லிருந்து புலனாகிறது . 2 சுடுமண்ணால் செய்யப்பெற்ற விளக்கு 
ஒன்று காஞ்சி அகழ்வாயிவில் கண்டுபிடிக்கப்பட்டது .. காஞ்சி 
புரம் , உயர்ந்த கற்களும் அழகிய முத்துகளும் சங்க காலத்தி 
லேயே பெற்றிருந்தது என்பதனைக் கி . பி . முதல் 
றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த பாஸ்கோ 

என்ற சீன 
நாட்டவர் குறிப்பிலிருந்து தெரிய வருகிறது . 

இத்தகு தொன்மை வாய்ந்த செங்கற்பட்டு - எம்.ஜி.ஆர் . 
மாவட்டம் இற்றை நாளில் தரிசெல்லாம் , வயலெல்லாம் 
வீடாக்கப்படுவதுபோல் அற்றைநாளில் , காடு 
நாடாக்கி 4 என்னும் பட்டினப்பாலைத் தொடரால் காடுகள் 
அழித்து நாடாக்கப்பட்டன என்பதனை அறியலாம் . இதனை 
இம்மாவட்டத்திலுள்ள ஈக்காடு ( ஈச்சங்காடு ) , பழவேற்காடு , 
வேற்காடு , ஆலங்காடு , செங்காடு , ஊற்றுக்காடு , மாங்காடு , 
இளங்காடு முதலிய ஊர்ப்பெயர்களின் வாயிலாக உணரலாம் . 


நூற் 


8 


கொன்று 


1. செல்வம் . வி . டி . , தமிழகம் வரலாறும் பண்பாடும் 

( மதுரை , மதுரை பப்ளிஷிங் அவுஸ் , ஆகஸ்டு 1976 , ) 

பக் . 8 & 60 . 
2. சோமலெ , செங்கற்பட்டு மாவட்டம் ( சென்னை , பாரி 

நிலையம் , மே 1963 ) ப . 10 . 
3. சாமிநாதையர் உ . வே . ( பதி ) பட்டினப்பாலை , பத்துப் 

பட்டு மூலமும் நச்சினார்க்கினியருரையும் ஐந்தாம் பதிப்பு 
( சென்னை , ஸ்ரீதியாகராச விலாச வெளியீடு , 1956 ) 

அடி . 283 , ப . 528 . 
4. நீலகண்ட சாஸ்திரி கே.ஏ. தென்னிந்தியா பற்றிய 

மேனாட்டாரின் குறிப்பு : மெகஸ்தனிஸ்- ஹுமாயூன் ( ஆங் ) 
( சென்னைப் பல்கலைக் கழகம் , 1939 ) ப . 44 . 


32 


காஞ்சிபுரம் தலைநகராகப் பண்டைக்காலத்தில் பல்வேறு 
ஆட்சிகளில் இருந்துள்ளதால் இந்நகரில் ஆனைக்கட்டித் தெரு , 
பட்டாளத்தெரு , காவலான் தெரு முதலிய தெருக்கள் ஏற் 
பட்டுள்ளன , பல்வகைத் தொழிலாளர்கள் வாழ்ந்த பகுதிகள் 
சாலியர் தெரு , நிமந்தக்காரர் ( கொத்தனார் ) தெரு , வணிகர் 
வீதி , கொசத்தெரு ( குயவர் தெரு ) 

( குயவர் தெரு ) முதலிய பெயர்களைப் 
பெற்றுள்ளன . இவற்றால் செங்கற்பட்டு - எம் ஜி . ஆர் . மாவட்ட 
மும் அதன் தலை நகரமாகிய காஞ்சிபுரமும் பழைமையம் 
பெருமையுமுடையதென அறியலாம் . 
மாவட்டப் பெயர்க் காரணம் 

இம்மாவட்டத்தின் பெயர் செங்கற்பட்டு நகரத்திலிருந்து 
ஏற்பட்டது . அந்நகரேயன்றி மாவட்டத்தின் பெரும்பகுதியில் 
தாமரை , அல்லி முதலியன போல் நீர் வாழ் கொடியாக- கழனி 
களில் 

செங்கழுநீர்ப் பூக்கள் மிகுந்திருந்தது இதற்குக் 


காரணம் , 


யாகும் . 


பற்று என்பது நன்செய் நிலமாகும் . செங்கல்பட்டு என்பது 
செங்கழுநீர்ப் பற்று என்னும் அழகிய சொல்லின் சிதை வே 

செங்கழுநீர்ப்பட்டு என்பதுவே காலப்போக்கில் 
குறுகிச் செங்கற்பட்டு என்றாகியது என்று கூறப்படுகிறது . 
செங்கல் 

அறுத்தெடுக்கும் தொழிலினாலோ செங்கல்வ 
என்னும் விசயநகர 

மன்னன் 

ஆட்சி புரிந்தமையி 
னாலோ இப்பெயர் ஏற்பட்டது என்பதைவிட , பண்டைக் 
காலத்தில் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து வந்த மனிதரால் 
நவிலப்பட்ட இயற்கையோடு இயைந்த பெயராகிய செங்கழு 
நீர்ப் பற்று இன்று செங்கற்பட்டு ஆயிற்று என்பதே பொருத் 
தமான பெயர்க் காரணமாகக் கருதலாம் . 


ராயன் 


1. சோமலெ , செங்கற்பட்டு மாவட்டம் ( முன்னர்க் காட்டிய 

நூல் ) பக் . 139 , 140 . 
2. மேற்படி , ப . 11 . 
3 . 

சேதுப்பிள்ளை . ரா . பி . , தமிழகம் ஊரும் 
ஐந்தாம் பதிப்பு ( சென்னை பழனியப்பா பிரதர்ஸ் , 1976 ) 


பேரும் 


ப . 27 . 


4 . 


நாகராசன் . 


கரு . 

செங்கைமாவட்ட ஊர்பெயர்களும் 
( சென்னை , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 1935 ) , 


ப . 32 . 


i 


33 


இம்மாவட்டம் இற்றைக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு 
வரை செங்கழுநீர்ப்பட்டு என்ற 

பெயர் வழங்கி வந்தது 
என்பது பிரெஞ்சுக் கம்பெனியில் 

அதிகாரியாக 

இருந்த 
ஆனந்தரங்கரது நாட்குறிப் பேட்டினின்றும் உறுதிப் 
படுகின்றது . 1 


வள்ளுவன் தன்னை 

உலகினுக்கே - தந்து வான்புகழ் 
கொண்ட தமிழ் நாட்டைப் போல் அண்ணாதுரை பிறந்து 
வாழ்ந்த காஞ்சி மாநகரம் தன் சிறப்பில் மேலும் ஒரு முத்தாய்ப் 
பான சிறப்பினைப் பெற்றதால் தமிழக அரசு 1.6.1989 இல் 
செங்கற்பட்டு மாவட்டத்திற்கு , செங்கை - அண்ணா 
மாவட்டம் என்று பெயர் சூட்டியது . அன்று முதல் செங்கற் 
பட்டு மாவட்டம் , செங்கை அண்ணாமாவட்டம் என்ற பெய 
ருடன் அழைக்கப்பட்டு வந்தது . 1. 8. 91 முதல் செங்கற்பட்டு 
எம் . ஜி . ஆர் . மாவட்டம் என அழைக்கப்பட்டு வருகிறது . 


ஒரு நாட்டு வாழ்வின் வளர்ச்சியும் தளர்ச்சியும் , அந்நாட் 
டின் புவியியல் அமைப்பையும் வரலாற்றுப் பின்னணியையும் 
சார்ந்து விளங்குகிறது . எனவே , செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . 
மாவட்டத்தில் உழவு , நெசவு ஆகிய இரு தொழில் சார்புடைய 
சொற்களைப்பற்றி ஆயும் இவ்வாய்வேட்டில் அவையும் ஈண்டு 
விளக்கப்படுகின்றன . 


மாவட்டத்தின் எல்லை 


செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . மாவட்டம் 12-12 மற்றும் 13-42 
வட நிலநேர்க்கோடுகளுக்கும் 79-32 மற்றும் 80-22 கிழக்கு 
நிலநிரைக் கோடுகளுக்கும் இடையே அமைந்துள்ளது . அதோ 
வது இம்மாவட்டத்தின் வடக்கு , வடமேற்குத் திசைகளில் 
ஆந்திர மாநிலமும் மேற்றிசையின் வடக்கிலும் தெற்கிலும் 


1 . சேதுப்பிள்ளை , ரா . பி . , தமிழகம் அலையும் கபைட்யும் 

மூன்றாம் பதிப்பு ( சென்னை , பழனியப்பா பிரதர்ஸ் , 

நவம்பர் 1961 ) , ப . 59 . 
2. சுப்பிரமணிய பாரதி . சி . , பாரதியார் கவிதைகள் , இரண் 

டாம் பதிப்பு ( சென்னை , வானதி பதிப்பகம் , செப்டம்பர் 
1975 ) , ப . 39 . 
உ -3 


34 


மலை 


முறையே வட ஆற்காடு அம்பேத்கர் மாவட்டமும் திருவண்ணா 

சம்புவராயர் மாவட்டமும் தெற்கில் தென்னாற்காடு 
மாவட்டமும் கிழக்கே சென்னையும் வங்காள விரிகுடாவும் 
உடைய எல்லைக்குள் உள்ளது . கிழக்கே நீர் எல்லையையும் மற்ற 
மூன்று திசைகளில் நில எல்லையைப் பெற்றுள்ளதும் சென்னை 
மாவட்டத்தைச் சூழ்ந்துள்ளதாக செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் 
மாவட்டம் அமைந்துள்ளதும் சிறப்பாகக்குறிப்பிடத்தக்கதாம் . 


- 


நிலப்பரப்பும் மக்கள் தொகையும் 

செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தின் பரப்பளவு 7,902 
சதுர கிலோ மீட்டர் . இதன் கடற்கரையின் நீளம் 142 கி . மீ . 
1981 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பின்படி 
செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . மாவட்ட மக்கள் தொகை 36,16,508 . 
இவர்களில் ஆண்கள் 18 , 48 , 124 பேர் ; பெண்கள் 17 , 68 , 
384 பேர் . 1971 ஆம் ஆண்டு கணக்கெடுப்புக்குப் பின் மக்கள் 
தொகை 29. 1 என்ற விழுக்காட்டின் அடிப்படையில் உயர்ந் 
துள்ளது . 

ஒரு கிலோமீட்டருக்கு 460 பேராக மக்கள் தொகை 
அடர்த்தி உள்ளது . 


நிர்வாகப் பிரிவுகள் 

செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . மாவட்டம் நான்கு வருவாய்க் 
கோட்டங்களை உடையது . 1971 ஆம் ஆண்டில் எட்டு 
வட்டங்களையும் நான்கு துணை வட்டங்களையும் உடையதா 
யிருந்தது . துணை வட்டங்களுள் கும்முடிப்பூண்டி 1975 இலும் 
உத்தரமேரூர் 1977இலும் ஊத்துக்கோட்டை 1981 இலும் 
பள்ளிப்பட்டு 1982 இலும் வட்டங்களாக மாற்றப்பட்டன . 
1. 7. 1986 இல் மதுராந்தகம் வட்டத்திலிருந்து செய்யூர் தனி 
வட்டமாகப் பிரிக்கப்பட்டது . 

இவ்வகையில் தற் பொழுது செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . 
மாவட்டத்தில் பதின்மூன்று வட்டங்களும் இருபத்தேழு 
ஊராட்சி ஒன்றியங்களும் உள்ளன . அவைகளாவன : 
வருவாய்க் கோட்டம் 

வட்டம் ஊராட்சி ஒன்றியம் 
1 காஞ்சிபுரம் 1 காஞ்சிபுரம் 1 காஞ்சிபுரம் 

வாலாசாபாத் 
உத்தரமேரூர் 3 உத்தரமேரூர் 
3 திருப்பெரும்புதூர் 4 திருப்பெரும்புதூர் 


2 


2 


35 


செங்கை அண்ணா 
மாவட்டம் 

தற்றடிப்பூண்டி 
ஆந்திரப்பிரதேசம் 
பள்ளிப்பட்டு 

ஊத்துக்கோட்டை சொன்வேரி 
திருத்தாள் 


திருவள்ளூர் சைதாப்பேட்டை 


வேலூர் அம்பேத்கர் 

மாவட்டம் 


திருப்பெரும்புதும் 


காஞ்சிபுரம் 


செங்கல்பட்டு 


உத்தர மேருர் 


திருவண்ணாமலை 
சம்புவராயர் மாவட்டம் 


மதராந்தகம் 


வங்காள 
விரிகுடா 
. 


செய்யூர் 


நென் ஆற்காடு மாவட்டம் 


36 


வருவாய்க் கோட்டம் 


வட்டம் 


ஊராட்சி ஒன்றியம் 


5 குன்றத்தூர் @ 

படப்பை 
6 பூவிருந்தவல்லி 


2 செங்கற்பட்டு 


4 செங்கற்பட்டு 7 காட்டாங்குளத்தூர் 

8 திருக்கழுக்குன்றம் 

9 திருப்போரூர் 
5 மதுராந்தகம் 10 மதுராந்தகம் 

11 அச்சிறுபாக்கம் 
6 செய்யூர் 

12 சித்தாமூர் 
13 இலத்தூர் @ 

பவுஞ்சூர் 


3 சைதாப்பேட்டை 7 சைதாப்பேட்டை 14 செயிண்ட் தாமஸ் 

மவுண்ட் @ 

சிட்லபாக்கம் 
15 வில்லிவாக்கம் 

16 மாதவரம் 
8 பொன்னேரி 17 மீஞ்சூர் 

18 சோழவரம் 
9 கும்முடிப்பூண்டி 19 கும்முடிப்பூண்டி 


4 திருவள்ளூர் 


10 திருவள்ளூர் 20 திருவள்ளூர் @ ஈக்காடு 

21 கடம்பத்தூர் 

22 பூண்டி 
11 திருத்தணி 23 திருத்தணி 

24 திருவாலங்காடு 


12 ஊத்துக்கோட்டை 25 எல்லாபுரம் 
13 பள்ளிப்பட்டு 26 பள்ளிப்பட்டு 

27 இராமகிருஷ்ண 
ராசப்பேட்டை 


37 


மற்றும் இம்மாவட்டத்தில் 2 , 227 கிராமங்களும் , 101 
வருவாய் வட்டங்களும் , 8 நகராட்சிகளும் , 4 நகர அமைப்பு 
களும் , 4 பஞ்சாயத்து அமைப்புகளும் , 1 , 211 ஊராட்சிகளும் 
39 நகரப் பஞ்சாயத்துக்களும் 17 சட்டமன்றத் தொகுதிகளும் , 
2 பாராளுமன்றத் தொகுதிகளும் 3 பகுதி பாராளுமன்றத் 
தொகுதிகளும் உள்ளன . 


வரலாற்றுச் சிறப்புடைய ஊர்கள் நிறைந்த பூமி 

செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தின் தலை நகராய் 
விளங்கும் காஞ்சிபுரம் பல அரசர்களின் தலை நகராய் இருந் 
துள்ளது . காஞ்சிபுரம் வட்டத்தில் காஞ்சிபுரம் , ஐம்பூதங்களுள் 
மண் தலமாகவும் புனிதத்தலங்கள் என்று கருதப்படும் ஏழுநகரங் 
களுள் * ஒன்றாகவும் உள்ளது ; இங்கு வாழ்ந்தாலே 
தரும் தலம் என்றும் சொல்லப்படுகிறது . 


முத்தி 


இவ்வூரில் 108 சிவ ஆலயங்களும் 18 விட்ணு ஆலயங்களும் 
உள்ளன . 

புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் ஆலயம் , ஏகாம்பர 
நாதர் கோவில் , கைலாசநாதர் கோவில் , குமரகோட்டம் , கச்ச 
பேசுவரர் கோவில் , வைகுண்ட பெருமாள் கோவில் , வரதராசப் 
பெருமாள் கோவில் முதலியன உள்ளன . அவற்றுடன் தேவாரப் 
பாடல் பெற்ற திருமாகறல் உள்ளிட்ட பல தலங்கள் உண்டு . 


இவ்வாறு மூர்த்தி , தலம் , தீர்த்தத்தில் இவ்வட்டம் சிறப் 
புடையதாக உள்ளது ; பல சமய , அரசியல் , கல்வி 

வல்லுநர் 
களின் பிறப்பிடமாகவும் வாழ்விடமாகவும் விளங்குகிறது . 


உத்தரமேரூர் வட்டத்தில் உத்தரமேரூர் , முதலாம் பராந் 
தகச் சோழனின் ஆட்சிக் காலத்தில் கி . பி . 921 இல் பொறிக்கப் 
பட்ட கல்வெட்டு குடவோலை முறையில் ஊரவையினரைத் 
தேர்ந்தெடுக்கும் முறையினைத் தெரிவிக்கின்றது . இவ்வூரில் 
உள்ள சுந்தரவரதப் பெருமாள் கோவில் , அட்டாங்க விமான 
வடிவத்தில் அமைந்து சிறப்புடைய தாய்க் காணப்படுகிறது . 


1 


3 


மாயா , 


4 


காசி 


அயோத்தி , 2 
காஞ்சி , 


வடமதுரை , 
அவந்தி , 


5 


7 


துவாரகை . 


38 


நதிகள் 


பல 


ஒன்றுகூடும் துறைகளைப் 

புனிதமான 
இடங்களாகக் கருதிப் போற்றுதல் பாரத நாட்டுப் பண்பு . 
தமிழ் நாட்டில் புண்ணிய நதிகள் கூடுமிடங்கள் 
உண்டு . நதிகள் கூடும் இடங்களைக் கூடல் என்று வழங்குவர் 
தமிழக மக்கள் . அவற்றுள் ஒன்று , பழையசீவர மலைக்கு 
அருகே பாலாறும் செய்யாறும் வேகவதியாறும் ஒன்று சேரும் 
இடம் திருமுக்கூடல் . அவ்விடம் இவ்வட்டத்தில் தான் உள்ளது . 


செங்கற்பட்டு வட்டத்தில் மாமல்லபுரம் , பல்லவர் காலத் 
தியப் புகழ்பெற்ற ஒற்றைக்கல் கோவில்களும் இரதங்களும் 
சிற்பங்களும் நிறைந்த இடமாக உள்ளது . டச்சுக்காரர்களின் 
முக்கிய துறைமுகங்களுள் ஒன்றான சதுரங்கப்பட்டினம் இன்று 
பாழடைந்த நிலையில் 

இவ்வட்டத்தில் பட்சி 
தீர்த்தத்தலம் எனப்படும் திருக்கழுக்குன்றமும் திருப்புகழ் 
பாடல் பெற்ற கந்தசாமி கோவில் உள்ள திருப்போரூரும் 
அடங்கியுள்ளன . 


உள்ளது . 


உள்ளது . 


மதுராந்தகம் வட்டத்தில் 75 ஏக்கர் பரப்பில் பறவைகள் 
சரணாலயம் அமைந்த வேடந்தாங்கல் 

மேலும் , 
இவ்வட்டத்தில் ஆதிபராசக்தி ஆலயமுள்ள மேல்மருவத்தூரும் 
ஏரிகாத்த ராமர் கோயிலுள்ள 
கோயிலுள்ள மதுராந்தகமும் 

உள்ளன . 
செய்யூர் வட்டத்தில் செய்யூர் சிறப்புடைய ஊராக உள்ளது . 


முனையில் 


திருப்பெரும்புதூர் வட்டத்தில் இராமானுசர் அவதரித்த 
திருப்பெரும்பு தாரும் தேவி கருமாரியம்மன் உள்ள திருவேற் 
காடும் சேக்கிழார் அவதரித்த குன்றத்தூரும் ஊசி 
நின்று தவம் 

காமாட்சியுள்ள மாங்காடும் 
கோடைநகர் எனப்படும் வல்லக் கோட்டையும் 

பூசலார் 
பிறந்த திருநின்றவூரும் திருமழிசை ஆழ்வார் அவதரித்த திரு 
மழிசையும் மிகச் சிறப்புடைய இடங்களாய் உள்ளன .. 


செய்யும் 


திருவள்ளூர் வட்டத்தில் பூண்டி நீர்த்தேக்கம் 

உள்ளது 
இவ்வட்டத்தில் திருப்பாச்சூர் , திருவள்ளூர் , கூவம் முதலியன 
வும் , திருத்தணி வட்டத்தில் முருகனின் அறுபடை வீடுகளுள் 
ஒன்றான திருத்தணியும் திருவாலங்காடு , எல்லாபுரம் , வெள்ளி 
கரம் முதலியனவும் , கும்முடிப்பூண்டி வட்டத்தில் ஆண்டார் 
குப்பம் , திருக்கண்டலமும் , சைதாப்பேட்டை வட்டத்தில் 
திருநீர்மலை , திருவொற்றியூர் , திருமுல்லைவாயில் முதலியன 
வும் சிறப்புடைய தலங்களாக உள்ளன . 


39 


பொன்னேரி வட்டத்தில் உள்ள பழவேற்காடு , டச்சுக் 
காரர்கள் இந்தியாவில் வந்திறங்கிய முதலிடமாகும் . இங்குள்ள 
மசூதியில் சரித்திரப் புகழ்பெற்ற நிழற்கடிகாரம் உள்ளது . 
பொன்னேரியில் கி . பி . 

ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு முன் 
கட்டப்பட்டதெனக் கருதப்படும் அகத்தீசுவரர் ஆலயத்தின் 
கருவறை வெளிச்சுவரில் , பண்டைக் காலத்தில் உழவர் பொன் 
னேர் பூட்டுதலின் இன்றியமையாமையைக் கருதி , கலப்பை 
வடிவம் மட்டும் செதுக்கப்பட்டுள்ள காட்சி சிறப்புடையதாய் 
விளங்குகிறது . 


தொழிற் சிறப்பு 


செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . மாவட்டத்தில் உழவும் நெசவும் 
தவிர்த்த பிற தொழிற்சிறப்புகள் இங்குச் சொல்லப்படுகின்றன . 
இம்மாவட் !..- த்தில் அம்பத்தூர் , காஞ்சிபுரம் , காக்கலூர் , 
கும்முடிப்பூண்டி ஆகிய நான்கு இடங்களில் தொழிற் பண்ணை 
கள் உள்ளன . பாய் 

முடைதல் , 

கல்லுடைத்தல் , 
முடைதல் முதலியன முக்கிய குடிசைத்தொழில்களாய் உள்ளன. 


கூடை 


கடற்கரைப் பகுதியில் உள்ள 

எழுபது 

கிராமங்களில் 
வாழும் மக்கள் மீன் பிடித்தலைத் தொழிலாகக் கொண்டுள்ள 
னர் . இவர்கள் 1986 87 இல் 1400 டன் மீன் பிடித்துள்ளனர் . 


உள்ள 


பன்னிரண்டு ஏக்கர் பரப்பில் வண்டலூரில் 
ஸ்ட் டாண்டர்டு மோட்டார் தொழிற்சாலை ஆண்டொன்றிற்கு 
3000 சிறு கார்கள் உற்பத்திச் செய்கிறது . 


ஆண்டுக்கு சுமார் ( மன்று இலட்சம் சைக்கிள் உற்பத்திச் 
செய்யும் டி . ஐ . சைக்கிள் ஆஃப் இந்தியா 

என்ற 

தொழிற் 
சாலை அம்பத்தூரில் உள்ளது . 


பட்டாளம் , திருவாலங்காடு ஆகிய இடங்களில் சருக்கரை 
ஆலையும் , திருவொற்றியூரில் தீப்பெட்டித் தொழிற்சாலையும் , 
கிண்டியில் தோல் உற்பத்தி நிலையமும் கல்பாக்கத்தில் அணு 
மின் நிலையமும் , திருப்பெரும்புதூரில் புதியதாக உருவாக்கப் 
பட்டு வரும் அணுமின் நிலையமும் எண்ணூரில் மீன் ஆராய்ச்சி 
நிலையம் , உந்து வண்டிகள் செய்யும் அசோக்லேலாண்ட் 


1 தினமணி , நாளிதழ் , நாள் . 8. 11. 88. ப . 15 . 


40 


தொழிற்சாலை , அனல் மின்சார நிலையம் , சூப்பர் பாஸ்பேட் 
உரத் தொழிற்சாலை , டிராக்டர் தொழிற்சாலை ஆகியவை . 
களும் , ஆவடியில் போர் ஊர்தி தொழிற்சாலை , சூப்பர் பாஸ் 
பேட் தொழிற்சாலை , எஃகுக் குழாய் செய்யும் தொழிற்சாலை 
முதலியவைகளும் , மணலியில் எண்ணெய் தூய்மைப்படுத்தும் 
தொழிற்சாலையும் , குரோம்பேட்டையில் தோல் பதனிடும் 
தொழற்சாலையும் , மாதவரத்தில் பால் பண்ணையும் , மீனம் 
பாக்கத்தல வானிலையாராய்ச்சி நிலையமும் , எண்ணூர் , 
கோவளம் , செய்யூர் ஆகிய இடங்களில் பெரிய உப்பளங்களும் 
உள்ளன . 

இவ்வாறு செங்கற்பட்டு எம்.ஜி. ஆர் . மாவட்டம் , இம்மா 
வட்டத்தில் நடைபெறாத தொழிலே இல்லையென்று சொல்லத் 
தக்க அளவுக்குத் தொழில் துறையில் முன்னேறியுள்ளது . 
இவற்றுடன் இம்மாவட்டத்திலுள்ள எல்லா கிராமங்களும் 
மின்வசதி பெற்றுள்ளதும் சிறப்பாகக் குறிப்பிடத்தக்கதாகும் . 


நீர்வழியும் நிலவழியும் 

செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . மாவட்டத்தின் வழியாகச் செல்லும் 
160 கி.மீ. நீளமுள்ள பக்கிங்காம் கால்வாய் 

ஆங்கிலேயர் 
காலத்தில் போக்குவரத்திற்கும் வாணிகத்திற்கும் மிக்க பயன் 
அளித்து வந்தது . இக்கால்வாய் தற்பொழுது பயனற்ற 
நிலையில் உள்ளது . 

இம் மாவட்டத்தின் வழியாகச் சென்னையிலிருந்து 
வடக்கே செல்ல அகன்ற இருப்புப்பாதையும் , தெற்கே செல்ல 
மீட்டர் இருப்புப் பாதையும் 

உள்ளன . இம்மாவட்டத்தில் , 
அறுபது இரயில் நிலையங்கள் உள்ளன ; நீண்ட தொலைவுக்குச் 
செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளும் மாநில நெடுஞ்சாலை - 
களும் உள்ளன . 


வாணிபத் தலங்கள் 

காஞ்சிபுரம் , திருப்பெரும்புதூர் , குன்றத்தூர் , திருக்கழுக் 
குன்றம் , கோவளம் , மாமல்லபுரம் , தாம்பரம் , பல்லாவரம் , 
அம்பத்தூர் , ஆவடி , எண்ணூர் , செங்கற்பட்டு , மதுராந்தகம் 
திருப்போரூர் , வாலாசாபாத் , பூவிருந்தவல்லி , திருவள்ளூர் , 
பொன்னேரி , திருத்தணி முதலியன இம்மாவட்டத்திலிருந்து 
உற்பத்தியாகும் பொருள்களை ஏற்றுமதிச் செய்யும் வாணிபத் 
தலங்களாக உள்ளன . 


41 


மொழியறிவு 

செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் தமிழ் பேசும் 
பெரும்பான்மை மக்களுடன் தெலுங்கு , கன்னடம் , 
யாளம் , இந்தி , மராட்டி , உருது போன்ற பிற மொழிகளைப் 
பேசும் மக்களும் உள்ளனர் . 


மலை 


- 


1971 ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் இம்மாவட்டத்தில் 29 
இலட்சம் மக்கள் இருந்தனர் . அதன் அடிப்படையில் தமிழ் 24 . 
7 இலட்சம் , 

தெலுங்கு 3.3. இலட்சம் , கன்னடம் 0.03 
இலட்சம் , மலையாளம் 0. 03 இலட்சம் , மற்ற மொழிகள் 
பேசுவோர் ஒரு இலட்சம் என்ற எண்ணிக்கையில் இருந்தனர் . 


இம்மாவட்டத்தில் கற்றவர்கள் 48 விழுக்காடாகும் . இதில் 
ஆண்கள் 59.72 விழுக்காடாகவும் பெண்கள் 35. 76 விழுக் 
காடாகவும் உள்ளனர் . இம்மாவட்டத்தில் 

வாழும் 947789 
பழங்குடியினரில் 26. 27 விழுக்காட்டினரும் , 46050 மலைச்சா 
தியினரில் 1. 27 விழுக்காட்டினரும் கற்றவராயுள்ளனர் . 

இம்மாவட்டத்தில் 1986 - 87 ஆம் ஆண்டு புள்ளி விவரப் 
படி , 2029 ஆரம்பப் பள்ளிகளும் , 450 நடுநிலைப் பள்ளிகளும் , 
148 உயர் நிலைப்பள்ளிகளும் , 71 மேல்நிலைப் பள்ளிகளும் , 12 
கலைக்கல்லூரிகளும் , 2 மருத்துவக் கல்லூரிகளும் , 7 

பொறி 
யியல் 

கல்லூரிகளும் , 5 ஆய்வு மையங்களும் , 2 ஓரியண்டல் 
கல்வி நிலையங்களும் , 2 தொழிற்கல்வி நிலையங்களும் , 16 
பல்தொழில் நுட்பப் பள்ளிகளும் , 2 ஆசிரியப் பயிற்சிப் பள்ளி 
களும் , குருடர் பள்ளி, செவிடர் பள்ளி , சீனியர் அப்ரூவ்டு 
பள்ளி ஆகியன முறையே ஒன்றுமாகவும் , 120 நூலகங்களும் 
உள்ளன . 
வரலாற்றடிப்படையில் 

செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டம் 
பல்லவர் காலம் 

சங்க காலத்திற்குப் பிறகு கி . பி . 4 ஆம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் காஞ்சியில் பல்லவ அரசு ஏற்பட்டது . பல்லவர் 
ஏறத்தாழக் கி . பி . 300 முதல் கி . பி . 850 வரையில் தமிழகத் 
தில் பேரரசராய் இருந்தனர் என்பது வரலாறு கூறும் உண்மை . 
பல்லவர்களின் காலம் கலைகளின் பொற்காலமாக விளங்கியது . 
பல்லவ அரசர்களுள் மிகச் சிறந்தவனான மகேந்திரவர்மனின் 


42 


மகனாகிய முதலாம் நரசிம்ம வர்மனின் ( கி . பி . 630 முதல் 
கி.பி. 668 வரை ) ஆட்சிக் காலத்தில் சீன யாத்திரிகரான யுவான் 
சுவாங் காஞ்சிக்கு வருகை தந்துள்ளார் . 


ஆறு கல் 


சமண , 


அவர் குறிப்பின்படி காஞ்சி மாநகரம் அன்று 
சுற்றளவைக் கொண்டிருந்தது . ‘நாடு வெப்பமானதும் நிலம் 
செழிப்புடைய தும் நல்ல விளைவு தருவதுமாகும் . திராவிடத்து 
மக்கள் வீரமுடையவர் ; 

உண்மைக்கு 

உறைவிடமானவர் ; 
கல்வியில் ஆர்வமும் மதிப்பும் 

உடையவர் . திராவிடத்தில் 
( காஞ்சியில் ) 10 , 000 தேரவாதி துறவிகளைக் கொண்ட 
நூற்றுக்கு மேற்பட்ட புத்த சங்கிராமங்களிருந்தன ; 
வைணவ , சைவக் கோவில்கள் இருந்தன . திகம்பர சமணர்கள் 
இருந்தனர் . புத்தர் காஞ்சிக்கு வந்து பலரைப் பௌத்தராக்கிய 
தாக இங்கே இயம்பப்படுகிறது!. அசோகன் அமைத்த தூபிகள் 
சில பழுதுற்ற நிலையில் இருக்கின்றன . புத்தசமய அறிஞரும் 
நாலந்தா பல்கலைக் கழகத்தின் பேராசிரியருமாகிய தரும் 
பாலர் காஞ்சியைச் சேர்ந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் . 

துறைமுகமென அவர் குறிப்பிட்டது மாமல்ல 
புரத்தைக் குறிக்கும் என்பர் . 


காஞ்சி 


பிற்காலச் சோழர்கள் 


குறுநில மன்னர்களாயிருந்த 

சங்க காலச் சோழர்கள் 
ஆதிக்கம் 9 ஆம் நூற்றாண்டில் மீண்டும் ஏற்பட்டதால் 
இவர்கள் பிற்காலச் சோழர்களாயினர் . இச்சோழர்கள் கி . பி . 
850 முதல் 

கி.பி. 1250 வரையில் தமிழகத்தை ஆட்சி 
செய்துள்ளனர் . இவர்கள் ஆண்ட காலம் தமிழ்ப் பண் 
பாட்டின் பொற்காலமாகும் . 


முதலாம் ஆதித்த சோழன் ஆட்சிக் காலத்தில் தொண்டை 
மண்டலம்சோழ நாட்டுடன் இணைந்தது . இவன்மைந்தனாகிய 
பராந்தகன் ( கி . பி . 907 முதல் கி . பி . 955 வரை ) உள்ளாட்சி 
முறையைச் 

சீர்படுத்தியதை உத்தரமேரூர்க் கல்வெட்டு 
உணர்த்துகிறது . 


பிற்காலப் பாண்டியர்கள் 

மூன்றாம் குலோத்துங்கன் ஆட்சியின் இறுதியில் சோழப் 
பேரரசின் வடக்கில் 

புதிய தக்கண அரசுகள் தோன்றின . 


43 


பாண்டிய 


தமிழகத்தின் வடக்கேயுள்ள 

காகாரிய 

அரசன் கணபதி 
என்பான் தமிழகத்தின் 

வடக்கில் 

படையெடுத்து கி.பி. 
1250 இல் 

காஞ்சியைக் கைப்பற்றிக் கொண்டது சோழர் 
களுக்குப் பெரும் 

பெரும் அடியாகவும் பாண்டியர்களுக்கு வாய்ப் 
பாகவும் அமைந்தது . அப்பொழுது வடவிந்தியாவை ஆண்ட 
அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக்காபூர் கி . பி . 
1311 இல் 

நாட்டின் மீது படையெடுத்தான் . 
இவனை எதிர்த்த விக்கிரம பாண்டியன் போரில் மடிய அவன் 
மருமகன் 

இரவிவர்ம குலசேகரன் மாலிக்காபூரை விரட்டி 
யடித்துவிட்டு 

வேகவதியாற்றின் கரையில் தென்னாட்டு 
மன்னனாகக் கி . பி . 1313 இல் முடிகுட்டிக் கொண்டான் . 
பின்னர் பாண்டியர்களுக்குள் நடைபெற்ற 

அரசுரிமைப் 
போட்டிகளால் தென்னகத்தில் விசய நகரத்தின் ஈடுபாடும் 
நாயக்கர் ஆட்சியும் ஏற்பட்டன . 


நாயக்கர் காலம் 

கி . பி . 1350 முதல் கி . பி . 1750 வரை நாயக்கர் ஆட்சிக் 
காலமாகும் . தமிழகம் முழுவதும் விசயநகர ஆட்சியின் கீழ் 
வந்தது . விசய நகர அரசனின் ஆளுநனான சாளுவ நரசிம்மன் 
( கி . பி . 1452 முதல் கி.பி. 1485 வரை ) காலத்தில் பாமினி 
சுல்தான் மூன்றாம் முகம்மது கர்நாடகப் பகுதியைத்தாக்கிக் 
காஞ்சி வரை முன்னேறினான் . காஞ்சி தரைமட்டமாக்கப் 
பட்டது . பெருஞ்செல்வங்களுடன் திரும்பிய முஸ்லீம் படையை 
நரசிம்மனின் படை மறித்து பொருட்களை மீட்டது . மீண்டும் 
தமிழகம் முழுவதும் விசய நகர ஆட்சியின் கீழ்க் கொண்டு 
வரப்பட்டது . இவர்களின் ஆட்சி ஒரு தெலுங்கு நாட்டார் 
ஆட்சியாக விளங்கியது . 


விசயநகர 

ஆட்சிக் காலத்தில் கிராம அளவில் ஆயகர் 
முறை 

இருந்தது . அதன்படி 12 பணியாட்கள் கிராம 
நிர்வாகத்தை நிர்வகித்தனர் . அவர்களுள் போட்டையில் 
( Potail ) * கர்ணம் , தலையாரி , தோட்டி , நீர்க்கட்டி ஆகிய 
வர்கள் முக்கியமானவர்கள் . போட்டையில் கர்ணம் , பதிவாள 
னாகவும் தலையாரி , கிராமப் பாதுகாவலனாகவும் தோட்டி , 
பயிர்க் காவலனாகவும் நீர்க்கட்டி , பாசனப் பொறுப்பிலும் 


* இச்சொல் ஊராட்சி 

மன்றத்தைக் குறிக்கும் கௌடா 
என்ற சொல்லாலும் வழங்கப்படும் . 


44 


பல 


இருந்தனர் . அவர்களுக்கு ஊதியம் நிலமானியமாகக் கிட்டியது . 
இவர்கள் கிராமத்தின் காப்பாளர்களாக விளங்கினர் . 
கிராமங்களுக்குப் பொதுவாகச் சாவடி 

என்ற 

அரசு 
அலுவலகம் இருந்தது . 


வாணிகம் செய்வதற்கெனத் தமிழகத்தில் தனி இனங்கள் 
இருந்தன இசுலாமியர்களின் வருகைக்குப் பின்னர் 
சுலாமியர்களும் வாணிபத்தில் ஈடுபட்டனர் . கோயில் 
ஏவலாட்களாக இருந்த கைக்கோளர்கள் , படையில் பணி 
யாற்றும் உரிமை உடையவர்களாயினர் . 

சாதாரணமாக. 
நெசவில் ஈடுபட்டிருந்த அவர்களுக்குத் தனியாகத் தெருக்கள் 
இருந்தன . அரசுடனானத் தொடர்பு அவர்களுடைய உரிமை 
கள் பெருகத் துணை செய்தது . 


விசய நகரத்தினுடைய நிர்வாக அமைப்பின் வழி தமிழகத் 
தில் நாயக்கர் ஆட்சி தோன்றியது . விசய நகரத்தில் இடை 
விடாமல் ஏற்பட்ட அரசுரிமைப் போட்டி நாயக்கர்களின் 
சுயாட்சிக்குத் துணை புரிந்தது . செஞ்சியில் கிருட்டினப்ப 
நாயக்கனும் தஞ்சையில் அச்சுதப்ப நாயக்கனும் மதுரையில் 
விசுவ நாதனின் புதல்வன் கிருட்டினப்பனும் அதிகாரத்தைப் 
பெருக்கிக் கொண்டனர் . பாலாற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் 
இடைப்பட்ட பகுதியைச் செஞ்சி நாயக்கர்கள் ஆண்டனர் . 
கி . பி . 1677 இல் காஞ்சி , செஞ்சி , வேலூர் பகுதிகள் மராட்டிய 
அரசன் சிவாஜியின் ஆட்சிக்கு உட்பட்டன . 

செஞ்சியில் 
சிவாஜியின் ஆளுநர் ஆட்சி கி . பி . 1798 இல் மொகலாயத் 
தளபதி பறித்துக் கொள்ளும் வரை இருந்தது . 
முகம்மதியர் ஆட்சியின் 

விளைவால் தமிழகத்தில் 
முகம்மதிய சமயம் பரவியது . அதுபோல் அதற்கடுத்து வந்த 
ஐரோப்பியர் வருகையால் கிறித்துவ சமயம் 

பரவியது . 
இவற்றால் தமிழகத்தில் மாற்றங்கள் நிகழ்வதற்கு 
வாய்ப்பேற்பட்டன . 
ஐரோப்பியர் காலம் 

ஐரோப்பியர்களை நீண்ட காலமாகக் கவர்ந்து கொண் 
டிருந்தது இந்தியா . இதனால் போர்ச்சுகீசியர்களும் டச்சுக் 
காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் தங்கள் 
வாணிப 

வளத்தைப் பெருக்கவும் சமயத்தைப் பரப்பவும் 
இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர்களுக்குள் நடந்த 


சமய 


145 


போட்டியுள் இந்தியா இறுதியில் ஆங்கில அரசாட்சியின் 
கைப்பிடியில் அகப்பட்டது . 


இந்தியத் துணைக் கண்டத்தில் நிலவியல் எல்லைகளைத் 
தொட்ட அரசியல் ஒருமைப் பாட்டினை வகுத்தவர்களாக 
ஆங்கிலேயர் விளங்கினர் . அதன் விளைவாக இந்திய அரசியல் , 
நிர்வாகம் , சட்டம் , நீதி , சமூகம் , சமயம் , கல்வி , பண்பாடு , 
வாணிகம் , தொழில் என்று இந்தியர்களின் வாழ்வில் அது 
தொடாவிடமில்லை . 

அதனால் 

நன்மைகளும் தீமைகளும் 
ஏற்பட்டன. ஆங்கிலேயர் வழி பெற்ற நன்மைகளை வேறு 
எந்த அயலாரிடமிருந்தும் பெற்றிருக்க முடியாது என்று 
1892 இலேயே பி . ஜி . திலகர் எழுதியது குறிப்பிடத்தக்கது . 


பட்டது 


இந்திய நாடு விடுதலையடைந்த பின் மொழிவாரி மாநில 
மாகப் பிரிக்கப்பட்டபொழுது , தமிழைத் தாய்மொழியாகக் 
கொண்டவர்கள் வாழும் பகுதி சென்னை மாநிலமாக்கப் 
சென்னை 

மாநிலத்திலுள்ள மாவட்டங்களுள் 
ஒன்றாகச் செங்கற்பட்டாயிற்று . செங்கற்பட்டு மாவட்டத் 
திலுள்ள நகரங்களுள் சிறந்ததாகிய காஞ்சிபுரத்தில் தோன்றிய 
பேரறிஞர் அண்ணாதுரையவர்கள் தமிழக முதலமைச்சரான 
பின் 

காஞ்சிபுரத்தைச் செங்கற்பட்டு மாவட்டத்தின் தலை 
நகராக 1968 * இல் மாற்றிய துடன் சென்னை மாநிலத்தின் 
பெயரையும் தமிழ் நாடு என்று 1969 இல் மாற்றியமைத்துப் 
பாராட்டுக்குரியவரானார் . 


செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . மாவட்டமும் உழவும் 

ஒரு நாட்டின் தட்பவெப்பநிலை , சமவெளி, பீடபூமி , 
மலைகள் , ஆறுகள் முதலியவை அனைத்தும் அந்நாட்டின் 
‘ இயற்கை அமைப்பு எனப்படும் . இவையே அந்நாட்டின் 
நிலவளத்தைப் பற்றியறிய பெரிதும் உதவுகின்றன . 


செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தின் தலைநகராக 
1859 ஆம் ஆண்டிலிருந்து சைதாப்பேட்டையாயிருந்தது . 


F - - 


- 


46 


தட்பவெப்பநிலை 

1986-87 ஆம் ஆண்டில் மிகக் குறைந்த அளவு வெப்பம் 
20. 6 ° செ . ஆகவும் அதிக அளவு வெப்பம் 37. 9 ° செ . ஆகவும் 
இருந்துள்ளது . 1986-87 இல் ஆண்டுச் சராசரி மழையளவு 
806 5 மி . மீ . ஆகவும் 1985-86 இல் 1840 9 மி . மீ . ஆகவும் 
இருந்துள்ளது . இவ்வாண்டிற்குப் பின் தொடர்ந்து மழையின் 
அளவு மிகவும் குறைந்து கொண்டே வந்துள்ளது . 

1986 ஆம் 
ஆண்டில் மாதவாரியாகப் பின்வரும் அளவில் மழை பொழிந் 
துள்ளது . 
மாதம் 

மழையளவு ( மில்லி மீட்டரில் ) 
சனவரி 

173. 6 
பிப்ரவரி 

45. 3 
மார்ச் 

0.0 
ஏப்ரல் 

6 
மே 

30.0 

29. 6 
சூலை 

19. 8 
ஆகச்டு 

82.8 
செப்டம்பர் 

78.1 
அக்டோபர் 

166. 4 
நவம்பர் 

143. ) 
டிசம்பர் 

60. 7 


5 . 


சூன் 


மொத்த மழையளவு 


834 . 9 மி . மீ . 


1986 ஆம் ஆண்டு அக்டோபரில் வட்ட வாரியாகப் பின் 
வரும் மழையளவு இருந்துள்ளது . 
வட்டம் 

மழையளவு ( மி . மீ . / 
காஞ்சிபுரம் 

4. 3 
உத்தரமேரூர் 

13. 6 
திருப்பெரும்புதூர் 

13. 18 
செங்கற்பட்டு 

4. 68 
மதுராந்தகம் 

3.1 
சைதாப்பேட்டை 

42.9 
பொன்னேரி 

44. 3 
கும்முடிப்பூண்டி 
திருவள்ளூர் 

19 27 
திருத்தணி 

14. 65 
பள்ளிப்பட்டு 

6. 48 
ஊத்துக்கோட்டை 

செய்யூர் 
மழையளவு குறிக்கப்படாத வட்டங்களில் மழைமானி இல்லை - 


17 


மண்ணமைப்பு 


இம்மாவட்டத்தில் நிலம் , மணல் , களிப்பு மண் , உப்பு 
மண் எனப் 

பலவகையான மண்ணின் தன்மைகளைப் 
பெற்றுள்ளது . மதுராந்தகம் , காஞ்சிபுரம் வட்டங்களில் பயிர் 
நன்றாக வளரும் உழமண்ணுடன் களிப்பு மண்ணும் உள்ளன . 
பூண்டி , 

உத்தரமேரூர் , திருத்தணி , திருப்போரூர் முதலிய 
இடங்களில் உப்பு மண்ணும் 

உள்ளன . செங்கற்பட்டு , 
திருவள்ளூர் , பொன்னேரி ஆகிய டங்களில் செம்மண்ணும் 
உள்ளன 


- 


மலைகள் 


செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் பெரும்பாலும் 
சமவெளியும் சிற்சில இடங்களில் குன்றுகளும் உள்ளன . இம் 
மாவட்டத்தில் நாகலாபுரம் , சத்தியவேடு , காம்பாக்கம் ஆகிய 
இடங்களில் மலைகளும் , செங்கற்பட்டு , மாமல்லபுரம் , 
திருநீர்மலை , சீவரம் , திருப்போரூர் , திருத்தணி , திருக்கழுக் 
குன்றம் 

வண்டலூர் , குன்றத்தூர் , மலைவையாவூர் , 
பல்லாவரம் ஆகிய இடங்களில் சிறு சிறு குன்றுகளும் உள்ளன . 
இவை கிழக்கு மலைத்தொடரின் பிரிவுகளாகும் . இவற்றில் 
செடி , கொடி , மரங்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன . 


2 


ஆறுகள் 


இம்மாவட்டம் மேற்குப் பகுதி உயர்ந்தும் கிழக்குப் பகுதி 
தாழ்ந்தும் உள்ளதால் ஆறுகள் மேற்கிலிருந்து கிழக்காகப் 
பாய்ந்து சென்று கடலில் கலக்கின் றன . இம்மாவட்டத்தில் 
பாயும் முக்கிய ஆறுகள் பாலாறு , செய்யாறு , வேகவதி ,, 
கூவம் ஆறு , அடையாறு , கொற்றலையாறு , ஆரணி ஆறு 
என்பன . இம்மாவட்டத்தில் பாயும் ஆறுகளுள் பெரியதும் 
கர் நாடக மாநிலத்தில் நந்தி துர்க்கம் என்னும் மலையில் 
தோன்றுவதுமான பாலாற்றின் நீளம் இம்மாவட்ட எல்லையில் 
45 கி . மீ . ஆகும் . 


1 சங்க காலத்திலும் பல்லவர் காலத்திலும் வெஃகா எனப் 

பெயர் பெற்றிருந்தது . - இராசமாணிக்கனார் மா .. 
பத்துப்பாட்டு ஆராய்ச்சி , ( சென்னைப் பல்கலைக் கழகம் . 
1970 ] ப . 146 . 


48 


ஏரிகள் 


செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . மாவட்டத்தில் உள்ள 
ஏரிகளுள் முக்கியமானவை மதுராந்தகம் ஏரி , செங்கற்பட்டு 
ஏரி , செம்பரம்பாக்கம் ஏரி , உத்தரமேரூர் ஏரி , தென்னோ 1 , 
புழலேரி , வேடந்தாங்கல் ஏரி , கூவம் ஏரி , பழவேற்காடு ஏரி , 
சோழவரம் ஏரி முதலியன . 

. இவற்றுள் சில குடி நீருக்கும் 
பெரும்பான்மையானவை பாசன வசதிக்கும் பயன்படுகின் றன . 
இவற்றுடன் ஒவ்வொரு கிராமத்திற்கு என்றும் ஏரிகள் 
உள்ளன . இவ்வாறு எண்ணற்ற ஏரிகள் உடைமையால் இம் 
மாவட்டம் , ஏரி மாவட்டம் என்றே அழைக்கப்படுகிறது . 


மலையைச் சூழ்ந்த பகுதிகளில் பெரும்பாலும் புன்செய்ப் 
பயிர்கள் பயிரிடப்படுகின்றன . திருத்தணி வட்டத்தில் , 
தும்மல செறு கண்டிகை என்னும் பகுதியில் மூன்று பக்கங் 
களிலும் மலைகள் சூழ்ந்த பகுதிக்கு மத்தியில் நெல் பயிரிடப் 
படுகிறது . மலையைச் சார்ந்த பகுதிகளில் உள்ள ஏரிகளுக்கு 
நீர் வருகால் மிகவும் குறைவு . அதனால் அப்பகுதிகளில் 
ஆண்டிற்கு அதிகமாக ஒரு போகத்திற்கு மேல் பயிரிடப்படுவ 
தில்லை . 


இம்மாவட்டத்தில் தென் பகுதிகளை விட வட 
சற்றுமழை அதிகமாக இருத்தலால் ஆரணி ஆற்றலும் 
கொற்றலை ஆற்றிலும் மழைக் காலத்திலாவது சில நாட்கள் 
நீர் செல்கின்றது . அதனால் , பொன்னேரி , கும்முடிப்பூண்டி 
வட்டங்களில் 

பெரும்பான்மையோர் ஆண்டுக்கு மூன்று 
போகம் பயிர் செய்கின்றனர் . 


ஆற்றில் செல்லும் நீர் , நேரடியாக நிலத்திற்குப் பாய்ச்சப் 
படுவதில்லை . அஃதாவது ஆற்றுப் பாசனம் என்பது இம் 
மாவட்டத்தில் இல்லை . ஆற்றிலிருந்து செல்லும் கால்வாய்கள் 
ஏரியில் நீரைச் சேமிக்க உதவும் . ஏரியிலிருந்து கால்வாய்கள் 
மூலம் நிலத்திற்குப் பாய்ச்சும் 

முறையே 

அதிகமாக வழக் 
கிலுள்ளது 


1. திரையன் என்னும் குறுநில மன்னனால் உண்டாக்கப் 

பட்ட திரையனேரி என்பது சிதைந்து தென்னேரி 
ஆயிற்று - சேதுப்பிள்ளை . ரா . பி . , தமிழகம் ஊரும் 
பேரும் . ( மு . கா . நூ . ) , ப . 20 . 


. 


49 


சில ஆண்டுகளாகச் செங்கற்பட்டு - எம் . ஜி . ஆர் . 
மாவட்டத்திலுள்ள ஏரிகளில் நீரே இல்லையென்று சொல்லு 
மளவிற்கு உள்ளது . மழையின்மையினாலும் கிணற்றில் நீர் 
மட்டம் குறைந்து கொண்டே சென்று விட்டமையினாலும் 
மின்வசதி எல்லா கிராமங்களுக்கும் கிடைக்கின்றமையினாலும் 
கவலை , ஏற்றம் ஆகிய முறைகளில் நீர்ப்பாசனம் செய்யும் 

வட்டங்களில் கிராமங்களுள் வழக்கற்று 
விட்டது என்ற நிலை உள்ளது . கிணற்றில் நீர் சற்று இருந்தால் 
ஆய்ல் என்ஜின் மூலமும் இல்லையெனில் ஆழ்துளைக் கிணறு 
கள் தோண்டி மின் மோட்டார் மூலமும் நீர் இறைத்துப் பயிரிடு 
சின்றனர் . 


முறை சில 


பல 


- எம் . ஜி . ஆர் . 


பாடலில் 


பழம்பெருமை வாய்ந்த , செங்கற்பட்டு 
மாவட்ட எல்லைப் பாலாற்றில் தற்காலத்தில் மழைக் காலத் 
தில் கூட நீர் செல்வதில்லை . இதில் தண்ணீர் சுரக்குமேயன் விப் 
பெரும்பாலும் பெருக்கெடுத்து ஓடுவதில்லை 

இந்நிலை 
பன்னூறு 

ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது என்பதையும் 
பாலாற்றை அம்மக்கள் பயன்படுத்திய முறையையும் , 

பிள்ளை தைவரப் பெருகுபால் சொரிமுலைத் தாய்போல் 
மள்ளர் வேனிலின் மணல்திடர் பிசைந்துகை வருட 
வெள்ள நீரிரு மருங்குகால் வழிமிதந் தேறிப் 

பள்ள நீள்வயல் பருமடை உடைப்பது பாலி 1 
என்னும் 

சேக்கிழார் தெள்ளிதின் புலப்படுத் 
தியுள்ளார் . இப் முறையைப் பின்பற்றியே இன்றும் பாலாற்றில் 
மக்கள் மண்டைக்கிணறு தோண்டி அதன்மூலம் 

பெருகும் 
நீரை வாய்க்கால் மூலம் கொண்டு சென்று நிலத்திற்குப் பாய்ச்சு 
கின்றனர் . 

உழவே தலையாகக் கொண்டு பலரும் இத்தொழில் செய் 
பவராயினும் சிறப்பாகக் குறிப்பிடத்தக்கவர்கள் தமிழ்மொழி 
பேசும் வேளாளர் , வன்னியர் முதலிய சாதியினரும் , 
திராவிட இனத்தவரும் , தெலுங்கு மொழி பேசும் 

நாடு, 
ரெட்டியார் சாதியினரும் ஆவர் . பழுதிலா இவ்வுழு தொழில் 
பொதுவாக எல்லா கிராமம் , நகரம் சார்ந்த பகுதிகளிலும் 
நடைபெறுகிறது . 
1 சேக்கிழார் , திருத்தொண்டர் புராணம் , ( மு . கா . தூ . ) 


ஆதி 


ப . 132 


2 


சோமலெ , செங்கற்பட்டு மாவட்டம் , ( மு . கா . நூ . ) ப . 16 


உ -4 


50 


இத்தகைய நிலையில் செங்கற்பட்டு- எம் . ஜி . ஆர் . மாவட்டத் 
தில் , வேளாண்மையே தலையாய தொழிலாக இருக்கிறது . 
சுமார் 85 விழுக்காடு மக்கள் உழுதுண்டு வாழ்கிறார்கள் . 
இத்தொழில், பருவமழை தவறிப்போகுங் காலங்களில் சீரான 
முறையில் நடத்தப்படாமல் விளைச்சல் குன்றுகிறது . 1 இருப் 
பினும் வேளாண்மைத் துறையினர் முனைப்பான முறையிலும் 
முன்னேற்றமான புதிய வழிமுறைகளிலும் சாகுபடி செய்ய பல 
நல்ல வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொண்டுள்ளனர் . 


இம்மாவட்டத்தில் நெல் , கம்பு , கேழ்வரகு , தினை முதலிய 
தானியப் பயிர்களும் துவரை , உளுந்து , 

பச்சைப் 

பயறு , 
காராமணி , அவரை , கொள்ளு முதலிய பயறுகளும் நிலக் 
கடலை , எள் , ஆமணக்கு , தென்னை முதலிய எண்ணெய் 
வித்துப் பயிர்களும் பணப்பயிர்களில் கரும்பு அதிகமாகவும் 
பருத்தி , வெற்றிலை முதலியன சிறிதளவிலும் கிழங்கு வகைகள் 
தவிர்ந்த காய்கறிப் பயிர்களும் பயிரிடப்படுகின்றன . 


1981 ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பல்வேறு தொழில் 
செய்பவர்களின் எண்ணிக்கை பின்வருமாறு : 


தொழில் 


மொத்தம் 


விழுக்காடு 


விவசாயம் 

2,86,786 
விவசாயக்கூலி 

4,09 , 789 
குடிசைத்தொழில் 

78 , 722 
பிறதொழில் செய்வோர் 4 , 89 , 315 
இவை சார்ந்த தொழில் 
செய்வோர் 

1 , 19 , 863 


20.72 
29. 60 

5.68 
35. 34 


8. 66 


மொத்தம் 


13 , 84 , 475 


100.00 


1. செங்கற்பட்டு - பத்தாண்டு சாதனைகள் , ( தமிழ்நாடு 

அரசு செய்தித்துறை வெளியீடு , 1961 ) ப . 28 . 


குறிப்பு : மேலே குறிப்பிடப்பட்ட உழவு சார்ந்த புள்ளி விவரங் 
கள் , 

புள்ளி இயல் உதவி இயக்குநர் அலுவலகம் , 
காஞ்சிபுரத்தினின்று பெறப்பட்டவை . 


51 


விவசாயம் 


விவசாயக்கூலி 


மொத்தம் 


- 


2 , 86 , 786 
2 , 41 , 149 

45 , 637 


4 , 09 , 789 
2 , 27 , 729 
1 , 82 , 060 


. 


2 , 68 , 590 

18 196 


3 , 72 , 266 

37 , 523 


ஆண் 

பெண் 
மொத்தம் 

கிராமப்புறம் 

நகர்ப்புறம் 
ஆண்கள் 

கிராமப்புறம் 

நகர்ப்புறம் 
பெண்கள் 

கிராமப்புறம் 
நகர்ப்புறம் 


2 , 25 , 894 

15 , 255 


2 , 04 , 562 

23 , 167 


1 , 67 , 704 


42 , 696 
2,941 


14 , 356 


1971 ஆம் 

ஆண்டில் நகர்ப்புறம் 641. 09 சதுர கிலோ 
மீட்டராயிருந்துள்ளது . இவ்வாண்டின் கணக்கெடுப்பைவி 
நகர்ப்புறத்தின் பரப்பு இப்பொழுது கூடியுள்ளது . அஃதாவது 
மாவட்டத்தின் 

நிலப்பரப்பில் நகர்ப்புறம் 39.9 
விழுக்காடாக உள்ளது . 


மொத்த 


பயிரிடப்படும் நிலப்பரப்பு 

3 , 27 , 036 ஹெக்டேர் 
பயிரிடா நிலப்பரப்பு 

- 4 , 75 , 329 ஹெக்டேர் 
நன்செய் நிலப்பகுதி 

2 , 38 , 946 ஹெக்டேர் 
மானாவரி நிலப்பகுதி 

89 , 090 ஹெக்டேர் 
மாவட்டத்திலுள்ள மொத்த ஏரிகள் 3 , 628 
மாவட்டத்திலுள்ள மொத்த 

கிணறுகள் 89. 427 
கிணற்று நீர்ப்பாசனப் பரப்பு 

1 , 17 , 871 ஹெக்டேர் 
ஏரி நீர்ப்பாசனப் பரப்பு 

1 , 56 , 242 ஹெக்டேர் 


நாஞ்சிலும் இராட்டையும் நாட்டின் ஈரல் என்பதை 
அறிந்து செங்கற்பட்டு . எம் . ஜி . ஆர் . மாவட்டம் உழவுக்குரிய 
முதலிடம் அளித்ததுடன் நெசவுத் தொழிலிலும் நிகரற்று 
விளங்குகிறது . 


52 


நெசவின் தொன்மையும் சிறப்பும் 


நெசவுத்தொழில் புதிய கற்காலத்தில் ஆரம்பமாயிற்று 
என்று தொல்பொருள் வரலாற்றறிஞர் எச் . டி . சங்காலியா 1 
கூறுகின்றார் . உடைபெயர்த்து உடுத்தல் 2 என்ற தொடர் 
தொல்காப்பியத்தில் வருதல் மூலம் நெசவுத் தொழிலிலிருந்து 
உண்டாக்கப்படும் ஆடை உடுத்தலின் தொன்மையை 
அறியலாம் . ஆவியன்ன வவிர் நூற் கலிங்கம் என்னும் 
பெரும்பாணாற்றுப்படைத் தொடராலும் பிற பண்டைய 
இலக்கியச் சான்றுகளாலும் 

மென்மையான 

ஆடைகளும் , 
கோபத்தன்ன தோயாப் பூந்துகில் என்னும் திருமுருகாற்றுப் 

அடியாலும் , பல்கலைச் சில்பூங்கலிங்கத்தள் என்னும் 
கலித்தொகை அடியாலும் பூந்தொழிலடைய ஆடைகள் அக் 
காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டிருந்தன என்பதும் பட்டு 
நீக்கித் துகிலுடுத்து என்னும் பட்டினப்பாலைத் தொடரால் 
பட்டாடை யும் பண்டைக்காலத்திலேயே பயன்படுத்தப் 


படை 


1 . 


2 . 


நாகசாமி , இரா . ( பதி . ) , ( மு . கா.நூ.] ப . 67 
தொல்காப்பியம் , பொருளதிகாரம் , பேராசிரியம் , மெய்ப் 
பாட்டியல் , ( சென்னை , திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , ஆகச்டு 
1951 ] நூற்பா 262. ப . 262. ப . 24 


3. சாமிநாதையர் உ . வே . [ பதி ] பெரும்பாணாற்றுப்படை 

அடி 469 , ப . 208 


4. சாமிநாதையர் உ . வே . [ பதி ] திருமுருகாற்றுப்படை , 

[ மு . கா . நூ . ] அடி 15 , ப . 4 


5 . 


கலித்தொகை நச்சினார்க்கினியர் உரை 

நான்காம் 
பதிப்பு ( சென்னை கழக வெளியீடு , மே 1955 ] , பா . 56 : 
11 , ப . 163 


6 . 


சாமிதாதையர் உ . வே . ( பதி ] பட்டினப்பாலை 
( மு.கா . நூ . ] அடி 107 , ப . 519 


53 


பட்டிருந்தது என்பதும் இழையணி வாரா ஒண்பூங்கலிங்கம் !" 
என்னும் புறநானூற்றுத் தொடராலும் , 
நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கணிந் 

தரவுரி யன்ன வறுவை 
என்னும் பொருநராற்றுப்படை அடிகளாலும் , 
கண்ணுழை கல்லா நுண்ணூற் கைவினை 

வண்ண வறுவையர் 3 
என்னும் மணிமேகலை அடிகளாலும் பன்னூற்றாண்டுகளுக்கு 
முன்பே நுண்மையான நூலைக் கொண்டு நெய்யப்பட்ட 
ஆடையினையுடைய இழைகள் வரிசை காண்பதற்கு இயலாத 
வகையில் அமைந்திருந்தன என்பதும் தெரிய வருகின்றன . 
செங்கற்பட்டு -எம்.ஜி.ஆர் . மாவட்டமும் நெசவும் 

காஞ்சிபுரத்திற்குப் போனால் காலாட்டிப் பிழைக்கலாம் 
என்னும் 

முதுமொழி காஞ்சியில் நடைபெறும் நெசவுத் 
தொழிலின் சிறப்பையே உணர்த்துகிறது . 

காஞ்சிபுரத்தில் பல மக்கள் நெசவுத் தொழிலையே நம்பி 
வாழ்கின்றனர் . சில குறிப்பிட்ட சமூகத்தினரே இத்தொழிலில் 
தான்மையாக ஈடுபட்டு வந்துள்ளனர் . தமிழ் பேசும் 
செங்குந்தர், சௌராஷ்டிரம் பேசும் பட்டு நூல்காரர் , 
கன்னடம் பேசும் சேணியர் , தெலுங்கு பேசும் சாலியர் , உருது 
பேசும் முசுலீம்களும் குறிப்பிடத் தக்கவர்களாவர் . நெசவுத் 
தொழிலைச் செய்து வந்த கைக்கோளர்களும் பட்ட சாலியர் 
களும் காஞ்சிபுரத்திலும் அதனைச் சுற்றியிருந்த ஊர்களிலும் 
குறிப்பாகச் செங்கற்பட்டு மாவட்டத்தின் பெரும் பகுதிகளில் 
வாழ்ந்திருந்தனர் என்பதனை இம்மாவட்டத்திலுள்ள 
களத்தூர் , திருக்கச்சூர் , திருக்கழுக்குன்றம் , திருவிடந்தை , 


1. சாமிநாதையர் உ . வே . [ பதி ] புறநானூறு மூலமும் 

உரையும் ஐந்தாம் பதிப்பு ( சென்னை கழக வெளியீடு 

1956 ] பா . 383.10-11 , ப . 573 
2. சாமிநாதையர் உ . வே . (பதி ] பொருநராற்றுப்படை 

( மு.கா. நூ ] அடி 82 & 83 , ப . 89 
3. சாமிநாதையர் உ . வே . ( பதி ) மணிமேகலை மூலமும் 

அரும்பத உரையும் ஐந்தாம் பதிப்பு ( சென்னை கபீர் 

அச்சுக்கூடம் 1956 ) காதை 28 : 53-54 , ப . 331 
4. செங்கற்பட்டு மாவட்டம் தொழில் வளர்ச்சி , ( மற்றவை 

இல்லை . ) ப . 47 


54 


தில் 


காஞ்சிபுரம்முதலிய ஊர்களில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு 
கள் மூலம் அறிகிறோம் . 

காஞ்சிபுரம் நகரமும் காஞ்சிபுரம் வட்டத்தைச் சார்ந்த 
பகுதிகளும் பட்டு நெசவுக்கு இம்மாவட்டத்தில் பெயர் 
பெற்றவை . காஞ்சிபுரம் வட்டத்தில் காஞ்சிபுரம் , பேட்டைப் 
பகுதிகள் , ஐயங்கார்குளத்திலும் , உத்தரமேரூர் வட்டத்தில் 
பெரு நகர் , மானாம்பதி , ஒரக்காட்டுப் பேட்டையிலும் , 
மதுராந்தகம் வட்டத்தில் எலப்பாக்கம் , கருங்குழியிலும் , 
செய்யூர் வட்டத்தில் பொலம்பாக்கம் , கயப்பாக்கத்திலும் , 
ஊத்துக்கோட்டை வட்டத்தில் போந்தவாக்கம் , பாலவாக்கத் 

மிகச் சிறிதளவிலும் , கும்முடிப்பூண்டி வட்டத்தில் 
பாதிர்வேடு , மாதர்பாக்கம் , புதுக்கும்முடிப் பூண்டியிலும் , 
பொன்னேரி வட்டத்தில் கொசவன் பேட்டை , ஆரணியிலும் , 
திருவள்ளூர் வட்டத்தில் ஈக்காடு , நரசிங்கபுரத்திலும் , திருப் 
பெரும்புதூர் வட்டத்தில் குன்றத்தூர் , படப்பை , திருமழிசை 
யிலும் , சைதாப் பேட்டை வட்டத்தில் சைதாப்பேட்டை , 
அனகாபுத்தூர் , பெருங்களத்தூரிலும் , செங்கற்பட்டு வட்டத்தில் 
திருக்கழுக்குன்றம் , மானாம்பதி , கூடுவாஞ்சேரியிலும் , திருத்தணி 
வட்டத்தில் மத்தூர், புச்சிரெட்டிபள்ளியிலும் , பள்ளிப்பட்டு 
வட்டத்தில்பொதட்டூர்ப்பேட்டை , அத்திமாஞ்சேரிப்பேட்டை , 
சுரைக்காய்ப்பேட்டை , அம்மையார் குப்பம் பகுதியிலும் மிகுதி 
யாக நூல் நெசவு செய்யப்படுகிறது . 

இவற்றுள் உத்தரமேரூர் வட்டம் மானாம்பதியிலும் 
மதுராந்தகம் வட்டம் எலப்பாக்கத்திலும் காஞ்சிபுரம் வட்டத் 
தில் காஞ்சிபுரம் , ஐயன்பேட்டையிலும் நீட்டுப்பாவில் நூல் 
சேலையும் வேட்டியும் நெசவு செய்கின்றனர் . திருத்தணி 
வட்டத்தில் மத்தூரிலும் பொன்னேரி வட்டத்தில் கொசவன் 
பேட்டையிலும் பள்ளிப்பட்டுவட்டத்தில் பொதட்டூர்ப் பேட் 
டையிலும் பெரும்பான்மையளவிலும் காஞ்சிபுரம் , ஐயன் 
பேட்டையில் சிறுபான்மையளவிலும் விசைத்தறிகள் உள்ளன . 
மற்ற இடங்களில் 

பொரப்பாவு நெசவு செய்யப்படு 
கின்றன . பொரப்பாவு என்பது புரைப்பாவு ஆகும் ; இது 
நீட்டுப்பாவைவிட குறைந்த நீளமுடைய பாவு ஆகும் . 

நீட்டுப் பாவு மிக நீளமுடையதா தலால் இப்பாவு தோய் 
வதற்கென்றே இத்தொழில் செய்பவர்கள் வாழும் பகுதியில் 


1 . 


நாகசாமி . இரா ., செங்கற்பட்டு மாவட்ட வரலாற்றுக் 
கருத்தரங்கு ( மு . கா . நூ ] ப . 69 


55 


தோப்பு உண்டு . தோப்பில் நிழலில் நாலைந்து மணி நேரம் 
இடையூறின்றித் தொடர்ந்து வேலை செய்ய இயலுகிறது . 
இத்தொழிலில் பாவுதோய்வதற்கு ஒரு தலாவுக்கு 2 பேர் ஆக 
10 தலாவுக்கு 20 பேர் ஆகவும் மற்ற தொழில்களுக்காக மொத் 
தத்தில் 30 பேர் தேவைப்படுகின்றனர் . 

ஒரு குடும்பத்தினர் 
இத்தனை பேரை ஒரே நேரத்தில் அழைத்து வேலை வாங்கிக் 
கொள்வது இக் காலத்தில் சற்றுக் கடினமாக இருத்தலால் 
தற்காலத்தில் நீட்டுப்பாவு நெசவு குறைந்து வருகிறது . 

நெசவுத் தொழிலில் குடும்பத் தலைவர் நெசவு செய்பவரா 
கவும் தார் சுற்றுதல் , நூலிழைத்தல் போன்ற வேலைகளை 
அவருடைய துணைவியாரும் இழைகள் நீட்டிக் கட்டுதல் , 
பலகை பாசுதல் போன்ற நேரங்களில் பிள்ளைகளும் உதவி 
செய்கின்றனர் . பொதுவாகக் குடும்பத்தில் உள்ளவர் 

அனை 
வரும் சேர்ந்து தொழில் செய்வதாகவே இத்தொழில் உள்ளது . 
மழைக் காலத்தில் தறியில் உபயோகப்படுத்தும் மரச்சாமான் 
கள் ஈரத்தன்மை பெறுதலாலும் இழைகளிடையே பிணிப்பு 
ஏற்படுதலாலும் நெசவு செய்ய இயலாமல் போகிறது . 
நெசவாளியினுடைய வருமானம் என்பது தனிநபர் 

வருவாய் 
அல்ல . குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருமானமாகக் கருதப்படு 
கிறது . 
தமிழகத்தில் உள்ள 106 பட்டு நெசவாளர் 

கூட்டுறவுச் 
சங்கங்களுள் சாஞ்சிபுரத்தில் மட்டும் 20 பட்டு நெசவாளர் 
கூட்டுறவுச் சங்கங்கள் உள்ளன . இவற்றின் மூலம் 8551 பட்டுத் 
தறிகள் இயங்குகின்றன . காஞ்சிபுரத்திலுள்ள 

மொத்தப் 
பட்டுத்தறிகள் 12,006 . இதனால் 25 , 653 பேர் 

பட்டு 
நெசவுத் தொழில் மூலம் வேலை வாய்ப்பு பெறுகின்றனர் . 
பட்டு நெசவு செய்யும் ஒருவர் ஒரு மாதத்திற்கு ரூ . 450 முதல் 
ரூ . 650 வரை ஊதியம் பெறுகின்றார் . 

காஞ்சிபுரத்தில் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு ஒரு திங்களுக்கு 
11. 400 கிலோகிராம் கோராவும் ( நிறம் தோய்க்கப்படாத 
பட்டு ) 8000 மார்க் சரிகையும் தேவைப்படுகின்றன. கூட்டுறவுச் 
சங்கங்களில் சாதா 

கோர்வை , 

டிஷ்யூ . ஜாக்கார்டு , 
பாவாடை ஆகிய வகைகளில் பட்டுச் சேலைகள் உற்பத்திச் 
செய்யப்படுகின் றன . 

செங்கற்பட்டு - எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் பட்டு நெசவாளர் 
கள் மாதம் ஒன்றிற்கு 0. 57 இலட்சம் மீட்டர் நெசவு செய் 
கின்றனர் . இதன் மதிப்பு ரூ . 178. 14 இலட்சமாகும் . 


56 


இம்மாவட்டத்தில் 145 கைத்தறி ( நூல் ) நெசவாளர் 
கூட்டுறவுச் சங்கங்கள் உள்ளன . இவற்றின் மூலம் 31,041 நூல் 
தறிகள் இயங்குகின்றன. இம்மாவட்டத்திலுள்ள மொத்த நூல் 
தறிகள் 33 , 600 நூல் நெசவு செய்யும் ஒருவர் ஒரு திங்களுக்கு 
ரூ .350 முதல் ரூ .400 வரை ஊதியம் பெறுகின்றார் . இக் 
கைத்தறி நெசவாளர்கள் திங்கள் ஒன்றிற்கு 12. 89 இலட்சம் 
மீட்டர் நெசவு செய்கின்றனர் . இதன் மதிப்பு ரூ . 173.42 
இலட்சமாகும் . 

வேலை வாய்ப்பு அற்ற நெசவாளர்களுக்கு இம்மாவட்டத் 
தில் ஏழு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவுச் சங்கத் தொழிற் 
சாலைகள் தோற்றுவிக்கப் பட்டுள்ளன . அவற்றின் வாயிலாக 
258 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது . 


கூட்டுறவுச் சங்கங்கள் 60 க்கு 40 , 80 க்கு 80 , 100 க்கு 80 , 
40 க்கு 40 எண்ணுள்ள லுங்கி ஆடைகளையும் 60 க்கு 60 , 40 க்கு 
40 எண்ணுள்ள சேலைகளையும் 40 க்கு 40 , 60 க்கு 60 , 80 க்கு 80 
எண்ணுள்ள வேட்டிகளையும் 60 க்கு 40 எண் ணுள்ள 
சட்டைகளையும் 26 க்கு 26 , 40 க்கு 40 எண்ணுள்ள 

வகைகளையும் 40 க்கு 40 எண்ணுள்ள ன தா 
சேலைகளையும் 26 க்கு 26 எண்ணுள்ள ஜனதா 
பணிகளையும் உற்பத்திச் செய்கின்றன. 


காடா 


வ 


துணி 


காடா 


விசைத்தறியில் சாதா , தானே இயங்குபவை என இருவகை 
உண்டு . விசைத்தறி மின்சக்தியினால் இயக்கப்படுவது . 
விசைத்தறியில் நெய்வதற்கு எனவும் கைத்தறியில் நெய்வதற்கு 
எனவும் அரசு சில வகைகளை வரையறுத்துக் கொடுத்துள்ளது . 
கைத்தறியில் உற்பத்திச் செய்யப்படும் ஆடைகள் விசைத்தறி 
மூலம் உற்பத்திச் செய்யப்படும் 

அதிகம் 
பாதிக்கப்படாமல் தடுக்க இத்தறியை உபயோகப்படுத்த 
அங்கீகாரம் பெற வேண்டும் என அரசு ஆணை பிறப்பித்து 
நடைமுறையில் இருந்து 

விசைத்தறிகளின் 
எண்ணிக்கை பின்வருமாறு : 


ஆடைகளால் 


வரு 


அங்கீகாரம் அங்கீகாரம் 

மொத் 
பெற்றவை பெறாதவை புதியவை 


தம் 


சாதா 
தானே இயங்குபவை 


65 
267 


481 
815 


893 
2614 


1439 
3696 


57 


பட்டு நெசவுக்கு வேண்டிய பட்டுப் பூச்சிகளையும் நூல் 
நெசவுக்கு வேண்டிய பஞ்சையும் உற்பத்திச்செய்து தருபவர்கள் 
விவசாயிகளாவர் . எனவே உழவும் நெசவும் சேர்க்கைத் 
தொழில்களாகும் . இச்சேர்க்கைத் தொழில்களில் மேற்கண்ட 
முறையில் செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . - மாவட்டம் சிறப்பிடம் 
பெற்றுத் திகழ்கிறது என்பது இங்குக் குறிப்பிடத்தக்கது . 


குறிப்பு : மேலே குறிப்பிடப்பட்ட நெசவு சார்ந்த புள்ளி 

விவரங்கள் ஏப்ரல் 1988 ஆம் ஆண்டு நிலவரப்படி , 
உதவி இயக்குநர் அலுவலகம் கைத்தறி மற்றும் 
துணி நூல் , காஞ்சிபுரத்தினின்று பெறப்பட்டவை . 


58 


இயல் 


2 


உழவுத் தொழில் சார்ந்த சொற்கள் 

பொருள்வழிப் பாகுபாடு - 1 


உழவு , உழவர் பெயர்க்காரணங்கள் 

நிலத்தை உழுது பயிர் செய்யும் தொழில் உழவுத் தொழில் 
எனப்படுகிறது . 

இத்தொழிலினை மேற்கொண்டவர்கள் 
உழவர் ஆவர் . உழவுத்தொழிலைப் பயிர்த்தொழில், 
வேளாண்மை , விவசாயம் என்றும் உழவரை 

வேளாளர் , 
விவசாயி , குடியானவர் என்றும் தமிழில் அழைக்கின்றனர் .. 
நிலத்தை உழுது பயிர் 

பயிர் விளைவித்தலினால் பயிர்த்தொழில் 
என்கின்றனர் . 


வேளாண் மாந்தர்க் குழுதூணல்லது 
இல்லென மொழிப் பிறவகை நிகழ்ச்சி 1 


என்னும் தொல்காப்பிய நூற்பாவினால் உழவர் வேளாண் 
மாந்தர் என்று அழைக்கப்பட்டனர் என்பதறியலாம் . வேள் 2 
என்னும் சொல்லுக்குத் தமிழ்ப் பேரகராதி மண் என்றும் 
பொருள் கூறுகிறது . உழவுத் தொழிலில் , 

ஏரினு நன்றா லெருவிடுதல் கட்டபி 
னீரினு நன்றதன் காப்பு 


என்னும் குறட்பாவில் கூறப்பட்டுள்ளபடி உழுதல் , எருவிடுதல் , 
களைகட்டல் , நீர் பாய்ச்சுதல் , காத்தல் ஆகிய பல்வேறு 
செயல்களைச் செய்ய உழவர்க்கு உடல் வலிமை ஆண்மை 


1 . தொல்காப்பியம் , பொருளதிகாரம் , பேராசிரியம் , மரபியல், 

( மு.கா. பதிப்பு ) நூற்பா 635. ப . 469 
2. தமிழ்ப் பேரகராதி . தொகுதி 6 , ( சென்னைப் பல்கலைக் 

கழகம் 1982 ) ப . 3842 
3. பரிமேலழகர் (உரையாசிரியர் ) திருக்குறள் ( ஸ்ரீ காசிமடம் , 

திருப்பனந்தாள் , 1968 ) குறள் - 1038 , ப . 428 


59 


தேவைப்படுகிறது . மண்ணில் மேற்கொள்ள வேண்டிய உடல் 
வலிமைத் தொழிலின் காரணமாக அத்தொழில் வேளாண்மை 
என்றும் அத்தொழில் செய்பவர் வேளாண் மாந்தர் என்றும் 
வேளாளர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் எனலாம் . 


வேளாண்மைத் தொழிலைச் 

செய்பவர்கள் 

தங்கள் 
தொழிலை, ‘ விவசாயம் எனக் கூறத் தொடங்கி 

இன்று 
வெவசாயம் என்கின்றனர் . விவசாயத் தொழிலைச் 
செய்பவர்கள் விவசாயி களாகிறார்கள் . விவசாயம் என்னும் 
சொல் , வ்யவசாய என்ற வடமொழிச் சொல்லினின்றும் 
உண்டாகியுள்ளது . 

அஃதாவது , ‘வ்யவசாய என்னும் வட 
சொல் , தமிழ் ஒலிப்பு முறைக்கேற்ப வியவசாயம் என்னும் 
சொல்லாகி இன்று விவசாயம்’2 என்று வழங்கப்படுகிறது . 
எனலாம் . 


வ்யா சாய > வியவசாயம் , விவசாயம் 

விவசாயத் தொழிலின் உள் நுணுக்கத் தொழில்களுள் 
நாற்று நடுதல் , களையெடுத்தல் முதலியன் பெண்டிர் செய்வர் . 
ஏர் உழுதல் , நாற்று எடுத்தல் , நீர் பாய்ச்சுதல் , தாள் அடித்தல் 
கரும்பு வெட்டல் முதலியன ஆடவர் செய்வர் . அறுவடை 
செய்தல் , அரி சுமத்தல் , ஒப்படி செய்தல் முதலியவற்றுள் 
இருபாலாரும் ஈடுபடுவர் . இவ்வாறு குடும்பத்தில் இருப்பவர் 
அனைவரும் உழவுத் தொழிலில் ஈடுபாடு உடையவராயிருப்பார் . 
தனித்தொழில் மட்டும் தெரிந்தவர் என்று ஒருவரைச் சொல்ல 
இயலாது . ஆகையால் 

குடும்பமாக இருந்து விவசாயம் 
செய்பவர்களைக் குடியானவர் என்கின்றனர் எனலாம் . 

உழவுத் தொழிலின் சிறப்பை உணர்ந்த ஔவையார் , 
அவ்வுழவுத் தொழில் செய்து வந்த மக்கள் அடைந்த 
தொல்லைகளைக் கண்டு , அத்தொழில் இனிதாயிருக்க ,, 


ஏரும் இரண்டுளதாய் இல்லத்தே வித்துளதாய் 
நீரருகே சேர்த்த நிலமுமாய் --- ஊருக்குச் 
ரென்று வரவணித்தாய்ச் செய்வாரும் சொற்கேட்டால் 

என்றும் உழவே இனிது 3 
என்று பாடிய பாடலின் கருத்து இங்கறியத் தக்கது . 


1. புலியூர்க்கேசிகன் (உரை ) ஒளவையார் பாடல்கள் 

( மு . கா . நூ . ) ப . 169 


60 


உணவை 


இவ்வுழவுத் தொழில் நாகரிகமாக வாழத் தொடங்கிய 
மனிதரின் 

முதற்கண்டு பிடிப்பாகும் . இத்தொழில் 
மனிதருக்குரிய 

அளித்து நிலைத்து வாழச் 
செய்துள்ளது . மேலும் , இத்தொழிலால் வளர்ச்சியும்மானிடரின் 
உண்மையான கலை , கைத் தொழில் வளர்ச்சியும் சமுதாய 
அமைப்பும் ஏற்பட்டுள்ளது . இத்தகு சிறப்புடைய உழுதொழில் 

சேகரிக்கப்பட்ட சொற்களின் அதிக அளவு கருதி 
அவற்றை இரண்டு இயல்களாகப் பிரித்துத் தொகுத்துக் 
கொடுக்கப்பட்டுள்ளன . இவ்விரண்டாம் இயலில் உழவுத் 
தொழில், 


சார்ந்து 


1. மண்ணும் நிலப் பிரிவுகளும் 
2. நீர்ப்பாசன முறைகளும் கருவிகளும் 
3. உழவும் உழவுக் கருவிகளும் 
4. பயிர்ப் பருவங்களும் பயிரிடுதலும் 
5. களையெடுத்தலும் கருவிகளும் 
6. உரமும் உரமிடுதலும் 
7. அறுவடையும் உருப்படி செய்தலும் 
8. உழவர் பயன்படுத்தும் பிறகருவிகள் 
9. விளைபொருள் பற்றிய பிறசொற்கள் 
10. பயிரைத் தாக்கும் பூச்சிகளும் நோய்களும் 


என்னும் பத்துத் தலைப்புகளுள் பொருள்வழிப் பாகுபாட்டின் 
அடிப்படையில் பிரித்துப் பொருள் விளக்கம் காணப்படு 


கின்றன . 


1 . மண்ணும் நிலப்பிரிவுகளும் 
மண்ணும் நிலமும் 


ஒரு நிலத்திலுள்ள மண்ணின் தன்மைக்கேற்ப அந்நிலம் 
பெயர் பெறும் . நிலம் , மணல் நிறைந்திருப்பின் மணல் நிலம் 
அல்லது மணமேறி என்றும் கருமையான மண் நிறைந்திருப்பின் 
கருப்பு நிலம் என்றும் செந்நிறமான மண் மிக்கிருப்பின் 
செம்மண் நிலம் 

நிலம் என்றும் களிப்புத் தன்மை உடையதாயின் 
களிமண் நிலம் அல்லது சேற்றுக்கழனி என்றும் உப்புத்தன்மை 
மிகுந்திருப்பின் களர்மண் நிலம் என்றும் பெயர் பெறும் . உப்பு 


61 


மண்ணைச் சவுர்மண் , சவுரல் மண் , நாகட மண் என்பது 
முண்டு . இத்தன்மையுடைய நிலத்தைக் களர்நிலம் என்பதுடன் 
சவுடு நிலம் என்றும் சவுட்டு நிலம் என்றும் வழங்குவர் . 


நிலத்தின் பிரிவுகள் 

நிலத்தைப் பயன்படுத்தும் முறையை ஒட்டிப் பிரிக்கப்படும் 
வகைகளைப் பின்வரும் படத்தின் வாயிலாக அறியலாம் . 


நிலம் 


புறம்போக்கு நிலம் 


பட்டா நிலம் 

| 
V 
பயிரிடா நிலம் 


பயிரிடும் நிலம் 


பன் 


கரம்பு 


V 
தரிசு நன்செய் 

புன்செய் 
( ஏரிப்பாசனம் 
உடையது ) | 

| 
கிணற்றுப் 

பாசன வசதி 
பாசனம் அற்றது- 
உடையது 

( கொல்லை 

மேடு ) 


பயிரிடப்படும் நிலம் நீர்ப்பாசன வசதியை முன்னிட்டு 
நன்செய் நிலம் , புன்செய் நிலம் எனப் பிரிக்கப்படுகிறது . 
செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தைப் 

பொருத்த 
வரையில் நன்செய் நிலம் என்பது நன்கு பயிரிடக்கூடிய ஏரிப் 
பாசனம் 

உள்ள நிலமாகும் புன்செய் நிலம் என்பது ஏரிநீர் 
பாயும் தன்மை அற்றது . அது கிணற்றுப் பாசனம் மூலம் 
பயிரிடப்படக் கூடியது . மழை நீரையே நம்பி மானாவாரி பயிர் 
செய்யக்கூடிய இந்நிலத்தின் ஒரு பிரிவையே கொல்லை மேடு 
என்பர் . 


நன்செய் நிலத்தில் நெல் , கரும்பு , தக்காளி, கத்தரி , 
வெண்டை , மிளகாய் , 

மிளகாய் , கொத்தவரை , முள்ளங்கி , கிழங்கு 
வகைகள் , கீரைகள் , வெங்காயம் , கடுகு , வாழை , வெற்றிலை , 


62 


தனியா , பூண்டு முதலியன பயிர் செய்யப்படுதலால் இவை நன் 
செய்ப் பயிர்கள் எனப்படுகின்றன . புன்செய் நிலத்தில் 
வேர்க்கடலை , உளுந்து , பச்சைப்பயறு , எள் , கொள் , கம்பு , 
கேழ்வரகு , 

காராமணி , துவரை , சோளம் , வரகு , தினை 
முதலியன பயிரிடப்படுகின்றன . எனவே இவை புன்செய்ப் 
பயிர்களாகின்றன. நன்செய்ப் பயிர்கள் புன்செய் நிலத்தில் 
கிணற்றுப்பாசன வசதியுடன் பயிரிடப்படுதலும் 

உண்டு . 
ஆனால் புன்செய்ப் பயிர்கள் நன்செய் நிலத்தில் பயிரிடப் 
படுதலில்லை . 


நிலமிருக்கும் அமைப்பையும் இடத்தையும் ஒட்டி அதனைக் 
குட்டைக் கழனி , மேட்டுக் கழனி , பள்ளக் கழனி , ஓடைக் 
கழனி, கீழ்க் கழனி , மேல் கழனி , நடுக் கழனி , பனைஞ்சாலை 
நிலம் , கிடங்கு நிலம் , துண்டு , தகடி , முனைக் கழனி , மூலைக் 
கழனி , கோணக் கழனி , கோரைக் கழனி , புறடை , ஊர் ஓர 
நிலம் என்றெல்லாம் கூறுவர் . இதில் நடுக்கழனி என்பது ஒரு 
கழனியின் மத்திய பகுதியையும் சில நிலங்களுக்கு இடையில் 
மத்தியிலுள்ள கழனியையும் குறிக்கும் . 

நிலத்திற்கும் அந்நிலத்தில் பயிரிடுபவருக்கும் இடையே 
யுள்ள உரிமையைக் குறித்து பட்டா நிலம் , வார நிலம் , 
போக்கிய நிலம் , ஒத்தி ( சுத்த போக்கியம் ) நிலம் , குத்தகை 
நிலம் ( லீஸ் நிலம் ) , மானிய நிலம் , புறம்போக்கு நிலம் என்றும் 
கூறுவர் . 


பண்டைய இலக்கியங்களில் பண்படுத்தப்பட்ட 

நன்செய் 
நிலம் செய் 1 , செறு 2 என்று வழங்கப்பட்டுள்ளன. 

மேலும் 


1 


வளஞ்செய் வினைஞர் வல்சி நல்க சாமிநாதையர் 

வே . (( பதி ) மலைபடுகடாம் , பத்துப் பாட்டு 
( மு . கா . நூ . ) அடி 462. ப . 595 
செய்யிற் பொலம்பரப்புஞ் செய்வினை யோயற்க சாமி 
நாதையர் உ . வே . ( பதி ) பரிபாடல் மூலமும் பரிமேலழக 
ருரையும் 1956. பாடல் 10 : 128 , ப . 113 
நூறுசெறு வாயினுந் தமித்துப் புக்குணினே 
புறநானூறு 184 : 3 , ப . 340 
நீருறு செறுவில் நாறுமுடி யழுத்த - நற்றிணை 60 : 7 , 
ப . 70 


2 


* 


6.3 


ஆகிய 


பழனம் , 1 வயல் , கழனி , புலம் 4 ஆகிய சொற்களில் 
குறிப்பிடப்படுகிறது . இவற்றில் இன்று கழனி , வயல் , நிலம் 

சொற்களில் அதிகமாகப் பயன்படுத்தப்படுகின்றன . 
அவருக்கு நிலபுலம் ஏதேனும் உள்ளதா ? என்று கேட்கப்படு 
வதனின்றும் புலம் என்ற சொல் வழக்கிலுள்ளதை அறியலாம் . 
மானாவாரி பயிர் செய்யும் இடங்களைக் கழனி , வயல் என்று 
சொல்லமாட்டார்கள் ; கொல்லை மேடு என்பர் . 


பயிரிடா நிலங்கள் தற்காலத்தில் கரம்பு , தரிசு என்று 
சொல்லப்படுகின்றன . கரம்பு , தரிசு நிலங்கள் ஒருவருக்குச் 
சொந்தமானவை . புன்செய் நிலங்களையே பெரும்பாலும் 
தரிசாக வைத்திருப்பர் . நன்செய் நிலங்களை அவ்வாறு அதிக 
காலம் வைத்திருப்பதில்லை . தரிசையும் சிலர் கரம்பென்றே 
கூறிவிடுவதுண்டு . 


1 


2 . 


5 


யவிழ்ந்த 


பழனத் தாமரைப் பனிமலர் முணை இ நாராயணசாமி 
ஐயர் அ . (உரையாசிரியர் ) நற்றிணை ( சென்னை , கழக 
வெளியீடு , மறுபதிப்பு ( ஆகச்டு 1956 ) பா . 260 : 2 , 
ப . 293 . 
பகடென்றேன் உழுமென்றாள் பழனந்தன்னை 
இராமசாமிப்புலவர் சு . தனிப்பாடல் திரட்டு 
முதற்பகுதி ( கழக வெளியீடு , மறுபதிப்பு , மே -1969 ) 
பா . 621 : 3 . ப . 228 . 
‘ இருஞ்சேற் றகல்வயல் விரிந்து வா 
சாமிநாதையர் . உ . வே . ( பதி ) திருமுருகாற்றுப்படை , 
பத்துப்பாட்டு , ( மு . கா . நூ . ) அடி . 72. ப . 10 . 
‘ போன நிலமெல்லாம் போரார் வயல்புகுத சாமி 
நாதையர் . 

வே . ( பதி ) பரிபாடல் ( மு . கா . நூ . } 
பா . 22:11 . ப . 221 . 
‘ பகன்றை விளைந்த கழனி சாமிநாதையர் . உ . வே . 
( பதி ) , மதுரைக் காஞ்சி , 

பத்துப்பாட்டு , அடி 261 , 
ப . 306 . 
‘விளைவறா வியன் கழனி சாமிநாதையர் . உ.வே. ( பதி ) 
பட்டினப்பாலை , பத்துப்பாட்டு ( மு.கா. நூ . ) அடி 8 , 
ப . 514 . 
பூச்சாம்பும் புலத்தாங்கண் 

-- பட்டினப்பாலை 
அடி. 12 , ப . 514 . 


4 . 


64 


பயிரிடும் நிலமாயினும் பயிரிடா நிலமாயினும் ஒருவருக்குச் 
சொந்தமாயிருப்பின் பட்டா நிலமென்றும் ஒருவருக்கும் 
சொந்தமில்லாது அரசுக்குச் சொந்தமான நிலங்கள் புறம் 
போக்கு நிலமென்றும் வழங்கப்படும் . கால்நடைகள் மேய்வதற் 
கென அரசனால் இடப்பட்ட 

மேய்க்கால் -புறம்போக்கு 
நிலங்கள் விடுநிலம் 1 ( கோ ஸஞ்சார பூமி ) என்று சொல்லப் 
படுகிறது . 

O 


நாற்று நடுவதற்கென்று பயன்படுத்தப்படும் நிலத்தை 
நாற்றங்கால் நிலம் என்பர் . நிலத்தின் சிறு பிரிவுகளைத் தளை , 
துண்டு என்பர் . இருசாராருக்குரிய நிலங்களுக்கிடையே 
அவர்களது நில எல்லையைக் குறிக்க நடப்பட்டுள்ள கருங்கல் 
காணிக்கல் எனப்படும் . நீர்ப்பாசன வசதிக்கேற்ப நிலத்தைச் 
சுற்றி அமைக்கப்பட்ட எல்லையை மேட்டை வரப்பு என்பர் . 
செய்வரம்பு திருத்தாரேற் றிசைவரம்பு திருந்தாதே என்ற 
பாடலடியின் மூலம் வரம்பு என்பதே வலித்தல் விகாரமாய் 
வரப்பு ஆயிற்று எனலாம் . அவ்வரப்பிலும் நீர்ப்பாசன 
வசதி குறைந்த காலங்களில் இடையில் சிறிது மண் கோலி 
விட்டுப் பயிரிடும் நிலத்தைக் கட்டுத்தளை என்பர் . 


கிராமத் தொழிலாளர்கள் அவரவர்களுடைய தொழில் 
செய்வதற்கென அரசனால் 

இனாமாக அளிக்கப்பட்டு 
வரியில்லாமல் அனுபவித்து 

வந்த 

நிலங்கள் மானிய 
நிலங்களாகும் . 

பின்னர் அந்நிலங்கள் அவர்களுக்குப் 
பட்டாவாக அளிக்கப்பட்டன. இன்றும் கிராமங்களில் 
ஊரின் நிலைக்கேற்ப இத்தகைய மானிய நிலங்கள் 
உள்ளன . இவற்றிற்கு இவர்கள் இப்பொழுது வரி செலுத்து 
கின்றனர் . 


நீர்வற்றாத இளகிய கழனியை , ஈளகெயினி ( ஈளைக் 
கழனி) ஈளபூமி ( ஈளைப் பூமி ) , ஈளதள ( ஈளைத் தளை ), 


1. சாமிநாதையர் . 

உ . வே . 

[ பதி ] 

மணிமேகலை 
[ மு . கா . நூ . ] கா . 13:51 , ப . 146 . 
2. கம்பர் , ஏரெழுபது ( காஞ்சிபுரம் ஞானபீடம் சீலஸ்ரீ 

ஞானப் பிரகாச தேசிக சுவாமிகள் ஆதீன வெளியீடு , 
1966 ) பா . 23 : 4 , ப . 8 . 


65 


ஈளபெலம் ( ஈளைப் புலம்) என்றெல்லாம் கூறுவர் . 
இவற்றில் செங்கற்பட்டு - எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் வடக்கு 
வெட்டப் பகுதிகளில் வழங்கப்படும் சொல் ஈளபெலம் 
ஆகும் . பொலமு என்பது தெலுங்கு மொழியில் நிலத்தைக் 
குறிக்கும் சொல் . நிலத்தைக் குறிக்கும் தமிழ்ச் சொல் புலம் 
என்பதாகும் . எனவே , புலம் – பொலமு் பெலம் எனவாகி 
வழங்கப்படுகிறது எனலாம் . 
இனி , 

நிலப்பிரிவுகள் பற்றிய சொற்களின் 
பொருள் விளக்கம் காணலாம் . 


மண் , 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


அனாத நெலம் அனாதை ஒரு காலத்தில் ஒருவருக்கு 
நிலம் உரிமையாயிருந்து தற்பொழுது 

யாருக்குரியது என்று சொல்ல 
இயலாததும் உரிமையுடையவர் 
களால் அறிய இயலாததுமாகிய 

ஆதரவு அற்ற நிலம் . 
இறங்காடு இளங்காடு 
கெயினி 

கழனி ஈளைக் கழனி 


ஈள கெயினி ஈளைக் கழனி } 


ஈௗ தள 
ஈள பூமி 


ஈளைத் தளை 
ஈளைப் பூமி 


இளகிய கழனி, நீர் வற்றாத 
நிலம் . ஒரே சாலில் 
சேறாகும் தன்மையுடையது ; 
கோரைப் புற்கள் மகுதியாக 
இருக்கும் ; பயிர் சரியாக 
வளராது . 


ஈள பெலம் ஈளைப் புலம் 


ஊரண்மநெலம் . ஊரண்மை நிலம் குடியிருக்கும் ஊருக்கு 
ஊரோர நெலம் ஊரோர நிலம் ) அருகிலுள்ள நிலம் . 


எல்ல கல்லு 


எல்லைக் கல் 


காணிக்கல் 


எலும்பு மாட்டு எலும்பு மாட்டு 
நெலம் 

நிலம் 


இறந்த மாடுகளைப் 
புதைக்கும்நிலம் . 


உ -5 


66 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


. 


எறப் பட்ற 
எறப்பு பட்ற 


இறைப்புப் 
பட்டறை 


நீரிறைக்க மின் 
மோட்டாருடன் 
கூடிய நிலப்பகுதி . 


கறவ நஞ்ச இறைவை நன்செய் நீரிறைத்துப் பயிரிடப் 

படும் மேட்டுக்கழனி . 


ஒட்டு வரப்பு ஓட்டு வரப்பு 


வரப்பை ஒட்டிச் சேற்றால் 
அமைக்கப் பட்ட 
சிறிய மேடு . 


ஒல கெயனி உலைக் கழனி 


கால் மிகுதியாகப்புதையும் , 
நிலம் ; பயிர் நன்றாக 
வளரும் . 


ஒழ மண்ணு உழை மண் 


உப்பு மண் , 


ஓட கெழனி ஓடைக் கழனி 


பள்ளக் கழனி . 


கட்ட 


கட்டை 


விளை நிலத்திலுள்ள 
சிறுமேடு அல்லது வரப்பு 


கட்டு தள 


கட்டுத் தளை 


நீர்க் கட்டுப்பாட்டுடன் 
பயிரிடப்படும் நிலம் . 


கட்ள நெலம் கட்டளை நிலம் 


நாட்டாண்மைக்காரர் பயிர் 
செய்து அதிலிருந்து 
கிடைக்கும் வருவாயைக் 
கொண்டு ஊர்ப் பொதுக் 
காரியத்துக்குப் பயன் 
படுத்தும் நிலம் . 


67 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


கயனி , கயினி 


கழனி 


நன்செய்ப் பயிர்கள் 


பயிரிடப்படுமிடம் . 


கரம்பு 


கரம்பு 


கள்த்து மோடு 


களத்து மேடு 


குறுகிய காலம் 
பயிரிடப் படாமலுள்ள 

நிலம் . 
தானியக் கதிர்கள் 
ஒப்படி செய்வதற்குரிய 
சமதரைப் 
பகுதியினின்றும் சிறிது 
மேடான நிலப்பகுதி . 


களம் 


களம் 


தானியக் கதிர்கள் 
ஒப்படி செய்யப்படும் 
தரைமட்ட நிலப்பகுதி . 
களர் நிலம் . 
உப்பு மண் . 


களர் பூமி 


களர் பூமி 


களர் மண்ணு 


களர் மண் 


களரு 

களர் நிலம் 
களிப்பு கயினி 

களிப்புக் கழனி 
களிப் மண்ணு களிப்பு மண் 


காண்க . களர் நிலம் . 
களிப்பு நிலம் . 
பசைத் தன்மையுள்ள மண் 


களிவா பூமி 


களிப்புப் பூமி 


களிமண் நிலம் 


காடு 


காடு 


நிலம் 


காணி கல்லு காணிக்கல் 

நில எல்லையைக் குறிக்கப் 

பயன்படுத்தும் கருங்கல் 
கீழண்ட கயனி கீழண்டைக் கழனி கீழ்க் கழனி 
குட்ட கெயினி குட்டைக் கழனி மழை பொழியும் பொழு 

தெல்லாம் நீர் தேங்கிவிடும் 
நிலம் . அல்லது குட்டையை 
விளை நிலமாக மாற்றப் 
பட்ட கழனி . 


68 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


குளில் கொல்லி குளிர்மைக் 

கொல்லை 


ஈரம் தாக்குப்பிடிக்கும் 
மண்ணுள்ள கொல்லை . 


காண்க . கழனி . 


கெயனி, கெயினி, ) கழனி 
கெழனி, கெழினி, ) 


கௌர் நெலம் களர் நிலம் உப்பு மண் உள்ள நிலம் . 
கொல்ல மோடு கொல்லை மேடு நீர்ப்பாசன வசதியற்ற 

வறண்ட புன்செய் நிலப் 

பகுதி . 
கொல்ல , கொல்லி கொல்லை கொல்லை மேடு . 
கோண துண்டு 

கோணல் கோணல் வரப்பினை 

துண்டு யுடைய நிலம் . 
கோர கெழனி கோரைக்கழனி கோரைப் புற்கள் வளர் 

கழனி . 


சவுட்டு நெலம் 
சவுர் நெலம் 
சவுரல் மண்ணு 


சவுர் நிலம் 


களர் நிலம் . 


சாத்து வரப்பு சாத்து வரப்பு ஒட்டு வரப்பு . 
சுண்ணாம்பு செட்டு சுண்ணாம்பு 
கயினி 

செட்டுக் கழனி களர் கழனி 
சூனா வரப்பு சூனா வரப்பு 

பெரிய வரப்பு 
செங்கட்டு மண்ணு செங்காட்டு மண் செம்மண் 
செங்கந்தத்தி செங்கந்தத்தி செம்மண் நிலம் 
செம்மண் கொல்லி செம்மண் 

செம்மண் 
கொல்லை 

கொல்லை 
சேத்து கயினி சேற்றுக் கழனி 

களிமண் அதிக 

முடைய நிலம் . ) 
தகிடி தகடி 

நீர் தேங்கும் 
பள்ளமான 
நிலப்பகுதி . 


69 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


தண்டுகர 


தண்டுக்கரை 
தரிசு 


தர்சு 


பெரிய வரப்பு . 
நீண்டகாலம் 
பயிரிடப்படாமல் 
உள்ள நிலம் . 


தள 


துண்டு 


தளை 

பயிர் செய்யப்படும் 

நிலத்தின் ஒரு பிரிவு . 
துண்டு பயிர் செய்யப்படும் சிறிய 

நிலப்பகுதி . 
தெள்ளுப்புழுதி மிகச் சன்னமான / 

நுண்மையான மண் . 


தெள்ளு புழுதி 


நஞ்ச 
நஞ்செ 
நஞ்சை 
நத்தம் 


} 


நன்செய் 


ஏரி நீர் பாயும் நிலம் 


நமட்டு மண்ணு 
நாத்தங்காலு 


நாவட மண்ணு 
நெலம் 
பட்டா 
பட்டா நெலம் 


நத்தம் 

மக்கள் குடியிருக்கும் 

பகுதி . 
நமட்டு மண் 

குளிர்மைக் கொல்லை . 
நாற்றங்கால் நாற்று விளைவிக்கப்படும் 

நிலம் . 
நாகட மண் 

உவர் மண் . 
நிலம் 

பயிர் செய்யுமிடம் . 
பட்டா உரிமைப் பத்திரம் . 
பட்டா நிலம் உரிமையுடன் 

அனுபவித்து வரும் நிலம் . 
பட்டறை 

களத்துமேடு , மின் 
மோட்டாருடன் 

கூடிய 
விளை நிலம் . 
பள்ளக் கழனி தாழ்வான 

பகுதியிலுள்ள கழனி . 
பள்ளக்கை பள்ளப்பகுதி . 
பாத்தி நிலத்தில் நீர் நிற்கும் 

பொருட்டு அமைக்கப் 
பட்ட சிறுவரப்புள்ள 
பகுதி . 


பட்ற 


பள்ள கெழனி 


பள்ளகை 


பாத்தி 


70 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


பால் கௌர் 


பால் களர் 


பாதி களர்மண் நிலம் ; 
விரைவில் நீர் காயும் ; 
பயிர் ஓரளவு வளரும் . 


பிஞ்சுகட்டு மண்ணு பிஞ்சுகாட்டு மேல் பகுதி மணலாகவும் 

மண் 

கீழ்ப்பகுதி களிப்பாகவும் 
இருக்கும் நிலம் . 


புஞ்ச 


புன்செய் 


புஞ்செ 
புஞ்சை 


நீர் அதிகம் தேவைப் 
படாத தினைப் 
பயிர்கள் பயிரிடப் 
படும் நிலம் . 


புறட 


புறவடை 


நீர்மின் 
மோட்டாருடன் கூடிய 
வீட்டுக் கருகிலுள்ள 
நிலம் . 


உலைக் கழனி . 


பெருஞ்சேத்துக் பெருஞ் 
கயினி 

சேற்றுக் கழனி 


பொறட 


புறவடை 

காண்க . புறவடை . 
பொறம் போக்கு புறம் போக்கு நிலம் அரசுக்குச் 
நிலம் 

சொந்தமான பயிரிடப் 
படாத நிலம் . 


ஏரிப் புறம்போக்கு 
கிணற்றுப் புறம்போக்கு 


ஏரிசார்ந்த நிலப்பகுதி . 
கிணறு சார்ந்த 
நிலப்பகுதி . 


குளத்துப் புறம்போக்கு 
கோயில் புறம்போக்கு 


குளம்சார்ந்த நிலப்பகுதி . 
கோயில் சார்ந்த நிலப் 

பகுதி . 


நத்தம் புறம்போக்கு 


ஊர் ஓரத்துள்ள நிலப் 

பகுதி . 


71 


பேச்சு வழக்கு 


எழத்து வழக்கு 


பொருள் 


நன்செய்ப் புறம்போக்கு 
புன்செய்ப் புறம்போக்கு 
மேய்க்கால் புறம்போக்கு 

வாய்க்கால் புறம்போக்கு 
போதகர 

போதகரை 


நன்செய் நிலப்பகுதி . 
புன்செய் நிலப்பகுதி . 
மேய்த்தல் நிலப்பகுதி . 
நீர் செல்லும் நிலப்பகுதி . 
மேடான வரப்பு . 


மணல் கயினி 


மணல் கழனி 


மணல் அதிகமாயுள்ள 

நிலம் . 


மணல் பூமி 


மணல் பூமி 


பார்க்க . மணல் கழனி . 


மண மேறி 
மணல் கொல்லி 


மணமேறி 

பார்க்க . மணல் கழனி , 
மணல் கொல்லை மணல் கொல்லை . 


மந்தவெளி 


மந்தைவெளி 


மாடுகளை மந்தையாக 
மடக்கும் இடம் . 


மானம் பாத்த பூமி வானம் பார்த்த மழையை நம் பிப் 

பூமி 

பயிரிடும் நிலப்பகுதி . 


மானாவாரி நெலம் வானமாரி நிலம் 


வானம் பார்த்த பூமி . 


மான்ய நெலம் 


மானிய நிலம் 


அரசனால் இனாமாக 
அளிக்கப்பட்ட நிலம் 


அமட்டன் ( அம்பட்டன் )மானியம் 


ஊராமாட்டு மானியம் 

ஐயர் மானியம் 
கருமான் மானியம் 
குயவர் மானியம் 
கோவில் மானியம் 
தட்டான் மானியம் 
தச்சன் மானியம் 


அவரவர்தொழிலைச் 
செய்து கொண்டு 
வருவதற்கென 
இனாமாக அளிக்கப் . ) 
பட்ட நிலம் . 


72 


பேக்க வழக்கு 


எழத்து வழக்கு 


பொருள் 


தலையாரி மானியம் 
தெவிடியா ( தேவரடி 
யாள் ) மானியம் அவரவர் தொழிலைச் செய்து 
நாவிதன் மானியம் கொண்டு வடுவதற்கென 
பஞ்சவன் மானியம் 

இனாமாக அளிக்கப்பட்ட 
ராயர் மானியம் 
வண்ணான் 

மானியம் 


நிலம் . 


பட்டா மானியம் 


உரிமைப் பத்திரமுடைய 
மானிய நிலம் . 


மூல கயினி 


மூலைக் 
கழனி தோப்பு அல்லது சாலையின் 

மூலையில் உள்ள கழனி . 


மேலண்ட கயினி மேலண்டைக் 

கழனி 


மேல் கழனி . 


மொன கயனி 


முனைக் 
கழனி ஓரிடத்தின் முதலில் உள்ள 

கழனி . 
முதல் 


மொத மடக் 
கயினி 


மடைக் முதல் வாய்க்காலில் முதலில் 
கழனி நீர் பாயும் நிலம் . 
மேட்டுக் 
கழனி மேட்டுப் பகுதியிலுள்ள கழனி . 


மோட்டு கயினி 


வண்டி தட 
வண்டி தடை 
வண்டி ஜாட 
வண்டி பாட்ட 


வண்டித்தடம் வண்டிச் சக்கரம் சென்று 
வண்டிப்பாதை தேய்ந்த நிலவழி . 


வயலு 


வயல் 


கழனி . 


73 


வரப்பு 
வரப்மோடு 
வால் வீச்சு 
நெலம் 
பீடு நெலம் 


வரப்பு நிலவெல்லை . 
வரப்பு மேடு மேடான வரப்பு . 
வால் வீச்சு நீளமான வரப்பினை 
நிலம் 

உடைய நிலம் . 
பீடு நிலம் 

பயிரிடாமல் கரம்பா 
( தெ . + த ) யுள்ள நிலம் . 
புட்ட வரப்பு 

பெரிய வரப்பு . 
( தெ . + த . ) 
லீஸ் நிலம் குத்தகைக்கு விடப்பட்ட 
( ஆ . + த . ) நிலப்பகுதி . 


புட் : - வரப்பு 


லீஸ் நெலம் 


2. நீர்ப்பாசன முறைகளும் கருவிகளும் 
நிலத்திற்கு நீர் பாய்ச்சும் 

முறையை ஏரிப்பாசனம் , 
கிணற்றுப் பாசனம் என இருவகையாகப் பிரிக்கலாம் . 


மா 


ஏரிப்பாசனம் 
ஏர்த்தொழிலாகிய பயிர்த்தொழிலே முன்னாளில் ஏற்ற 

தொழிலாகக் கருதப்பட்டது. ஏர்த்தொழிலுக்காக 
ஏற்பட்ட நீர் நிலை ஏரி என்று 

என்று பெயர் பெற்றுள்ளது . " 
ஏரியினின்றும் இரண்டு , மூன்று கால்வாய்கள் மூலம் நீர் 
பாய்ச்சப்படுகிறது . தலைக்கால்வாய் , நடுக்கால்வாய் , மேட்டுக் 
கால்வாய் என அவை சொல்லப்படும் . தலைக் கால்வாயைப் 
பள்ளக் கால்வாய் என்பதுமுண்டு . ஏரியிலுள்ள மதகின் மூலம் 
நீர் இக்கால்வாய்களுள் செலுத்தப்படுகின்றன . மதகில் இரு 
துளைகள் உண்டு . மேலுள்ள முதல் துளையை நாவாய்ப்படி 
என்பர் . இத்துளையில் சொருகப்படும் மரக்கட்டையைப் 
பொதுவாகச் சொருகுக்கட்டை எனவும் , சிறப்பாக மேல் 
மதகுக் 

கட்டை , குஞ்சலம் என்றும் கூறுவர் . கீழுள்ள 
இரண்டாம் 

துளையைச் 

சேறுவாய்ப்படி என்பர் . 
இத்துளையில் சொருகப்படும் கட்டையைக் கீழ் மதகுக் 
கட்டை , சேற்றடிக்கட்டை , சேற்றடி எனவும் கூறுவர் . 
தாங்கல் 

ஏரி , நீர் நிரம்பினால் கலங்கலின் வழியாக அதிகப்படியான 
நீர் வெளியனுப்பப்படும் . இந்நீர் ஏரிக்கு அருகிலுள்ள பள்ளப் 
1. சேதுப்பிள்ளை . 

ரா.பி., தமிழ் விருந்து , 

எட்டாம் 
பதிப்பு ( சென்னை , பழனியப்பா பிரதர்ஸ் , 1956 ) ப . 87 . 


74 


பகுதியில் தங்கும் : இவ்வாறு சேரும் நீர் மிகக் குறைவாதலால் 
இந்நீர் சில மாதங்களுக்கே பாசன வசதிக்குப் பயன்படும் . 
இம்முறையில் ஓர் ஏரி நிரம்பி வெளியேறும் நீர் தவிர வேறு 
வருகால் இல்லாது வந்து தங்கிய நீருள்ள இடத்தைத் தாங்கல் 
என்பர் . 


கிணற்றுப் பாசனம் 


கிணற்றிலிருந்து நீரை நிலத்திற்குப் பாய்ச்சும் முறையைக் 
கிணற்றுப் பாசனம் என்பர் . கிணற்றுப் பாசனம் , கவலை , 
ஏற்றம் , ஆயில் என்ஜின் , மின் மோட்டார் ஆகிய நான்கு 
முறைகளில் நடைபெறுகிறது . இவற்றைப் பின்வரும் படத்தின் 
வாயிலாக அறியலாம் . 


நீர்ப்பாசனம் 


| 


ஏரிப்பாசனம் 


கிணற்றுப் பாசனம் 


கவலை 


| | 

4 
ஏற்றம் ஆயில் மின்மோட்டார் 
| என் ஜின் 


| 
கையேற்றம் ஏற்றம் 


தொட்டி 


கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப் பயன்படுத்தும் கருவி 
களைக் கொண்டு மனிதரே இறைத்தலை , ஏற்றம் இறைத்தல் 
என்பர் ; எருதுகளின் துணையால் நீர் இறைத்தலைக் கவலை 
ஒட்டல் என்பர் ; டீசல் எண்ணெயின் உதவியால் எந்திரத்தை 
இயக்கி நீர் பாய்ச்சுவதை ஆயில் என்ஜின் மூலம் இறைத்தல் 
என்பர் ; மின்சாரத்தின் உதவியால் எந்திரத்தை இயக்கி நீர் 
பாய்ச்சுவதைப் பம்ப்பு செட்டு ( மின் மோட்டார் ) மூலம் 
பாசனம் செய்தல் என்பர் . 


கிணற்றுள் நீர் வற்றிவிடுங்கால் அதனுள் உறைகளை 
இறக்கிச் சிறுகிணறு உண்டாக்குவர் . இதனைக் குள்ளக்கிணறு 
என்றும் பிள்ளைக் கிணறு என்றும் கூறுவர் . சில கிணறுகளில் 
நீர் இன்மையால் மண்ணில் துளையிட்டு இரும்புக் குழாய்களை 


75 


அதனுள் செலுத்தி 

மின்விசையின் 

மூலம் நீரை வெளிக் 
கொணர்வர் . இம்மாதிரியான கிணறுகளை ஆழ்துளைக் 
கிணறுகள் என்பர் . 


கவலை 


கவலை ஓட்டுதல் 

கவலை ஓட்டு தலைக் கவலை அடித்தல் என்பர் . 
ஓட்டுதலில் அச்சு ( கவலைச் சக்கரம் ) , ஆப்பு , கீழ் உருளை , 
மேல் உருளை ( பிளேச் கட்டை ) என்ற இரு உருளைகள் , 
கவலைக்கால் , கவலைச்சால் , தொண்டான் , தொண்டான் 

தோரணப் பலகை ( பார் ) , தோணி , பணி முதலிய 
கருவிகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன . 


கயிறு , 


ஏற்றம் 

ஏற்றத்தில் இறைக்கூடை ( இறைச்சால்) , ஊசிக்கல் 
ஏற்றக்கோல் [ சால்கோல் ) , துலான் , துலான் வடம் , தோணி , 
சால்வளையம் , துலாமரம் , பளு [ மண்ணுருண்டை ] , 
முக்காரக்கல் , முக்காணிக் கொம்பு , படல் ( மடல் ) , பட்டம் , 
புட்சாணிக் கொம்பு [ புள்சாட்டிக் கொம்பு ) முதலிய கருவிகள் 
உபயோகப்படுத்தப்படுகின்றன . 


கையேற்றத்தில் ஒருவர் அல்லது இருவரும் தொட்டியில் 
இருவரும் ஏற்றத்தில் இருவர் அல்லது மூவரும் செயல்படுவர் . 


ஏற்றத்தின் தொன்மையும் சிறப்பும் 
கவலையின் 

நீர் இறைத்தலைக் காட்டிலும் 
ஏற்றத்தின் மூலம் நீர் இறைத்தலே தொன்மையானதாக 


மூலம் 


உள்ளது . 


ஏரியு மேற்றத்தினாலும் 1 
என்னும் தொடரலும் , 

‘ பாடுசிலம்பு மிசையேற்றத் 

தோடு வழங்கும் 2 என்னும் தொடராலும் ஏற்றத்தின் 
தொன்மையினையும் சிறப்பினையுமறியலாம் . 


1 தொல்காப்பியம் , பொருள் , புறத்திணையியல் , இரண் 
டாம் பதிப்பு . ( சென்னை , கழகவெளியீடு , மார்ச் 1955 ) நூ . 31 , 
நச்சினார்க்கினியர் உரை , மேற்கோள் பாடல் , ப . 263 

2 சாமிநாதையர் . உ . வே . , ( பதி . ) மதுரைக்காஞ்சி , 
பத்துப்பாட்டு , ( மு.கா. நூ . ) அடிகள் 90 & 91 , ப . 294 


76 


நாற்றங்காலில் நாற்று விதைப்பதற்கு விதையிடும் முன் 
கட்டப்பட்டுள்ள நீரைத் தெளிவுத் தண்ணீர் என்றும் சீர்த் 
தண்ணீர் என்றும் கூறுவர் . விதை சிறிது முளைத்தபின் 
எல்லா விதைகளும் முளைக்க மீண்டும் பாய்ச்சப்படும் நீரை 
முளைத் தண்ணீர் என்றும் செலத்தண்ணீர் என்றும் குளுந் 
தண்ணீர் என்றும் கூறுவர் . 


கால்வாயிலிருந்தும் வரப்பைக் கடந்தும் நீர் மேற் 
கொண்டு செல்லாமல் தடைப்படுத்துதலை மடை கட்டல் 
என்பர் . நிலம் கால்வாயை விட 

மேடாக 

இருந்தால் கால் 
வாயில் மடைகட்டி மேட்டு நிலத்திற்கு நீர் பாய்ச்சுதலைக் 
கொண்டங்கட்டிப் பாய்ச்சுதல் என்பர் . 


மோழை 


வரப்புகளின் கீழ்ப்புறம் நண்டினால் வளையுண்டாக்கப் 
பட்டு நீர் ஒரு நிலத்திலிருந்து மற்றொரு நிலத்திற்குச் சென்று 
விடும் . அவ்வளையினால் நீர் 

வெளியேறுவதை 

மோழை 
என்பர் . முழைக்குக் 1 ‘ குகை என்றும் முழைத்தலுக்கு 
துளைத்தல் என்றும் , முழைதலுக்கு 3 , நுழைத்தல் என்றும் , 
மோழைக்குக் 4 ‘கீழாறு , மடு என்றும் தமிழ்ப் பேரகராதி 
பொருள் கூறுகிறது . இவற்றால் பேச்சு வழக்கில் முழையே 
மோழை ஆயிற்று எனலாம் . அம்மோழை , பேடு என்றும் 
சொல்லப்படுகிறது . 5 . 


1 தமிழ்ப்பேரகராதி தொ . 6 , ( மு.கா. நூ . ) , ப . 3287 
2 மேற்படி , ப . 3287 . 
3 மேற்படி , 
4 தமிழ்ப்பேரகராதி , தொ . 6 , ( மு . கா . நூ . ) , ப . 3388 . 


5 இரத்தினசாமி . பொ . சில வழக்குச் சொற்கள் , 
ஆறாவது கருத்தரங்கு ஆய்வுக் கோவை ( இந்தியப் பல்கலைக் 
கழகத் தமிழாசிரியர் மன்றம் , பாண்டிச்சேரி தாகூர் அரசினர் 
கலைக் கல்லூரித் தமிழ்த்துறைச் சார்பு வெளியீடு , 1972) 
ப . 604 . 


77 


. 


வயலில் , மோட்டை போனால் கோட்டை போச்சு 
என்பது பழமொழி . இங்கு , மோழையே பேச்சு மொழியில் 
மோட்டை எனப்படுகிறது . எனவே , மோழையை அடைக்க 
வேண்டுவது அவசியமாகிறது . ஏழைபைக் கண்டால் மோழை 
யும் பாயும் - என்னும் பழமொழியும் இங்கு அறியத் தக்கது . 
வரப்பை மிதித்து மோழை அடைப்பதும் மண் வெட்டியால் 
மண் வெட்டிப் போட்டு அடைப்பதும் உண்டு . 

உண்டு . ஒரு மண் 
வெட்டி கெட் , மண்ணைக் கழு என்பர் . 


இனி , நீர்ப்பாசனம் செய்யப்படும் முறைகள் , அதற்குப் 
பயன்படும் கருவிகள் பற்றிய சொற்களின் பொருள் விளக்கம் 
காணலாம் . 


பேச்சு வழக்கு 

எழுத்து வழக்கு பொருள் 
அச்சி அச்சு 

தோரணப் பலகையின் மையட் 
பகுதியில் சக்கரம் சுழல்வதற்காகப் 
பொருத்தப்பட்டுள்ள இரு மரக் 

கால்களுடன் கூடிய அமைப்பு . 
அடிகாலு அடிக்கால் தலைக்கால்வாய் . 
ஆப்பு ஆப்பு 

உருளையின் இருபுறத்திலுமுள்ள 
மரத்தாலோ 

இரும்பாலோவான 

முளை . 
உருள உருளை 

கவலையில் பயன்படுத்தப்படும் 

இருவகை உருளைகள் . 
நீருரள நீருருளை 

கிணற்றோரமுள்ள உருளை . 
கவலைபாடி கல்லில் உள்ள 
துளையில் 

பொருத்தப்பட்டுள்ள 

மரத்தாலான உருளை . 
மேலுரள மேலுருளை 

கவலைப் பாதையின் மத்தியிலுள்ள 
உருளை . தொண்டான் இழுத்து 
வரும் கயிற்றைத் தேயாமல் 
பாதுகாக்கவும் இழுப்பதற்கு 
எளிதாகவும் இருக்கப் பயன் 
படுவது . 


1 சேதுப்பிள்ளை . ரா . பி . , தமிழ் இன்பம் , பன்னிரண் 
டாம் பதிப்பு , ( சென்னை , பழனியப்பா பிரதர்ஸ் , 1972 ) 


ப . 25 . 


2 உழவுபற்றிய பழமொழிகள் பின்னிணைப்பு , 1 ( அ ) . 


78 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 

பொருள் 
ஊசிக்கல்லு ஊசிக்கல் கிணற்றின் மேற்பக்கத்தில் 

ஓரடிக்குள் பொருத்தப்பட்டுள்ள 

இரு நீண்ட கருங்கற்கள் . 
ஊத்துவா ஊற்றுவாய் நீர் ஊறிவரும் வழி . 
ஊத்து காவா ஊற்றுக் ஆற்றில் மண்டைக் கிணற்றி 

கால்வாய் லிருந்து தோண்டப்படும் 

வாய் . 
ஊற்காவா ஊற்றுக் 

கால்வாய் 

விதை விதைத்த பிறகு நீர் 

வயலில் தேங்கியிருக்காமல் 
ஊற்வாகா 

நீரை வெளியேற்ற அமைக்கப் 
வாய்க்கால் 

படும் சிறிய வாய்க்கால் . 
ஊறுகால் 


கால் 


ஊற்று 


எதிரண 


ஏறக்கூட 


எதிரணை ஆற்றுக் காலிலிருந்து ஏரிக்கு 

நீர் செல்லும் கால்வாயில் 
ஏரிநீர் ஆற்றில் செல்ல 
விடாமல் அமைக்கப்படும் 

தடுப்பு , 
இறைக்கூடை இறைச்சால் 
இறைப்பு நீர் நீர் நிலைகளினின்று கவலை . 

ஏற்றம் , மின்மோட்டார் . 
ஆயில் என்ஜின் முதலிய 
வற்றால் இறைக்கப்படும் 
நீர் . 


ஏறப்பு நீர் 


ஏத்தம் 


ஏற்றம் 


ஏத்தம் 
எறைத்தல் 


ஏற்றம் 
இறைத்தல் 


கிணற்றிலிருந்து நீர் 
இறைக்கும் கருவிகளுள் 
ஒன்று . 
நீர் இறைக்கும் முறைகளுள் 
ஒன்று . மனிதர் 

ஏற்றக் 
கோலின் முன்பின் சென்று 
கிணற்றிலிருந்து நீர் முகந்து 
வயலுக்குப் 
பாய்ச்சும் முறை . 


79 


பேச்சு வழக்கு 


எழத்து வழக்கு 


பொருள் 


ஏத்த கெட 
ஏத்த கோலு 


ஏற்றக் கெடை புள் சாட்டிக் கொம்பு 
ஏற்றக் கோல் 

சாலில் நீர் முகக்க 
சாலுடனும் துலானின் 
முன் முனையுடனும் 
இணைக்கப்பட்டுள்ள 
மரக்கொம்பு . 


ஏத்த சால் 


ஏற்றச் சால் ஏற்றத்தின் மூலம் நீர் 

இறைக்கப் 

பயன்படும் கருவி . 
ஏற்றச் சால் ஏற்றக்கோல் . 
கெடை 


ஏத்தசால் கெட் 


ஏரி 


ஏரி 


பரந்த நிலையில் நீர் 
தேங்கியிருக்குமிடம் . 


கட்டகாலு 


ஒதமான காலு ஒதமானக் கால் கட்டைக்கால் 
ஒரு ஏர் தண்ணி : ஓர் ஏர்த் 9 காணி நிலமும் 72 
தண்ணீர் 

நிமிடத்திற்குள் பாய்ந்து 

நிரப்பும் நீரின் அளவு . 
கட்டைக் கால் கவலையில் குத்துக்காலுடன் 

சாய்வாக நடப்பட்டுக் 

கட்டப்பட்டுள்ள மரம் . 
கடப்ப கடப்பை ஏரியில் நீர் நிரம்பிய பின் 

ஆற்றுநீர் ஏரிக்கு வாரா 
மலிருக்க ஆற்றின் ஓரத்தில் 
தடுக்கும் தடுப்பமைப்பு . 
வாய்க்காலின் இறுதிப் 
பகுதியில் நீர் செல்ல 

விடும் வழி . 
கண்மாயி 

கண்வாய் கம்வாய் . 
கணறு 

நிலத்தை வட்டமாக ஆழத் 
தோண்டிக் கட்டப்பட்டு 
நீரினைச் சேமித்து வைக்கும் 
நீர் நிலை . 


கடமட 


கடைமடை 


கிணறு 


80 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


கம்மாயி 


கல்லேரி 


கலங்கலு 


கலங்கல் 
விழுதல் 


கம்வாய் 

பெரிய ஏரிகளில் மரப்பர் கை 
உள்ள மதகினின்று நீர்வரும் 

வழி . 
கல்லேரி 

கற்கள் மிகுதியாயுள்ள 

ஏரி . 
கலங்கல் ஏரி நிரம்பி அதிகப்பட்ட நீர் 

ஏரியின் கடைப்பகுதியில் 

வெளியேறும் வழி 
கலங்கல் 

கலங்கலின் வழியாக நீர் 
விழுதல் வெளியேறுதல் , 

கவலையேற்றம் . 
கவலை ஓட்டல் கவலையேற்றத்தில் 

எருதுகளைப் 

பிணைத்து ஓட்டுதல் . 
கவலைக்கால் கிணற்றுப் புறமாகச் 

சாய்ந்தாற் போன்று 
அமைந்த இரு 

மரக் கால்கள் . 
கவலைச் சக்கரம் கவலையேற்றத்தில் பயன் 

படுத்தப்படும் 
இராட்டினம் . 


-கவல 


கவலை 


கவல ஓட்டல் 


கவலகால் 


சவல சக்கரம் 


கவல சாலு 


கவலைச்சால் 


கவலையேற்றத்தில் 
பயன்படுத்தும் 
இரும்புத் தகடு அல்லது 
தோலால் ஆன பாத்திரம் . 


கவலசால் 
பட்டம் 


கவலைச்சால் 
பட்டம் 


முன் பக்கம் இணைந்த 
கவலைச் சாலின் 
பட்டையானகம்பிகள் . 


கவலடிப்பவர் 


கவலையடிப்பர் கவலை ஓட்டுபவர் . 
கவலைப்பள்ளை கவலைச் சக்கரம் . 


கவலபள்ள 


80-1 


சால் ( நீர் இறைக்க உதவும் கருவி ) 


பக் . 75 


| 


தொட்டி ஏற்றம் 


பக் . 75 


81 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


கவலபாடி கவலைப்பாதை கிணற்றருகில் மாடுகள் 

சென்றுவர உள்ள 

சாய்வான பாதை . 
கவலபாடி கல்லு கவலைப் 

கிணற்றின் மேற் புறத் 
பாதைக்கல் 

திலுள்ள கல்பாறை. 
கவலைப்பாரி 

கவலைப் பாதை 
கவலபிள்ள கவலைப் பள்ளை பார்க்க . கவலைப் 

பள்ளை . 


கவலபாரி 


கவலயேத்தம் 


கவலையேற்றம் நீர் இறைக்கும் 

முறைகளுள் ஒன்று . 
இருமாடுகளைப் 
பிணைத்து ஓட்ட 
கிணற்றிலிருந்து 
நீரினை வெளிக் 
கொணர்ந்து 
நிலத்திற்குப் 
பாய்ச்சுதல் 

மடைகட்ட வெட்டி 
கழு 

யெடுக்கப்பட்ட 
புல்லுடன் கூடிய ஒரு 
மண்வெட்டி 

கெட்டி மண் . 
காதுத் துணை 

சாலின் காதுத் துணை 
வளையம் 

வளையம் . 


கழுவு 
கயவு 


] 
] 
] 


காத்துணை 
வளயம் 


காதுகட்டு 


காதுக்கட்டு 


இறைக்கூடையில் 
பக்கக் கட்டுகளுச்குரிய 
பெயர் . 


காது வளயம் 


சாலின் காது வளையம் 


காது வளையம் 
கால்வாய் 


காவா 


வாய்க்கால் .. 


காவா வெட்டுதல் கால்வாய் 


வெட்டுதல் 


கால்வாய் வெட்டுதல் 
தோண்டுதல் . 


உ -6 


82 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


கிளிகாலு 


கீரசால் 
குஞ்சலம் 
குத்தாப்பு 


கிளிக்கால் கிளிமூக்குப்போல் 

செதுக்கப்பட்ட அச்சில்" 

உள்ள கால் , 
கீரச்சால் 

கைச்சால் . 
குஞ்சலம் 

மேல் மதகுக்கட்டை . 
குத்தாப்பு குத்துக்கல் அல்லது 

குத்துக்காலில் மடலை 

இணைக்கும் ஆப்பு . 
குத்துக்கல் கிணற்றின் மேற்புறத்தில் 

நடப்பட்டிருக்கும் 

கருங்கல் . 
குத்துக்கால் கிணற்றின் மேற்புறத்தில் 

நடப்பட்டிருக்கும் மரம் . 
குத்துக்கொம்பு புள்சாட்டிக் கொம்பு . 
குள்ளக் கிணறு 

கிணற்றின் 
உட்சிறு கிணறு . 


குத்துகல்லு 


குத்துகாலு 


குத்துகொம்பு 
குள்ள கெணறு 


குளுந்தண்ணி 


குளுந்தண்ணீர் 


முளைத்தண்ணீர் . 


கிணறு 


கூட்டுகாலு கூட்டுக்கால் 

நீர் த்தோப்பை . 
கெணறு 

பார்க்க . கிணறு . 
பகைசாலு கைச்சால் 

நீரைக் கையால் 
இறைக்கப் பயன் 

படுத்தும் கருவி . 
கையேத்தப் கையேற்றம் நீர் நிலையினின்று 

கையால் நீர் 
இறைக்கும் 

முறை . 
கொண்டங் கட்டல் கொண்டங் கட்டுதல் மேட்டு நிலத்திற்கு 

நீர் பாய்ச்ச 
வாய்க்காலில் 
அணை கட்டுதல் . 


83 


பேச்சு வழக்கு 


எழத்து வழக்கு 


பொருள் 


கொண்டங் கட்டிப் கொண்டங் கட்டிப் கொண்டங் கட்டி 
பாசல் பாய்ச்சல் 

நீர் பாய்ச்சுதல் . 
கொண்டான் கொண்டான் 

கொண்டங் 
போடுதல் போடுதல் 

கட்டுதல் . 
கோடிமட கோடி. மடை 

கடைமடை 
சாலு சால் 

ஏற்றத்தில் நீர் 
இறைக்கும் 
பாத்திரம் . 


சால்கோலு 


சால்கோல் 


சால்வடம் 


சால்வடம் 


சால் வளயம் 


சால் வளைய 

பயம் 


ஏற்றக்கோல் . 
துலான் வடம் , 
சாவின் நான்கு 
இரும்புப் பட்டை 
கள் சேர்ந்த மேல் 
பகுதியில் உள்ள 
வளையம் . 


சாலகம் 


சாலகம் 


நீர் செல்லும் 
மூடிய வழி . 


சித்தேரி 


சிற்றேரி 


சிறிய ஏரி . 


சீமாட்டுகல்லு 


சுமையடைக்கல் 


முக்காரக் கல்லின் 
கீழ் உள்ளகற்கள் . 


சீர்தண்ணி 


சீர் த்தண்ணீர் 


விதைப்புக்கு முன் 
பாய்ச்சப்படும் நீர் . 


செலதண்ணி 


செலத்தண்ணீர் 


முளைத் தண்ணீர் . 


சேற்றடி 


சேற்றடிக் கட்டை . 


சேத்தடி ] 
சேறடி ] 


சேறடிகட்ட 
சொருக்கட்ட 


சேற்றடிக்கட்டை 
சொருகுக்கட்டை 


கீழ் மதகுக் கட்டை 
சொருகுக்கட்டை . 


84 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


சொருகு பலக 


சொருகுப்பலகை 


மதகில் பயன்படுத் 
தப்படும் பலகை . 


டோணி 
தண்ணி ஊத்து 
தண்ணி கசிவு 


தோணி 
தண்ணீர் ஊற்று 
தண்ணீர்க்கசிவு 


தோணி . 
நீர் ஊற்று வருதல் . 
நீர் ஊறி வெளி 
வருதல் . 


தண்ணிகட்டு தண்ணீர்கட்டு 

வயலில் பாய்ச்சிய 
நீர் வெளியேறாமல் 
மடைகளை 

அடைத்துவைத்தல். 
தண்ணி பாய்ச்சல் தண்ணீர் பாய்ச்சுதல் நிலத்திற்கு நீரைப் 

பாய்ச்சுதல் . 
தலக்கட் தலைக்கடை 

கால்வாயின் ஆரம் 
பப்பகுதி . 


தலகட்டு 


தலைக்கட்டு 


காதுகட்டு . 


தலகடகல்லு 


தலைக்கடைக்கல் 


குத்துக்கல்லின் 
கீழ்க்கல் 


தலகாவா 


தலைக்கால்வாய் 


தலைக்கடை . 


தலமட 


தலைமடை 


வாய்மடை , முதல் 
மடை . 


தாங்கலு 


தாங்கல் 


குட்டை ஏரி , 
இயற்கையில் 
அமைந்த வருவாய் 
குறைந்த 
மாதங்களுக்குப் 
பாசனம் செய்ய 
உதவும் மிகச் 
சிறிய ஏரி . 


ஒருசில 


தாய் கணறு 


தாய்க்கிணறு 


பிள்ளைக் கிணறு 
உள்ள கிணறு . 


85 


பேச்சு வழக்கு 


எழத்து வழக்கு 


பொருள் 


தூருஎடுத்தல் தூர் எடுத்தல் கிணற்றிலிருந்து 

தேவையற்ற 
சேற்றுமண் 

எடுத்தல் . 
தெளி கட்டல் தெளிவு கட்டுதல் சீர்த்தண்ணீர் 

கட்டுதல் . 
தெளிவு தண்ணி தெளிவுத் தண்ணீர் சீர்த்தண்ணீர் . 
தொக்கிடிசாலு தொக்கடிச்சால் கைச்சால் 


தொட்டி 


தொட்டி 


கால்வாய் , ஏரி , 
குட்டை , குளம் 
ஆகியவற்றிலிருந்து 
மேட்டுப் பகுதியில் நீர் 
இறைக்கும் முறை . 


தொட்டிகட்ட தொட்டிக் 

கட்டை 


இறைச்சாலின் 
குறுக்காகச் 
செல்லும் கொம்பு . 


தொண்டா ( ன் ) தொண்டான் தோலால் செய்யப்பட்டு 

கவலைச் சாலின் கீழ்ப் 
புறம் நீர் வெளியேறும் 
பகுதியில் 
கட்டப்பட்டிருப்பது . 


தொண்டா ( ன் ) தொண்டாங் தொண்டானுடன் 
கவுறு 

பிணைக்கப்பட்டு 
நுகத்தடியில் கட்டப்பட்ட 


கயிறு 


கயிறு . 


| 


குச்சி 


தொண்டா ( ன் ) தொண்டாங் தொண்டானையும் 

குச்சி 

தொண்டாங் 
கயிற்றையும் இணைக்கும் 
பகுதியில் 
உள்ள குச்சி . 


ர 


தொட்டி ஏற்றம் 


பக் . 75 


86 


பேச்சு வழக்கு 


எழத்து வழக்கு 


பொருள் 


தொரவு 


துரவு 


பெருங்கிணறு . 


தொலான் 


துலான் 


அடிப்பக்கம் பருத்தும் மேற் 
பக்கம் சிறுத்தும் உள்ள 
மரம் அடிப்பக்கத்தில் ஏற 
இறங்க மிதிப்படி 
இருக்கும் . படலில் 
பொருத்தப்பட்டிருப்பது ; 
ஏற்றத்தில் முன்பின் சென்று 
வர உதவுவது . 


தொலாமரம் துலாமரம் ஏற்றுச் சாலிலிருந்து நீர் 

வாய்க்காலில் செல்லப் 

பயன்படுத்தப்படும் மரம் . 
தொலான்வடம் துலான்வடம் ஏற்றக்கோலின் மேல் 

துலானின் முன் முனையில் 
முட்டுக் கொம்பு வைத்துக் 
கட்டப்படும் கயிறு அல்லது 
தோல் . 


தோணி 


தோணி 


ஏற்றம் அல்லது கவலையில் 
நீர் இறைத்தலில் 
மரத்தாலோ கல் கட்டடத் 
தாலோ அமைக்கப்பட்ட 
ஒரு கால்வாய் . 


தோர்ணபலவ 


தோரணப் 


பலகை 


குத்துக்கல்லில் அல்லது 
குத்துக் காலில் பொருத்தப் 
பட்டிருக்கும் மரப்பலகை 


டுகாவா 


நடுக்கால்வாய் கால்வாய்களுள் மத்தியில் 

இருப்பது . 


நாவடகல்லு 


நாவடைக்கல் 


தண்ணீர் பாயும் கல் . 


88 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


பார் 


பார் 


பாலமட 

பாலமடை 
பாலி தண்ணி பாலித்தண்ணீர் 
பில்லுகாவு 

புல்லுக்கழு 
பில்லுடா புல்லுப் பற்றை 
பினேச் கட்ட பிளாச்சுக் 

கட்டை 


தோரணப் பலகை . 
முதல்மடை . 
முளைத் தண்ணீர் . 
கழு . 


கழு . 


கவலைப் பாதையின் 
மத்தியில் உள்ள உருளைக் 
கட்டை மேலுருளை . 


புட்சாணிக் 


கொம்பு 


புட்சாட்டிக் குத்துக் கல்லுடன் 
கொம்பு இணைக்கப் 

பட்டிருக்கும் கொம்பு . 

இதன் 
புள்சாட்டிக் உதவியால் துலானில் 
கொம்பு முன்னோக்கியும் 

பின்னோக்கியும் ஏற்றம் 
மிதிப்பவர் 
செல்ல உதவும் . 


புள்ளகணறு 


பிள்ளைக் 


கிணற்றின் உட்சிறு 


கிணறு 


கிணறு . 


மட 


மடை 


வாய்க்காலில் நீர் மேலும் 
செல்லாமல் தடுக்கும் மண் 
தடுப்பு . 


மடகட்டல் 


மடைகட்டுதல் நீர் புகும் அல்லது 

வெளியேறும் 
வழியை அடைத்தல் . 


மடவபோட்டு 


தண்ணி ஏத்தல் 


மடை கட்டித் கொண்டங்கட்டிப் 

பாய்ச்சுதல் . 
தண்ணீர் 
ஏற்றுதல் 


89 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


மடமாத்துதல் 


மடைமாற்றுதல் ஒரு நிலத்திற்குப் பாய்ந்த 

நீரைத் தடுத்து இன்னொரு 
நிலத்திற்குப் பாய்ச்ச மடை 
யினை மாற்றி அமைத்தல் . 


மடல் 


மடல் 


படல் . 


மடு 


மடுவு 
மடு 


நீர்நிலையில்உள்ள பள்ளம் . 


மண்ணுர்ண்ட மண்ணுருண்டை துலானின் அடிப்பக்கத்தி 

லிருக்கும் மிதியாளின் சுமை 
யைக் குறைக்க அதன் மேல் 
பக்கத்தில் வைக்கோல் 
புரியினால் கட்டப்பட்டு 
வைக்கப்பட்டுள்ள பளு . 


மதவு , மதுவு 


மதகு 


ஏரிநீர் கால்வாயில் 
செல்லா 
வண்ணம் தடுத்து 
நிறுத்தக் கல்லால் 
கட்டப்பட்ட அமைப்பு . 


முக்கரகல்லு 


முக்காரக்கல் 


முக்காணி 
முக்காணி கொம்பு முக்காணி 


குத்துக்கல்லின் கீழுள்ளகல் . 
ஏற்றக்கோவின் அடிப்பகுதி 
யில் 

உள்ள 
பொருத்தப் பட்டிருக்கும் 
கொம்பு . 


துளையில் 


முட்டுகாலு 

முட்டுக்கால் கட்டைக்கால் . 
முட்டுகுச்சி முட்டுக்குக்சி தொண்டான் குச்சி . 
முட்டு கொம்பு முட்டுக்கொம்பு சால்கோல் கயிறு துலானில் 

கீழ் இறங்காமல் இருக்கப் 
பயன்படுத்தும் கொம்பு . 


90 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


மூட்டு தண்ணி மூட்டுத் தண்ணீர் வடிதண்ணீர் 
மூணாந்தண்ணி மூன்றாந்தண்ணீர் செலத் தண்ணீர் . 


- 


மெரிகல்லு 


மிதிகல் 


ஏற்றத்தில் நீர் இறைப்பவர் 
நிற்பதற்குரிய நீண்ட இரு 
கருங் கற்கள் 

கிணற்றின் 
மேற்பக்கத்தில் மூன்றடியில் 
பொருத்தப்படுவன . 


மேல்மதுவுகட்ட மேல்மதகுக் 

கட்டை 
முதல்மடை 


மேல் மதகில் சொருகப் 
பயன் படுத்தும் கட்டை . 
தலை மடை , வாய் மடை . 


மொதமட 


மொள தண்ணி முளைத்தண்ணீர் விதைகள் முளைத்தபின் 

மேலும் முளைக்கா விதை 
கள் முளைக்கப் பாய்ச்சப் 
படும் சிறிதளவு நீர் . 


மோட்டு காவா மேட்டுக்கால்வாய் மேட்டுப் பகுதியில் உள்ள 

கால்வாய் . 


மோய , மோழ மோழை 


வரப்புகளின் கீழ்ப்புறம் 
நீர் ஒரு நிலத்திலிருந்து 
அடுத்த நிலத்திற்குச் 
செல்லும் நண்டால் உண் 
டாக்கப்பட்ட வழி . 


மோழ போது மோழை போதல் மோழை வழியாக நீர் 

வெளியேறுதல் . 


மோழட 


மோழையடை 


(மோழமெரி ) 


மோழைமிதி 


மோழையை அடைக்கச் 
சொல்லல் . 
மோழையை மிதிக்கச் 
சொல்லல் . 
மாடுகளைப் பிணைத்து 
கவலை ஓட்டுபவர் பயன் 
படுத்தும் கயிறு . 


வடகவுறு 


வடக்கயிறு 


91 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


வடிகால் 


) 
) வடிகால்வாய் 


நீரை வடியவிடும் கால்வாய் 


வடிகாவா 


வடிதண்ணி 


வடித்தண்ணீர் 


நாற்றங்காலில் நீர்கட்டிப் 
பின் வடிக்கப்பட்ட 
தண்ணீர் . 
வடிகால்வாய் வழியாக நீர் 
வடிக்கச் சொல்லல் . 


வடிய எடு 


வடிய எடு 


வாமட 


வாய்மடை 


தலைமடை . வயலுக்குள் 
வருவதற்கு வரப்பை 
வெட்டி விடும் வழி . 


வாய்க்காலு வாய்க்கால் 

ஆறு , ஏரி அல்லது கிணற்றி 
லிருந்து நீர் செல்ல அமைக் 

கும் வழி . 
ஆயில் என்ஜின் ஆயில் என்ஜின் எண்ணெய் இயந்திரம் . 
( ஆ . + ஆ . ) நீர்நிலையினின்று நீரைக் 

கால்வாயில் செலுத்த டீசல் 
எண்ணெயின் உதவியால் 

இயக்கப்படும் எந்திரம் . 
உத்திகட்டல் உத்திகட்டல்( தெ . )கொண்டங் கட்டுதல் . 
பாப்புசெட்டு பம்ப்செட் ( ஆ . ) நீர் இழு மின் இயந்திரம் , 
பொகடபோதல் பொகட போதல் மோழை போதல் . 

( தெ . + த . ) 
போர்கெணறு போர்க் கிணறு *ஆழ்துளைக் கிணறு . 

( ஆ . + த . ) 


3. உழவும் உழவுக் கருவிகளும் 


உழுதல் : 

நீரின்றி நிலத்தை - மண்ணை உழுதலைப் புழுதி ஓட்டல் 
என்பர் . நீர் நிறைந்த சேற்று நிலத்தை உழுதலைச் , சேடை 
ஓட்டல் அல்லது சேடை கலக்கல் என்பர் . சேடை- சேடு + 2 


92 


சேடு - திரட்சி ; ஐ - நுண்மை . திரட்சி கொண்ட மண்ணினை 
நுண்மையாக மிருது வாக்கலே சேடை கலக்குதலாம் . ஓர் 
ஆண்டில் முதலில் உழத் தொடங்கு தலைப் பொன்னேர் 
கட்டல் அல்லது பொன்னேர் பூட்டல் என்பர் . பொன் 
னேர் பூட்டல் பற்றி , 


களமர்கள் பொன்னேர் பூட்டித் தாயர்வாய்க் 


கனிந்த 


பாடல் 1 . 


என்று திருவிளையாடற் புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது .. 


சால் : 


ஓர் ஏர் கொண்டோ பல ஏர்கள் கொண்டோ நிலத்தை 


ஒரு முறை உழுதலை ஒருசால் என்பர் . 

ஒரு முறை 
உழுதலுக்குக் குறுக்காக மீண்டும் உழுதலை இரண்டாம் சால் 
என்பர் . உழவு செய்தலில் ஓர் ஏர் கொண்டு 

ஒருமுறை நீள் 
வட்டமாக உழுதலை வலப்பு என்பர் . வலப்பினுள் வரும் 
ஒவ்வொரு உழவும் ‘ ஒரு படைச்சால் ஆகும் . 

ஏர் : 


வகை 


ஏரைக் கலப்பை என்று சொல்வதும் உண்டு . ஏர் , இலக் 
கியத்தல் ‘ மேழி 2 என தழங்கப்படுகிறது . ஏரில் மரக்கலப்பை 
போசுக்கலப்பை , இரும்புக் கலப்பை என்று மூன்று 
உண்டு . மரக்கலப்பை என்பது காறு பொருத்தப்பட்டிருப்பது . 
தனைக் காறு கலப்பை அல்லது கொம்புக் கலப்பை என்பர் . 
காறு , இலக்கியத்தில் ‘ கொழு 3 எனக் குறிப்பிடப்படுகிறது . 
காறின் நீளம் குறைந்தால் மட்டக்கலப்பை என்பர் . கொம்புக் 
கலப்யை புழுதியிலும் சேற்றிலும் உழ உதவும் . மட்டக்கலப்பை 
சேற்றில் மட்டும் உழ உதவும் . போசுக்கலப்பை 


என்பது 


1 கணேச முதலியார் ப . மற்றும் அமிர்தம் சுந்தர நாதம் 
பிள்ளை ( குறிப்புரை ] , திருவிளையாடற் புராணம் , பாண்டித் 
திருநாட்டுப் படலம் . சென்னை , பூமகள் விலாச அச்சுக்கூடம் , 
1931 ] பா . 18. ப . 15 . 
2 மேழியால் விளைவதல்லால் வேறொன்றால் விளை 
யாவே 

கம்பர், ஏரெழுபது , ( மு . கா . நூ . ] 
பா . 4 : 4 . ப . 4 . 
3 மன்னவர்தங் குடைவளமுங் கொழுவளமே மேற்படி 

பா . 11 : 3.ப . 5 . 


93 


என 


ஒரு பக்கப் 


இரும்புத் தகட்டாலான 
படை பொருத்தப் பட்டிருப்பது . 
இஃது ஒரு பக்கப் போசுக்கலப்பை இரு பக்கப் 
போசுக் கலப்பை 

இருவகைப்படும் . 
போசுக்கலப்பையாவது மண்ணை 

பக்கமாகவே 
தள்ளுவது . இருபக்கப் போசுக்கலப்பை என்பது இருபுறமும் 
மண்ணைத் தள்ளுவது . மரக் கலப்பையால் நிலத்தை ஒரு 
முறை உழுத பின் அடுத்த சால்கள் உழ போசுக்கலப்பை 
பயன்படுத்தப்படும் இரும்புக் கலப்பை என்பது ஏர்க்கால் 
தவிர ஏரின் மற்ற எல்லா பாகங்களும் இரும்பாலானவை . 
இவ்வகையான ஏர் , கரும்பு விளைவிப்பவருக்குத் தேவைப் 
படுகிறது . போசுக்கலப்பையில் உள்ள கண்ணாடிக் கட்டை 
நிலுவைமணை , மேல்கட்டை என்றெல்லாம் சொல்லப்படும் 
எதிர்க்கட்டை மரக்கலப்பையில் இல்லை . 


மிளகாய் , வெங்காயம் முதலிய பயிர்களுக்குப் பாத்தி 
கட்டு தலை ‘மஞ்சி (சிறுவரம்பு ) கட்டுதல் என்பர் . கரும்புக்குப் 
பாத்தி கட்டுதலில் மண்வெட்டியைக் கொண்டு செய்யும் 
செயலைப் பாணி இழுத்தல் , கிடங்கு வெட்டுதல் ,, கிடங்கு 
மடித்தல் என்றெல்லாங் கூறுவர் . கிடங்கு வெட்டுதல் வாழை , 
வெற்றிலை பயிரிடு வோரிடையேயும் காணப்படுகின்றது : 
கிடங்கு - பள்ளம் வெட்டு தலை உண்மையில் வெற்றிலை விளை 
விப்போரிடத்தில் கான முடிகிறது . நிலத்திலிருந்து 21 அடி 
அல்லது அடி ஆழம் மண்ணைத் தோண்டி மேட்டில் இடு 
தலால் 5 அல்லது 6 அடி ஆழம் உடையதாக வெற்றிலைக் 
கிடங்கு உள்ளது . கிடங்கின் ஆழப் கரும்பைவிட வாழைக்கு 
அதிகம் . வாழையை வட வெற்றிலைக்கு அதிகம் . மாடுகட்டி 
உழுது கிடங்கை அமைத்தலை ஏயு ஓட்டுதல் ( ஏழிலோட்டு தல் ) 
அல்லது ஏழிசித்தல் ( ஏழிலிசித்தல் ) என்பர் . 


3 


இனி , உழுதலும் உழுவதற்குரிய கருவிகளும் பற்றிய சொற் 
களின் பொருள் விளக்கம் காணலாம் . 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


அடிமணை . 


அடிகட்ட 
அடிதிண்டு 


அடிக்கட்டை 
அடித்திண்டு 


அடிமண 


அடிமணை 


ஏரின் அடிமணை . 
ஏரில் காறு பொருத்தப் 
பட்டுள்ள மரம் , 


94 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழுக்கு 


பொருள் 


அண்டகெழித்தல் அண்டை கழித்தல் அண்டை வெட்டுதல் , 
அண்டவெட்டல் அண்டைவெட்டுதல் வரப்பினைச் சரி 

செய்தல் . 


இரும்பு கலப்ப 


இரும்புக் கலப்பை 


ஏர்க்கால் தவிர 
மற்றெல்லா பாகங் 
களும் இரும்பாலான 
கலப்பை . 


உழகவுறு 
எதிர்கட்ட 
ஏயு ஓட்டுதல் 


உழவுக்கயிறு 
எதிர்க்கட்டை 
ஏழிலோட்டுதல் 


உழவுக் கயிறு . 
நிலுவை மணை . 
மாடு கட்டி கட்டை 
இழுத்தல் 


ஏயுசித்தல் 


ஏழிலிசித்தல் 


ஏரிலுள்ள மாட்டு 
இணைப்புச் சட்டம் . 


ஏர்கூலி 


ஏர்க்கூலி 


உழுதலுக்குக் கொடுக் 
கப்படும் பணம் . 


ஏர் நவுத்தடி 


ஏர் நுகத்தடி 


வண்டி 


நுகத்தடியை 
விடச் சிறிது பருமன் 
குடைந்த மரத்தாலான 
கருவி . 


ஏர் நாழி 


ஏர் நாழி 


சிறிய மூங்கில் குழாய் , 
6 அங்குலம் முதல் 4 
அங்குலம் வரை உள்ளது . 
மட்டமான ஏரை உயர 
மான மாட்டுக்குப் 
பொருத்தப்பயன்படுவது . 


ஏரடித்தல் 


ஏரடித்தல் 


ஏர் ஓட்டுதல் , 
செய்தல் . 


உழவு 


ஏரு 


ஏர் 


கலப்பை , நிலம் 
உழுகருவி . ஏர்க்கால் , 
மேழி , காறு அல்லது 
படை எல்லாம்சேர்ந்தது . 


95 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


ஏருகட்டல் 


ஏர்கட்டல் 


ஏரில் இருமாடுகளைப் 
பிணைத்தல் . 


ஏர் கட்டச் சொல்லல் . 


ஏரு பூட்டு 
ஏரோட்டுதல் 


ஏர் பூட்டு 
ஏரோட்டுதல் 


ஏரில் இரு மாடுகளைப் 
பிணைத்து ஓட்டுதல் . 


ஒட்தள வைத்தல் ) ஒட்டுத்தளை 
ஒடு தள வைத்தல் ) வைத்தல் 


வரப்பை ஒட்டிச் 
சேற்றால் சிறிய மேடு 
அமைத்தல் . 


ஒண்டி 


ஒன்றி 


அடித்திண்டில் காறு 
பொருத்தப்பட்ட இடத் 
திலுள்ள வளைவுக்கம்பி . 
ஒன்றச் செய்வதற்குரிய 
கருவி . 


ஒரு சால் 


ஒரு சால் 


ஒரு நில எல்லை முழு 
வதையும் ஒருமுறை 
உழுதல் . 


ஒரு மட்ட 


ஒரு மட்டம் 


ஒரு படைச்சால் . 


ஒழ கவுறு உழவுக் கயிறு ஏர் நுகத்தடியிலிருந்து 

மேழிக் கைப்பிடியில் 

கட்டப்பட்டுள்ள கயிறு . 
ஓரங்கெழித்தல் ஓரங்கழித்தல் அண்டை வெட்டுதல் , 
ஓரம்புடிச்சுஓட்டு ஓரம் பிடித்தோட்டு ஏரை வரப்பு ஓரம் 

பிடித்தோட்டச் 

சொல்லல் . 
கட்சு கடிசு 

மாட்டைப் பூட்டுவதற் 
குப் பொருத்தமில்லாத 
ஏர் . 


கட்சுகலப்ப 


கடிசுக்கலப்பை 


கலப்பையில் காறு 
நிலத்தில் ஊன்றாமல் 
குத்தும் தன்மை உடைய 
தாயிருப்பது . 


96 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


கட்ட இழுத்தல் கட்டையிழுத்தல் 


விதைக் கரும்பு நடுவதற் 
கும் முள்ளங்கி , 
வெண்டை முதலிய 
வற்றின் விதைகள் 
நடுதலுக்கும் சிறிய 
மேடு அமைத்தல் . 


கட்ட கலப்ப 


கட்டைக் கலப்பை 


மரக் கலப்பையில் சாறு 
நீளத்தில் தேய்ந்தி 
திருப்பது . 


கட்டி மரம் 


கட்டி மரம் 


புழுதியில் மண்ணை 
உடைக்க உதவும் பரம் . 
கொடிஞ்சில் . 


கண்ணாடிகட்ட கண்ணாடிக் கட்டை நிலுவைமணை 
கருஞ்சேடை கரம்பு நிலத்தில் நீர் 

பாய்த்து உழுதலைக் 
குறிப்பது . 


கருஞ்சேட 


கலப்ப 


கலப்பை 


உழவு செய்ய உதவும் 
கருவி . 


களங்க ஓட்டு தல் களங்க ஓட்டுதல் 


காறு 


காறு 


சேடையில் மண் பருது 
வாக்க ஓட்டுதல் , 
ஏரின் அடிமனையில் 
பொருத்தப்பட்ட 
பருமனான இரும்பாணி . 


கொழு . 


காறு கலப்ப 


காறு கலப்பை 


மரக் கலப்பை . ஏரின் 
அடித் திண்டும் காறும் 
நீண்டிருப்பது 
ஏரில் காறு பொருத்தப் 
பட்டுள்ள 


காற்திண்டு 


காறு திண்டு 


கழகட்ட 


கீழ்க்கட்டை 


மேழியைக்கலப்பையுடன் 
இணைக்கும் கட்டை , 


காறு கலப்பை 


பக் . 92 


இரட்டைக் காறு கலப்பை பக் . 92 


ரு பக்கப் டோசுக் கலப்பை 


பக் . 93 


பப் 
பரம்புப் பலகை 


பக் . 100 


97 


பக்சு வழக்கு 


எழுந்து வழக்கு 


பொருள் 


| 


--குழிவெட்டுதல் குழிவெட்டுதல் சவுக்கு , தென்னையில் 

கன்று நட தனித்தனியாகப் 

பள்ளம் தோண்டுதல் . 
-- குதுக்கு சால் குறுக்குச் சால் 

முதலில் உழவு செய்யப் 
பட்டதிசைக்குக் குறுக்காக 

மறு உழவு செய்தல் . 
கூலி ஏரு 

கூலிஏர் 

கூலிக்கு உழும் ஏர் 
கொங்கு 

சிறிய மண்மேடுகளுக்கு 

இடையேயுள்ள பள்ளம் . 
கெடக்கு இழுத்தல் கிடங்கிழுத்தல் 
செடங்கு 

கிடங்கு 

கொத்தல் கிடங்கு அமைத்தல் . 
கெடங்கு மடித்தல் கிடங்கு 


கிடங்கு 


கொத்தல் 


மடித்தல் 


கெடங்கு 

கிடங்கு 
வெட்டுதல் வெட்டுதல் 
கைகவுறு 

கைக்கயிறு 
கொடிஷில் 

) 

) கொடிஞ்சில் 
கொடிஞ்ஸில் 


தும்பு . 
புழுதியில் விதை விதைத்த 
மண்ணை நிரப்பவும் 
களையகற்றவும் ஆற்றுக் 
கால் தோண்டவும் உதவும் 
இரும்புத் தகடு ; 3 அடி 
நீளம் 13 அடி 
அகலமுடையது . 


கொம்பு கலப்ப கொம்புக் கலப்பை மரக்கலப்பை . 
கோலிவுடுதல் கோலிவிடுதல் நிலத்திற்குள் வாய்க்கால் 

கரை போல் சிறுபேடு 
அமைத்தல் . 


சக்கர கலப்ப சக்கரக் கலப்பை பட்லர் . 
சதுரம் ஓட்டுதல் சதுரம் ஓட்டுதல் பரம்புஓட்டுதல் . இப்பரம்பு 

9 அடி நீளமும் 11 அடி 
அகலமும் உடையது . 


98 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


சாலு 


சிறுங் கலப்ப 
சுள்ளாணி 


சால் 
சிறுங் கலப்பை 
சுள்ளாணி 


நிலத்தை உழுதல் . 
கட்டைக் கலப்பை . 
ஏரில் மேழியை அடித் 
திண்டுடன் இணைக்கு 
மிடத்தில் உள்ள ஆப்பு - 


சுள்ளாப்பு 
செக்கமரம் 
செத்தஆளமா 

உழு 
சேட 


சுள்ளாப்பு சுள்ளாணி . 
சக்கைமரம் கொடிஞ்சில் . 
சற்று 

சிறுது ஆழமாக உழச் 
ஆழமாக உழு சொல்லுதல் . 
சேடை 

உழவுக்கு நீர் கட்டப்பட்ட 
வயல் . 


சேடஓட்டல் 
சேட கலக்கல் 


சேடைஓட்டல் ) 
சேடைகலக்கல் ) 


நிலத்தில் நீர்கட்டி 
மண்ணைச் சேறாக்க 
உழுதல் . 


சேட பாய்தல் சேடை பாய்தல் 

வயலில் நீர் பாய்தல் . 
சேத்துமரம் சேற்று மரம் பரம்புப் பலகை . 
சொக்கட்டான் சொக்கட்டான் சொக்கட்டான் 
ஓட்டுதல் ஓட்டுதல் விளையாட்டில் கிழிக்கப் 

படும் கோடு போல் 
உழுதல் . 


தண்டுசு தண்டுசு 

ஏர்க்கால் தாழ்வாக 
இருப்பது ; சிறிய மாடு 

களுக்கு உரியது . 
தும்பு தும்பு 

மாடு கட்டுங் கயிறு , 
தெள்ளுபுழுதியா தெள்ளுப் 

புழுதியாக மேல் ஈரம் காய | உலர 
ஓட்டுதல் 

உழுதல் . 
தொடக்கவுறு தொடக் கயி 

ஏரின் வாரணக் கயிற்றி 
லிருந்து கைப்பிடியுடன் 
சேர்த்துக் கட்டப்பட்டுள்ள 


ஓட்டல் 


கயிறு . 


99 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


நாட்டு கலப்ப நாட்டுக் கலப்பை மரக் கலப்பை அல்லது 

காறு கலப்பை . 
நிலுவமண நிலுவை மணை மேழிக்கு எதிரில் அடி 

மணையில் பொருத்தப் 
பட்டுள்ள கட்டை . 


படை 


காறு . 


நெரவு நிரவு 

சமன் செய்தல் . 
பட்டம் பட்டம் 

வெற்றிலைத் தோட்டத்தில் 
கிடங்கருகில் உள்ள 

மேட்டின் அகலப் பரப்பு . 
பட்லர் பட்லர் 

சேறைக் கூழாக்கும் கருவி . 

பட்டையான 
கெட்டி இரும்புத் 

தகட்டால் ஆனது . 
படசால் படைச்சால் 

வலப்பினுள் வரும் ஓர் 

உழவு . 
படபாத்தி படைப்பாத்தி ஏரின் அடிமணை . 
படலோட்டுதல் படலோட்டுதல் கொடிஞ்சில் போல் 

மிலாறினால் செய்துபது 

ஓட்டுதல் . 
பாணி இழுத்தல் பாணியிழுத்தல் 

மண்வெட்டியால் கரை 

மடித்தல் . 
பார் அணைத்தல் பார் அணைத்தல் கட்டை / மேட்டை 

அணைத்தல் . 
பின்னேர் பின்னேர் 

ஓர் ஏரின் பின் செல்லும் 
ஏர் . 


புடியாப்பு 
புயுதி ஓட்டல் 


பிடியாப்பு 
புழுதி ஓட்டல் 


புறமோழி 


புறமேழி 


மேழியிலுள்ள கைப்பிடி , 
நீர் இல்லாமல் நிலத்தை 
உழுதல் . 
பொத்தாறு இல்லாமல் 
பயன்படுத்தப்படும் மேழி , 
தற்காலத்தில் அதிகம் 
பான்படுத்துவது . 


100 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் : 


பெரம்பு பரம்பு 

உழுத கழனியைச் சமப் 
படுத்தும் பரப்பான 7 அடி 

நீளமுள்ள பலகை: 
பெரம்பு பரம்புக் கொலுசு ) பரம்புப் பலகையுடன் 
கொல்சு 

) பொருத்தப்பட்டுள்ள 
பெரம்புச் சங்லிபரம்புச் சங்கிலி ) இரும்புச் சங்கிலி . 
பெரம்பு சட்டம் பரம்புச் சட்டம் பரம்புப் பலகையுடன் 

பொருத்தப்பட்டுள்ள 

இரும்புச் சட்டம் . 
பெரம்ப்பலக பரம்புப் பலகை ஏரில் இணைக்கப்பட்ட 

மரப்பலகை . 
பெரம்பு புள்ளு பரம்புப் புள் பரம்பின் கைப்பிடி . 
பெரம்பு மோயி பரம்பு மேழி பரம்பின் கைப்பிடி . 
பெரம்போட்டல் பரம்போட்டல் 

உழவு செய்யப்பட்ட 
நிலத்தைச் சமப்படுத்தும் 
செயல் . 


பெருங் கலப்ப பெருங் கலப்பை மரக் கலப்பை . 
பொட்லர் பட்லர் 

பார்க்க . பட்லர் . 
பொத்தாறு பொத்தாறு 

கலப்பையையும் மேழியை 
கலப்ப கலப்பை யும் இணைக்கும் மரத் 

துண்டு . தற் காலத்தில் 
வ்வகை அதிகம் இல்லை . 


பொன்னேர் பொன்னேர் 
கட்டல் 

கட்டல் 


நிலத்தை முதன் முதலாக 
ஓர் ஆண்டில் உழத் 
தொடங்குதல் . 


போத கட்டுதல் போதி கட்டுதல் சதுரப்பாத்தி அமைத்தல் . 
போஸ் கலப்ப போசுக் கலப்பை சேற்றிலும் புழுதியிலும் 

அதிகமாக ஓட்டப் பயன் 
படும் ஏர் ; காறு பட்டையா 

யிருக்கும் . 
ஒரு பக்கப் போசுக் கலப்பை ஒரு பக்கமாக மண்ணைத் 

தள்ளும் போசுக் கலப்பை . 


101 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


இருபக்கப் போசுக் கலப்பை 


மஞ்சி ஓட்டுதல் மஞ்சி ஓட்டுதல் 


இருபுறமும் மண்ணைத் 
தள்ளும் போசுக் கலப்பை , 
பயிர்களுக்கிடையேயுள்ள 
கால்வாய்களுள் ஏர் 
ஓட்டுதல் . 


மஞ்சி கட்டுதல் மஞ்சி கட்டுதல் 
மஞ்சிகலப்ப மஞ்சிக்கலப்பை 


பாத்தி அமைத்தல் . 
மஞ்சி ஓட்டலுக்குப் பயன் 
படும்கலப்பை . காறுசிறிது 
பட்டையாகவும் படை 
பருமனாகவும் அகல 
மாகவும் இருக்கும் . 


மஞ்சி நுவத்தடி மஞ்சி நுகத்தடி 


மற்ற நுகத்தடிகளை விட 
நீளத்தில் பெரியது . கரும்பு , 
மிளகாய் , கத்தரி , வெண்டை 
பயிரிடப்படுவதில் பயன் 
படுத்தும் கருவி . 


மடக்கி உழு 
மண்ணகசக்கு 


மடக்கி உழு 

குறுக்குச் சால் ஓட்டுதல் . 
மண்ணைக்கசக்கு சேடையில் நன்கு 

உழுதலைக் குறிப்பது . 
மரக்கலப்பை காறு தவிர மற்றவை 

மரத்தாலான ஏர் . 


மரக்கலப்ப 


முன்னேர் 


முன்னேர் 


மேல்கட்டை 


மேல்கட்ட 
மொதசாலு 


பல ஏர்களில் முன் 
செல்லும் ஏர் . 
நிலுவை மணை . 
முதலாகச் செய்யப்படும் 
உழவு . 


முதல்சால் 


மோயி , மோழி மேழி 


கலப்பையில் கைப்பிடி 
பொருத்தப்பட்டுள்ள மரத் 
தாலான பகுதி . 





மோயிகைப்புடி மேழிக் கைப்பிடி ஏர் உழுதலில் பிடிப்புக்காக 

மேழியில் பொருத்தப் 
பட்டுள்ள கைப்பிடி . 


102 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


ரெட்டகாறு 
கலப்ப 


இரட்டைக்காறு உழுதலுக்குப் பயன் 
கலப்பை படுத்தும் கருவிகளில் 


ஒன்று . 


ரெண்டாஞ்சாலு இரண்டாம் சால் ஒரு நிலத்தை இரண்டாம் 

முறையாக உழுதல் . 
வரப்பு கெழித்தல் வரப்பு கழித்தல் வரப்பினைச் சரி செய்தல் . 
வலப்பு வலப்பு 

ஏர் கொண்டு உழவு செய் 
தலில் ஒரு முறை நீள் 

வட்டமாக வருதல் . 
வார்ணகவுறு 

வாரணக்கயிறு உழவுக் கயிறு . 
வேளாண்ம வேளாண்மை உழவுத் தொழில். 

பயிர்த் தொழில் . 
றெக்க கலப்ப இறக்கைக் இருபக்கப்போசுக் கலப்பை 

கலப்பை 
ட்ரேக்டர் டிரேக்டர் ( அ ) நிலம் உழு இயந்திரம் . 

சேடைக்கும் கேஜ் வீல் 
மாட்டியும் புழுதியில் அது 
இல்லாமலும் உழவு செய்ய 
உதவும் . புணையுங்கால் 
ஓட்டலில் கலப்பையைக் 
கழற்றிவிட்டு உபயோகிக்க 

உதவுவது . 
பவர்டில்லர் பவர் டில்லர் [ ஆ ] சிறிய டிரேக்டர் . நிலம் உழு 

சிறு இயந்திரம் . சேடை 
ஓட்ட அதிகம் பயன் 
படுவது . 


4 பயிர்ப் பருவங்களும் பயிரிடுதலும் 


பட்டம் 

விவசாயம் செய்யப்படும் காலம் , சம்பாப்பட்டம் , 
நவரைப்பட்டம் , சொர்ணவாரிப் பட்டம் எனப்படுகிறது , 
இவை நெல்லின் பெயரால் வழங்கும் பட்டங்களாகும் . இப் 
பட்டங்களில் சம்பா , நவரை , 

சொர்ணவாரி என்பன 
நெல்லின் பெயர்களாகும் . பட்டங்களை முதல் கார் , நவரை , 


103 


கோடை என்றும் , சம்பா , மடிப்பு ,, சொர்ணவாரி என்றும் 
பிரிக்கின்றனர் . இன்னும் சிலர் காலங்களின் பெயரால் , ஆடிப் 
பட்டம் , தைப்பட்டம் , சித்திரைப்பட்டம் எனவும் பிரித்து 
வழங்குகின்றனர் . இங்கு பட்டம் என்பது நெல் பயிரிடும் 
பருவமாகும் . தமிழக மக்களின் முக்கிய உணவுநெல்லினின்றும் 
உற்பத்தியாகும் அரிசியாதலால் நெல் விதைத்து நாற்று நட்டுப் 
பயிரிடுதல் , அதற்குரிய காலம் ஆகியவற்றை ஒட்டிப் பெரும் 
பாலும் நெல்லின் பெயரினால் அல்லது அந்நெல் சிறப்பாகப் 
பயிராகும் காலத்தையொட்டி காலத்தின் பெயரால் பட்டங்கள் 
வழங்கப்படுகின்றன . சம்பா , பொன்னி , கிச்சலிச் சம்பா 
முதலிய நெற்கள் பயிரிடப்படும் ஆடிப்பட்டத்தைக் 
வதிப்பட்டம் என்று சொல்வதுமுண்டு . திருத்தணி வட்டத் 
தில் கோடை ப்பட்டத்தில் பயிரிடப்படும் புன்செய்ப் பயிர் 
களையொட்டி அதனைப் பூவாசிப்பட்டம் என்கின்றனர் . 
இவ்வாறு குறிப்பிட்ட பருவத்தில் குறிப்பிட்ட பயிர்களை 
பயிரிடப்படுகின்றன . 


காலா 


பருவத்தே பயிர் செய் என்னும் ஒளவையின் செவ்வை 
வாக்கு இதனைத் தெளிவுறுத்தும் . பண்டைக் காலத்தில் 
பலவகையான நெற்களின் பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன . 
தற்காலத்தில் பல புதிய இரக நெற்களின் பெயர்கள் வழக் 
கிலுள்ளன . 


போகம் 


ஓர் ஆண்டில் மூன்று முறைகளே ஒரு நிலத்தில் பயிர் 
செய்கின்றனர் . ஒரு முறை பயிர் செய்தலைப் போகம் என்றும் 
சில வட்டங்களில் கந்தாயம் என்றும் வழங்கக் காணலாம் . 
பயிரிட்டு அறுவடை செய்து பயன் பெறுவதால் ஏற்படும் 
மகிழ்ச்சியால் போகமென்றும் கந்தாய மென்றும் வழங்குகின்ற 
னர் . எந்த நெற்பயிரும் மூன்று மாதத்திற்குள் விளைவதில்லை 
ஒரு முறை பயிர் செய்து அடுத்த முறை பயிர் செய்வற்குரிய 
செயல்கள் செய்ய வேண்டிய காலத்தையும் சேர்த்துக் கணக் 
கிட்டுப் பார்த்தால் ஓர் ஆண்டில் மூன்று முறைக்கு மேல் 
பயிரிட இயலாது எனவறியலாம் . நீண்ட நாள் ( ஐந்து 
மாதப் பயிர் ) பயிராயின் இரு போகமே விளைவிக்க இயலும் . 
மழை நீரையே நம்பிப் பயிர் செய்யும் நிலமாயின் ஒரு போகமே 
விளைவிக்க இயலும் . மழை பொழியா விட்டால் அதுவும் 
செய்ய இயலாது என்பது யாவரும் அறிந்ததே . 


104 


தாளடி 


91 


ஒரு போகம் செய்தபின் கால இடைவெளியின்றி இரண் 
டாம் முறையாக அந்நிலத்தில் பயிர் விளைத்தலைத் ‘தாளடி 
என்பர் . அஃதாவது அறுவடை செய்யப்பட்ட நெல் தாள்களின் 
அடி மச் போவதற்கு முன் , அறுத்து உடனே 
செய்தல் - த் தாளடிப்பயிர் அல்லது தாளடி என்பர் . 


உழுது பயிர் 


விதைப்பாடு 
அறுவடை செய்யப்பட்ட நிலத்தை உழுது 

சிறிது காலம் 
மண்ணை உலர வைக்க வேண்டும் . அவ்வாறு உலரவைக்க 
வேண்டுதலின் அவசியத்தை , தொடிப்புழுதி கஃசாவுணக்கிற் 
பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் 1 என்னும் குறளில் 
வள்ளுவர் தெளிவு படுத்தியுள்ளார் . 


சால் 


விதைகளை 


புழுதியிலோ 

சேற்றிலோ 
மூறு முதல் ஐந்து 
ஓட்டி நிலத்தில் 

விதைப்பார்கள் . 
நீர்ப்பாசனம் செய்து விதைத்தபடியே பயிர் விளைத்தலை 
வெரப்பாடு ( விதைப்பாடு ) எனவும் , 

நாற்று நட்டு பயிர் 
விளைத்தலை நடுவு எனவும் கூறுவர் . நீரின்றிப் புழுதி நிலத் 
தில் விதைத்துப் பயிரிடுதலைப் புழுதிக்கால் பயிர் என்பர் . 
சேற்று நிலத்தில் விதைத்துப் பயிரிடுதலைச் சேத்துப் பயிர் 
[ சேற்றுப் பயிர் ] எனவும் கூறுவர் . புழுதியில் கையாலோ 

கலப்பையாலோ விதைப்பர் கழனியில் கையால் : 
மட்டும் விதைப்பர் . விதைத்துப் பதினைந்து நாளில் பயிர் 
பச்சை கட்டியிருக்கும் . 


கொரு 


கைப்பாங்கு 

நாற்றங்காலிலிருந்து நாற்றினைப் பிடுங்கி எடுத்தலை 
‘ நாத்தெடுத்தல் என்பர் . நாற்று நடு தலை நடுவு எனவும் 
நடவு எனவும் கூறுவர் . நாற்றுகளை இரு கையாலும் 
பிடுங்குவர் . ஒரு கையால் பிடுங்கப்பட்டது ஒரு கைப்பங்கு , 
இஃது இலக்கியத்தில் கைப்பாங்கு எனப்படுகிறது . 


- AT 


T 


2 


1 பரிமலேழகர் ( உரை ) , திருக்குறள் , மு . கா . நூ ] 
குறள் . 1037 ப 428 . 

செழுஞ்சாலி நன்னாற்றைக் 
கைப்பாங்கு பகுந்து நடக் கற்றாரே கற்றாரே - கம்பர் , 
ஏரெழுபது ( மு , கா . நூ . ] , பா . 34. ப . 10 . 


105 


இதனைச்செங்கற்பட்டு- எம்.ஜி.ஆர் . மாவட்டத்தில் கப்பாங்கு 
என்கின்றனர் . எனவே கைப்பங்கு , கைப்பாங்காகி மேலும் 
கப்பாங்கு என ஆயிற்று எனலாம் . வட்டத்தின் வழக்காற்றிற் 
கிணங்க மூன்று அல்லது நான்கு கப்பாங்குகள் ஒன்று சேர்த்துக் 
கட்டப்பட்டதை ஒரு முடிச்சு என்பர் . ஓர் ஏக்கருக்கு 600 
முடிச்சுத் தேவைப்படும் என்பர் . தொளும்ப என்று சேறொடு 
வரும் நாற்றைக் கூறுவர் . 

கூறுவர் . தொளி 

தொளி என்பது சேற்றைக் 
குறிக்கும் . இதனால் தொளியொடு வரும் நாற்று தொளிம்பை 
ஆகிறது . தொளிம்பை , தொளும்ப என வழங்கப்படுகிறது 
எனலாம் . 


விதைகளைப் பதப்படுத்தல் 


நிலத்தில் விதைகளை விதைப்பதற்கு ஐந்து 

காய்ச்சல் 
போடுவர் . அஃதாவது ஐந்து முறை விதைகளை வெயிலில் 
காய - உலர வைப்பர் . புழுதியில் விதைக்க விதைகளை ஊற 
வைக்கமாட்டார்கள் . புழுதியில் ஓர் ஏக்கருக்கு ஐந்து மரக்கால் 
விதைகளை விதைப்பர் . சேற்றுப் பயிருக்கு ஓர் ஏக்கருக்கு 
எட்டு மரக்கால் அளவு நாற்று விடுவார்கள் . விதைகளை 
மூன்று நாள்கள் மூட்டைகட்டி ( இரண்டு இரவும் மூன்று பகலும் ] 
ஊறவைப்பர் . 

இரவில் 

நீரினை வடித்தும் பகலில் நீரில் 
இருக்குமாறும் ஊறவைப்பர் . ஒரு நாள் ஊறியதற்கு ஒரு 
கோப்பு என்பர் . இவ்வாறு மூன்றாங்கோப்பு முடிந்ததும் 
நிலத்தில் நாற்றுவிட கையால் மட்டும் விதைப்பார்கள் . 


கரும்பு 

விதைக் கரும்பைக் கரணை என்பர் . விதைக் கரும்பு விளை 
விக்கப்படும் நிலம் , விதை நாற்றங்கால் எனப்படும் . விதைக் 
கரும்பு என்பது ஐந்தாறு மாதம் 

வளர்ந்த 

கருப்பாகும் . 
அதனை இரண்டு அல்லது மூன்று கணுக்கள் உள்ளவாறு . 
துண்டித்துக் கிடங்கினுள் வைத்து மண்மூடி நீர்பாய்ச்சி வளர்ப் 
பார்கள் . விதைக் கரும்பு இரண்டு கணுக்கள் உடைய தாயின் 
முப்பதாயிரமும் மூன்று கணுக்கள் உடையதாயின் இருபதாயிர 
மிம் ஓர் ஏக்கருக்குத் தேவைப்படும் என்பர் . மூன்று மாதம் 


1 மதுரைத் தமிழ்ப் பேரகராதி , முதல் பாகம் , இரண்டாம் 
பதிப்பு , ( சென்னை , இ . மா . கோபால கிருஷ்ணக்கோன் 
வெளியிட்டது , 1056 ) , ப . 1224 . 


106 


முறையாகக் 


ஆனதும் கிடங்கினருகிலுள்ள மண்னைக் கிடங்கினுள் தள்ளி 
உரமிட்டு கரும்பின் வேர்ப்பகுதியை அணைப்பர் . கிடங்கினுள் 
ளிருந்து பயிர் முளைத்து வருவதாயின் விதைக் கரும்பிலிருந்து 
கரும்பு விளைவிக்கப்படுகின்றது எனவறியலாம் . இது கரும்பு 
விளைத்தலில் முதல் முறையாகும் . இரண்டாம் 

கரும்பு விளைத்தலாயின் வெட்டப் 
பட்ட கரும்பு நிலத்தின் கட்டை மேட்டுப் 

பகுதியி 
னின்றே கரும்பு முளைத்து வருவதினின்றறியலாம் . இதனை 
மறுதாம்பு என்பர் . மூன்றாம் முறையாகவும் சிலர் அங்கீ 
காரம் இன்றி முதன் முதலாகப் பயன்படுத்தப்பட்ட விதைக் 
கரும்பைக் கொண்டே 

விளைத்தலுண்டு . அதில் சருக்கரை 
அதிகம் இருக்காது . இதனாலேயே மூன்றாம் முறையாக ஒரே 
விதைக்கரும்பைக் கொண்டு விளைத்தல் தவிர்க்கப்படுகிறது . 


சனி மூலை 

ஏர் உழுதல் , நாற்று நடுதல் , அறுவடை செய்தல் முதலான 
முக்கிய தொழிகள் அனைத்தும் செய்யும் திசை வடகிழக்காகும் . 
இதனைச் சனிமூலை அல்லது ஈசான மூலை என்பர் . 


நிலத்தைப் பயிரிடும் முறை 


நிலம் பயிரிடுதல் 


| 


| 
விளைத்தல் 
[ சொந்தபாடு ] 


விளைவித்தல் 

| 


பவித்தல் 


வாரம் 


குத்தகை 


| 


| 
நிலம் 


தண்ணீர் 


சத்துவம் 


பயிர் 


நிலத்துக்குரியவர் பயிர் விளைத்தலுக்காகக் கூலிக்கு ஆட் 
களை வைத்து வேலை வாங்கிக்கொண்டு உழவுத் தொடர்பான 
எல்லா வேலைகளையும் தாமே முன்னின்று செய்வது சொந்த 
பாடாம் . 


107 


வாரம் 


வாரத்தில் 

மூன்றுவகை உண்டு . நிலத்திற்குரியவரும் 
பயிரிடுபவரும் பயிர் செய்தலுக்குரிய செலவைச் சமமாக ஏற்று 
சமவிளைவு பெறுதல் ஒரு வகை . இவ்வகையில் நிலத்துக் 
குரியவர் 

பெறும் விளைவு நிலத்து வாரம் ; பயிரிட்டவர் 
பெறும் விளைவு பயிர்வாரம் . புயலென்னும் வாரி வளம் 
குன்றியக்கால் உழவர் உழவு செய்ய இயலாதாகையால் 
தண்ணீர் கொடுப்பவருக்கு ஒரு பாகமாக விளைவை மூன்று 
பங்காக்கிப் பெறுவது இன்னொரு வகை . இவ்வகையில் 
தண்ணீர் கொடுத்தவர் பெறும் விளைவு தண்ணீர் வாரம் . 
நிலத்துக்காரர் , பயிரிடுபவர் ஆகிய இருவரில் யார் உரத்திற் 
காக முன்பணம் அளித்தார்களோ அவர்களுக்கு ஒரு பங்காகத் 
தண்ணீர்ப்பங்குடன் விளைவை நான்கு பங்காக்கிப் பெறுவது 
பிறிதொரு வகை . இவ்வகை வாரம் சத்துவ ( உரம் ) வாரமாகும் . 
வாரம் பயிரிடும் முறையில் நிலத்துக்குரியவர் ஒரு குறிப்பிட்ட 
நிலத்தைப் பயிரிட்டுத் தருமாறு பயிர் செய்பவரிடம் ஒப்பந்தம் 
எழுதிப் பெறுவது வாரமுச்சலிக்கை ஆகும் . 

நிலத்திற்குரியவர் பயிரிடப்படும் தன் நிலத்தில் பிறர் 
செய்யும் வேலைகளை மேற்பார்வை செய்தலை மராமத்து 
என்பர் . ஆனால் புதுவை மாவட்டத்தில் மராமத்து என்பது 
நிலத்தில் பயிரிடப்படாத நாட்களில் செய்யப்படும் 
வேலையைக் குறிக்கிறது . 


நிலத்தில் பயிர் செய்தலில் பிறிதொரு முறை குத்தகை 
யாகும் . குத்தகை என்பது நிலத்திற்குரியவர் பயிரிடுபவரிடம் 
குறிப்பிட்ட காலத்திற்கு ஆண்டொன்றுக்கு ஏக்கருக்கு 
இத்தனை மூட்டை நெல் அல்லது அவற்றிற்குரிய ரூபாய் 
அளித்தல் வேண்டும் என்ற முறையில் எழுதிப் பெறுவதாம் . 
வாரம் , குத்தகை ஆகிய இவ்விரண்டும் நிலத்திற்குரியவர் 
பயிரிடும் உரிமையைப் பயிரிடுபவருக்களிப்பன . 


அடைமானம் அல்லது போக்கியம் 

விவசாயி , 
செல்வம் படைத்தவனுக்குத் தன் நிலத்துரிமையை அளிப்பது . 


என்பது 


1 . 


முருகேசன் . மு . விவசாயத்தொழில் கலைச்சொற்கள் - ஓர் 
ஒப்பாய்வு . மொழியியல் , அகத்தியலிங்கம் மற்றும் பலர் 
( பதிப்பாசிரியர்கள் ) ( அனைத்திந்தியத் தமிழ் மொழி 
யியல் கழகத்தின் காலாண்டு இதழ் 1985 ) . 


-108 


அஃதாவது பயிர்த் தொழிலையே நம்பியுள்ள விவசாயி குறிப் 
பிட்ட ஒரு நிலப்பகுதியைப் பணம் 

கொடுத்தவருக்கு அடகு 
வைத்து ஆண்டுக்கு இவ்வளவு நெல் அல்லது ரூபாய் தருவதாக 
எழுதிக் கொடுத்து விட்டுத் தானே நிலத்தைப் பயிரிடுதலைப் 
போக்கியம் அல்லது ஈடுகாட்டி அடைமானம் என்பர் . இதனை , 
‘ ஒத்திநிலம் என்றும் சிறுபான்மையினர் கூறுவர் . நிலத்தைப் 
பயிரிட்டுக் கொள்ளும் உரிமையைப் பணம் கொடுத்தவருக்கே 
எழுதிக் கொடுப்பது சுத்தபோக்கியம் 

சுவாதீன 
அடைமானம் எனப்படும் , 


அல்லது 


நெல்லும் கரும்புமே ஒரு நிலத்தின் அழகையும் வளப்பத் 
தையும் தெரிவிப்பன வாகையால் அவ்விரு பயிர்கள் பற்றிய 
சொற்களே பயிர்ப்பருவங்களும் பயிரிடுதலும் என்ற 
தலைப்பில்சொல்லப்பட்டுள்ளன . அவற்றை இனிக்காண்போம் . 


பேச்சு வழக்கு 


எ 


எழுத்து வழக்கு 


பொருள் 


அக்னி மூல அக்கினி மூலை 

தென்கிழக்குத் திசை . 
அஞ்சி காசலு ) 

விதைநெல் ஐந்து 
அஞ்சி காச்சலு ) ஐந்து காய்ச்சல் காய்ச்சல் 

போடப்படுதல் . 
அடமானம் அடைமானம் 

ஈடுகாட்டி அடைமானம் 
அடிச்சி கட்டு அடித்துக் கட்டு அலைத்துக்கட்டு . 
அணிக்காலு அணிக்கால் 

நாற்றின் வேர் . 
அமானிய நடவு அமானிய நடுவு நாற்றுகள் அதிக 

இடைவெளியுடன் 
நடப்பட்டிருத்தல் , 


அமிஞ்சி நடவு 
அலச்சி கட்டு 


அமிஞ்சி நடுவு ஒழுங்கில்லாத நடுவு . 
அலைத்துக்கட்டு பிடுங்கிய நாற்றில்சேறு 

இல்லாமலிருக்கச் 
செய்யச்சொல்லும் சொல் . 


அவரகாணி 


அவரக்காணி 


புழுதி ஓட்டி வைத் 
திருந்து மழை பெய்தால் 
உடனே விதைத்து மேல் 
படுபரம்பு ஓட்டிப் 
பயிரிடுதல் . 


109 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


அன்னம் பிடித்தல் 


அன்னம் 
புடித்தல் 


கதிரில் பால் 
பிடித்தல் . 


ஆடிபட்டம் 


ஆடிப்பட்டம் 


சம்பாப்பட்டம் , 
ஆண்டில் முதல் 
பட்டம் . 


இல ) , க்கு நடவு 


இணுக்கு நடுவு 


நடுவு செய்யப்படும் 
முறைகளுள் ஒன்று . 
நாற்று முடிச்சியிலிருந்து 
நாற்றுகளை இரண்டு 
மூன்றாகப் பிரித் 
தெடுத்து நடுதல் . 


ஈசான மூல 


சானிய மூலை 


உழவு , 


சனிமூலை . 
நாற்று நடுதல் , 
அறுவடை முதலியன 
நிலத்தில் செய்யத் 
தொடங்கும் திசை . 


ஈடுகாட்டி 


ஈடுகாட்டி 
அடமானம் 


அடைமானம் 


நிலத்தை அடகு 
வைத்துவிட்டு நிலத் 
திற்குரியவரே 
பயிரிட்டு வட்டியோ 
விளை பொருளோ 
கொடுத்துவிட்டு 
அனுபவித்து வருதல் . 


கிளைத்து நடுதல் . 


உண்ட வெட்டி உள்ளதை வெட்டிப் 
போடுதல் போடுதல் 
ஊணி நடு 

ஊன்றி நடு 


நாற்றுகளை 
நிலத்தில் ஊன்றி 
நடுதல் . 


எடையபோடு 


எடைய போடு 


நாற்றுகளை எட்ட 


எட்ட நடும்படி 


கூறுதல் . 


110 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


எருது சிரிச்சான் எருது சிரித்தான் 
மூல 

மூலை 


தென் மேற்குத் திசை .. 
இப் பக்கம் மின்னல் 
மின்னினால் அதிக 
மழை பொழியாது . 
காடு வளரும் ; 
அதிலுள்ள புல் பூண்டு 
களை மாடு மகிழ்ச்சி 
யுடன் மேய்தலால் 
இப்பெயர் வழங்கு 


கிறது . 


எறப்பு பயிரு இறைப்புப் பயிர் நீர் இறைத்துப் 

பயிரிடும் பயிர் . 
ஏருங்காலில் ஏருங்காலில் 

உழுது கொண்டே 
போடுதல் போடுதல் 

செல்லும் ஏரின் 
பின்னால் விதை 
யையோ நாற்றையோ 
இட்டு விளைத்தலைக் 

குறிப்பது . 
ஒத்தி நெலம் ஒற்றி நிலம் 

போக்கிய நிலம் . 
ஒத்து நடவு ஒத்து நடுவு 

சீரான இடைவெளி 
யுடன் நடப்பட்ட 

நடுவு . 
கஞ்சி காச்சல் கஞ்சி காய்ச்சல் உணவு சமைத்தலுக்கு 

வழங்கும் சொல் . 
கட்டதால் கட்டைக்கால் 

கரும்பில் இரண்டாம் 
முறையாகப் பயிரிடப் 

படும் இடம் . 
கதிரெடுக்குது கதிரெடுக்குது 

பயிரில் கதிர் தோன்று 

தலைக் கூறுதல். 
கதிர்பயிறு கதிர்ப்பயிர் 

கதிர் வந்த நிலையில் 

உள்ள பயிர் . 
கத்த எட்த்து கட்டு எடுத்துப் கரும்புக் கட்டுகளை 
போற்றவங்க போடுகிறவர்கள் எடுத்துக் கொண்டு 

வந்துபோடுகிறவர்கள் 


111 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


கந்தாயம் 


கந்தாயம் 
கைப்பாங்கு 


கப்பாங்கு 


கரண 

கரணை 
கரும்பு பின்னுதல் கரும்பு 

பின்னுதல் 


போகம் . 
பறிக்கப்பட்ட 
நாற்றின் ஒரு கைப் 
பிடியளவு 
விதைக் கரும்பு . 
கரும்பு சாயாமலிருக்க 
ஒரு கரும்பின் 
சோணையுடன் 
அடுத்த கரும்பின் 
சோணையைப் 
பின்னுதல் . 


கரும்பு மோவு 
கலப்பு கதிரு 


கரும்பு மோவு 
கலப்புக் கதிர் 


வேறு 


கரும்பின் கணு . 
ஒருவகை நெல்லுடன் 
கலந்துவிட்ட 
வகை நெல்லின் 
கதிர்கள் . 
ஏர்க்கால் நாற்று . 
முதன்மைப்பயிருடன் 
வேறுவகைப் பயிர் 
வளர் தல் . 


கலப்பை நாற்று 


கலப்ப நாத்து 
கலப்பு பயிரு 


கலப்புப் பயிர் 


கிளைத்து நடுதல் . 


களச்சிபோடுதல் கிளைத்துப் 

போடுதல் 


காய்ச்சல் 


காசலு 
சுாச்சலு 


காய வைத்தல் , 
உலர வைத்தல் . 


காலாவதி பட்டம் காலாவதிப்பட்டம் ஆடிப்பட்டம் . 


காவாயில் 


கால்வாயில் 


போடுதல் 


போடுதல் 


விதைக் கரும்பைக் 
கால்வாயில் இட்டு 
மூடுதல் . 
விற்பனை செய்தல் . 
நடுவு முறைகளில் 
ஒன்றைக் கூறுவது . 


கிரயம் செய்தல் கிரயம் செய்தல் 


கிள்ளி நடு 


கிள்ளி நடு 


112 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


குடுமி 


குடுமி 


கீறபுடிச்சி நடு கீறிப் பிடித்து நடு நாற்றைக் குறைவாக 

நடச் சொல்லுதல் . 
கீறி நடவு கீறி நடுவு 

இணுக்கு நடுவு . 
கொரு கலப்பையின் 

கைப்பிடி . 
குண்டி குண்டி 

நிலத்தைச் சமதள 

மாக்க உதவும் கருவி . 
குண்டிவோட்டல் குண்டியோட்டல் புழுதியில் கலப்பையால் 

எருவிட்டபின் நிலம் 

சமதளமாக்க ஓட்டுதல் . 
குண்டுருள்து குண்டுருளுதல் தொண்டைப் 

பயிராதல் . 
குபேந்திர மூல குபேந்திர மூலை வடமேற்குத் திசை . 
கெடங்கில கிடங்கில் 

கரணையைப்பள்ள 
வெச்சியழுத்து வைத்தழுத்து தில் வைத்து மூடுதல் . 
கொக்கான் 

கொக்கான் நாற்று நட , அறுவடை 
போடுதல் 

போடுதல் 

செய்ய மனை போடுதல் 
கொடிக்கா மூல கொடிக்கால் 
மூலை 

வாயுமூலை . 
கொரு கலப்பு கொரு கலப்பை புழுதியில் வரிசையாக 

விதை விதைக்க உபயோக 

மான கருவி . 
கொல்ல மோட்டு கொல்லை 

நீர்ப்பாசன வசதியன்றி 
மேட்டுப்பயிர் மழைநீர்மட்டும் நம்பிப் 

பயிரிடப்படும் 

பயிர்கள் . 
குழல் 

ஜட்டகத்திலுள்ள 

குழல்கள் . 
கோட பட்டம் கோடைப்பட்டம் சித்திரைப் பட்டம் . 
சம்பாபட்டம் சம்பாப்பட்டம் 

ஆடிப்பட்டம் . 
சல்ப் நாத்து செல்ஃப் நாற்று 

கிளைப்பு நாற்று 
சனி மூலை சனிமூலை 

வடகிழக்குத் திசை 
சாகுபடி சாகுபடி 

பயிர்விளைத்தல் . 
சால்விதைப்பு சால்விதைப்பு கொருகலப்பையால் 

விதைத்தல் . 


பயிரு 


கொழ 


112 - 1 


குண்டி 


பக் . 112 


கொரு கலப்பை 


பக் . 112 


113 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


சித்தரபட்டம் சித்திரைப் கோடைப்பட்டம் , சொர்ணவாரிப் 

பட்டம் , ஓர் ஆண்டின் மூன்றாம் 


சுத்த 


சிறுக புடிச்சி சிறுகப் இணுக்கு நடுவு நடச் சொல்லுதல் . 
நடு 

பிடித்து நடு 
சுத்த போகம் 

நிலம் அடகு வைக்கப்பட்டு 
போக்கியம் சாகுபடி உரிமையைக் கடன் 

கொடுத்தவர் பெயருக்கு 

மாற்றி எழுதிக் கொடுத்தல் . 
சுவாதீன சுவாதீன சுத்த போக்கியம் . 

அடை 

மானம் 
சேத்து பயிரு சேற்றுப் சேற்று நிலத்தில் விளையும் பயிர் . 


அடமானம் 


சேர நடு ) 

) சேர நடு 
சேர போடு ) 


நாற்றுகளுக்கிடையே அதிக 
இடைவெளி இல்லாமல் 
நடுவு செய்தல் . 


சேறு அடிச்சி சேறு நாற்றிலுள்ள சேறை அலைத்து 

அடித்துக் நீக்கிக் கட்டு . 
கட்டு 


கட்டு 


சொக்கட்டான் சொக்கட் 
ஒட்டிப் 

டான் 

சவுக்குக் கன்று நடும் முறைகளுள் 
போடுதல் 

ஒட்டிப் 

ஒன்று . 
போடுதல் 
சொந்தபாடு 

நிலத்திற்குரியவரே பயிரிடுவதற் 

பாடு குரிய செலவை ஏற்றுச் செய்தல் . 
சொர்ணவாரி சொர்ண 

கோடைப்பட்டத்தில் விளையும் 
நெல்லு வாரிநெல் ஒருவகை நெல் . 


சொந்த 


சொர்ணவாரி சொர்ண 
பட்டம் 

வாரிப் 


கோடைப்பட்டம் , சித்திரைப் 
பட்டம் . 


உ -8 


114 . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு - பொருள் 


தண்ணி பங்கு தண்ணீர்ப் 

பங்கு தண்ணீர் வாரம் . 
தண்ணி பயிரு தண்ணீர்ப் நீர்ப்பாசனம் செய்து பயிரிடப் 

பயிர் 

படும் பயிர் . 
2 தாள் பயிரின் தண்டுப் பகுதி . 
தாளடி 

தாளடி நெல் தாளின் அடிப்பகுதி 
தாளடி பயிரு 

தாளடிப் 

தாளடி மக்குவதற்கு முன் உழு 
பயிர் பயிரிடப்பட்ட பயிர் , 
தீஞ்சி போதல் தீய்ந்து வெப்பத்தால் பயிர் உலர்ந்து 

போதல் . 
தீர்வ 

தீர்வை நிலவரி . 
தேர்னவெத தேறியவிதை 

முற்றிய விதை . 
தைபட்டம் தைப்பட்டம் 

நவரைப்பட்டம் . ஓர் 

ஆண்டின் இரண்டாம் பட்டம் , 
தொண்ட தொண்டைக் 
கதிரு 

பயிரினின்றும் கதிர் வெளிவரும் 
நிலை . 


போதல் 


கதிர் 


தொண்டபயிரு தொண்டைப் 

பயிர் தொண்டைக் கதிராக உள்ள 

பயிர் . 
தொளும்ப தொளிம்பை 

சேறொடு உள்ள நாற்று . 
நஞ்ச பயிரு நன்செய்ப் 

பயிர் நீர் அதிகம் தேவைப்படும் பயிர் . 
நடவு 

நடுவு நாற்று நடுதல் . 


நடவு கூலி 


நடு : 
நவரபட்டம் 


நடுவுக் கூலி நாற்று நடுதலுக்குக் கொடுக்கப் 

படும் கூலி . 
நடு 

நடுவு செய் . 
நவரைப் 
பட்டம் தைப்பட்டம் . 


115 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


நாத்து 

நாற்று 

தானியப் பயிர்களாக நடுவதற் 

குரிய இளம் பயிர்கள் 
நாத்தங்கால் நாற்றங்கால் நாற்று நடுவதற்குப் பயிரிடும் 
பயிரு 

பயிர் இளம்பயிர் . 
நாத்து கத்த நாற்றுக் 

கற்றை நாற்று முடிச்சு . 
நாத்து 

நாற்று 
கரையேத்தல் கரை நாற்று முடிச்சுகளைக் கரையில் 

யேற்றுதல் எடுத்து வைத்தல் 
நாத்து பறித்தல் நாற்று நாற்றெடுத்தல் . 

பறித்தல் 
நாத்து நடவு நாற்று நடுவு நாற்டு நடுதல் 
நாத்து வளாவு நாற்று நாற்று முடிச்சுகளைப் பரவலாக 

வளாவு இடச் சொல்லுதல் . 
நாத்தெடுத்தல் நாற்று நாற்றங்காலிலிருந்து நாற்றினைப் 
எடுத்தல் 

பெயர்த்தெடுத்தல் . 


நாரு 


நார் 


கயிறு . 


நாளான 
நாத்து 


நாளான 
நாற்று 


நடுங்காலம் கடந்த முற்றிய 
நாற்று . 


நுண்ணுயிர் நுண்ணுயிர் விதை முளை கட்டும் பொழுது 

கலத்தல் கலத்தல் பூச்சி மருந்து கலத்தல் . 
நீக்கல் போடுதல் நீக்கல் தொண்டைப் பயிரைக் காற் 

போடுதல் றோட்டம் ஏற்பட நீக்கி விடுதல் . 
நெலவரி நிலவரி நிலத்தைப் பயன்படுத்தலுக்காக 

அரசுக்குக் கொடுக்கப்படும் வரி . 
பச்ச கட்டுதல் பச்சை 

கட்டுதல் பயிர் முளைத்து வருதல் . 
பட்டை 
நடுவு 

பளிச்சு நடுவு . 
பட்டம் 

பட்டம் பருவம் . 
பத்தி நடவு 

பத்தி நடுவு பாத்தி நடுவு . 


பட்ட நடவு 


116 


பேச்சு வழக்கு , எழுத்து வழக்கு 


பொருள் 


பத்தி விதைப்பு பத்தி 

விதைப்பு பாத்தி கட்டி விதைத்தல் . 
பயிர் 

பயிர் . 


பயிரு 


பளிச்சி நடவு 


பயிருபுடித்தல் பயிர் 

பிடித்தல் பயிர் செழுமையாக வளர் தல் 
பளிச்சு அதிக இடைவெளி விட்டு 

நடுவு நடப்பட்ட நடுவு . 
பாரு மாத்துதல் பார் 

மாற்றுதல் மண்ணணைத்தல் . 
பால் ஒதுங்கல் பாலொதுங் 

கல் 

முளை ஒதுங்கல் . 
பால் கட்டுதல் பால் 

பால் பிடித்தல் . 

கட்டுதல் 
பால் புடித்தல் பால் கதிர்கள் மணிகளைப் பிடிக்கத் 

பிடித்தல் தொடங்கிய நிலை . 


புஞ்ச பயிரு 


புன்செய்ப் நீர் சிறிதளவே தேவைப்படும் 
பயிர் பயிர் . 


புள்ளு 

புள்ளு விதைக்கரும்பு , கரணை . 
புள்ளு 

புள்ளு 

கரணையைப் பரப்புதல் . 
வளாவுதல் வளாவுதல் 
புய்திகாலு புழுதிக்கால் புழுதியில் விதைத்துப் பயிரிடும் 
பயிரு 

பயிர் பயிர் . 
புழுதிகாலு புழுதிக்கால் புழுதிக்கால் பயிர் . 
பூவாசிபட்டம் பூவாசிப் பயிரிடப்படும் பட்ட வகையுள் 

ஒன்று . புன்செய் நிலத்தில் 
பயிரிடும் கோடைப்பட்டத்தைக் 

குறிப்பது . 
பெருவெர பெருவிதை நல்ல நாள் பார்த்து ஆடித்திங் 

களில் முதலில் விதைக்கப்படும் 
விதை, 


117 


பிளந்து 
போடு 

கிள்ளி நடு . 
பொறுக்கு 
விதை 


பேச்சு வழக்கு 

எழுத்து வழக்கு பொருள் 
பொளந்து 

போடு 
பொறுக்கு 
வெர 

தேர்ந்தெடுத்த விதை . 
போகம் 

போகம் நிலத்தில் பயிர் விளைத்தலின் 

காலத்தைக் குறிப்பது . 
போக்கியம் போக்கியம் ஈடுகாட்டி அடைமானம் . 
மடங்கலு 

மடங்கல் 

சித்திரைப்பட்டத்தில் 

பயிரிடுதலைக் கூறுதல் . 
மடிஞ்சிபோதல் மடிந்து பயிர் உயரமாக வளர்ந்து 

போதல் தானாகச் சாய்ந்துபோதல் . 
மண்ணணைத் மண் ஒவ்வொன்றாக விதைக்கப்பட்ட 
தல் அணைத் விதைகள் முளைத்தபின் 
தல் 

வேர் நிலத்தின் மேற்புறம் தெரியா 

மலிருக்க மண் அணைத்தல் . 
மறுதாம்பு மறுதாம்பு விதைக்கரும்பு நடவாமல் 

இரண்டாம் போகமாகக் கரும்பு 

விளைவிக்கப்படுதலைக் குறிப்பது . 
முதல் மறுதாம்பு ரண்டாம் முறையாக 

விளைவிக்கும் கரும்பு . 
ரண்டாம் மறுதாம்பு மூன்றாம் முறையாக 

விளைவிக்கும் கரும்பு . 
மாத்து நாத்து மாற்று நாற்று கலப்பு நாற்று . 
மாவுகூடிப் 

மாவுகூடிப் விதை ஒதுங்கல் . 
போதல் போதல் 
மானாவாரி மான வாரிப் 

மழைநீரை நம்பிப் பயிரிடப் 
பயிரு பயிர் 

படும் பயிர் . 
முக்கோட்டான் முக்கோட்டான் வரிசையில்லாமல் நடுதல் . 
நடவு நடுவு 

நாற்று முடிச்சு . 
மூனாங் 

மூன்றாங் 
கொம்பு கொம்பு 

மூன்றாங்கோப்பு 
மூனாங்கோப்பு | மூன்றாம் விதைப்புக்காக ஊற வைத்த 

கோப்பு. நெல்லின் மூன்றாம் நாள் . 


முடிச்சி 


முடிச்சு 


118 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கும் 


- பொருள் 


மென 


மனை 


நாற்று நடுபவர் நடுதலுக்கும் 
அறுவடை செய்பவர் 


அறுவடைக்கும் தங்களுக்குள் 
தத்தம் செயலுக்கு நிலத்தைப் 
பங்கிட்டுக் கொள்ளும் நான்கு 
அல்லது ஐந்து தப்படி அளவு . 
முதல் கார்ப்பட்டம் . 
விதையின் முளை . 
விதை ஒதுங்கல் . 


மொதகாரு 


முதல் கார் 





மொள 

முளை 
மொள ஒதுங்கல் முளை 


ஒதுங்கல் 


மொளகட்டல் 

முளை நெல்விதைப்பதற்கு முன் 
கட்டல் நெல் மூட்டையை மூன்று 

நாட்கள் நீரிலும் நிலத்திலும் 

மாற்றி மாற்றி வைத்தல் . 
மொளச் முளைத்துள்ளது நிலத்தில் விதைத்த 
சிடுச்சி 

விதை முளைத்த நிலை . 
மொள 

முளைத்து மூட்டையிலுள்ள விதை 
விட்டுச்சி 

முளைத்த நிலை. 


விட்டது 


மோட்ட 


மோழைபோது 


போது 


ரெண்டாங் இரண்டாம் 
கோப்பு 

கோப்பு 


மோழை போதல் . 
விதைப்புக்காக ஊறவைக்கப் 
பட்ட நெல்லின் இரண்டாம் 


நாள் . 


வவ்வடி 
படுதல் 


தொளிம்பை உடைய நாற்று . 


வவ்வடி 

படுதல் 
வாய்தா 
வாயுமூல 
வாரம் 


வாய்தா 


வாயுமூலை 
வாரம் 


நிலவரி . 
வடமேற்குத் திசை 
பங்கு . நிலத்திற்குரியவரும் 
பயிரிடுபவரும் பெறும் 
விளைச்சலின் பங்கு . 
உரத்திற்காகச் செலவிட்டவர் 
பெறும் பங்கு . 


சத்துவ வாரம் 


119 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் : 


தண்ணீர் வாரம் பயிர் விளைத்தலுக்குத் 

தண்ணீர் மட்டும் அளித்து 
விளைச்சலில் பெறும் 

மூன்றில் ஒரு பங்கு . 
நிலத்து வாரம் நிலவுரிமையாளர் 

விளைச்சலில் பெறும் பங்கு . 
பயிர் வாரம் 

நிலத்தைப் பயிரிடுபவர் 

விளைச்சலில் பெறும் பங்கு . 
வாரம் வாரம் பிரித்தல் விளைவுப் பொருளைப் 
பிரிச்சல் 

பங்கிடுதல் . 
வார 

வாரமுச்சலிக்கை நிலத்திற்குரியவர் 
முச்சலிகை 

பயிரிடுபவரிடம் எழுதி 
வாங்கிக்கொள்ளும் 

உடன்படிக்கை . 
விட்டங் விட்டங்கட்டல் கரும்பு , வெற்றிலை , 
கட்டல் 

உயரமாக வளரும் 
பொழுது சாயாமலிருக்க 
அதன் அடிப்பக்கம் 
சிலவற்றைச் சேர்த்துக் 

கட்டுதல் . 
வெடிச்சி 

வெடித்து வருதல் நிலத்திலிடப்பட்ட விதைகள் 
வருதல் 

முளைத்துவரும் பொழுது 
நிலத்திலுண்டாகும் வெடிப்பு . 


} 


வெரை 


வெத , வெர , 
விதை 

விதை 
வெத ஓதுங்கள் விதை ஒதுங்கள் உலர்ந்த விதையை ஒடித்துச் 

சோதித்துப் பார்த்தல் . 
வெத கரும்பு விதைக் கரும்பு ஐந்து அல்லது ஆறு மாதம் 

வளர்ந்த கரும்பின் பகுதி . 
கரணை . 


வெதநாத்தங் 


விதை 


விதைக்கரும்பு விளைக்கும் 
நாற்றங்கால் நாற்றங்கால் . 


கால் 


120 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


வெதநெல்லு விதை நெல் 


விதைப்பதற்குரிய அளவில் 
உலர்த்திப் பக்குவப்படுத்தப் 
பட்ட நெல் . 
விதைப்பதற்குரிய அளவில் 
முற்றிய வேர்க்கடலை , துவரை 
முதலிய புன்செய்ப் பயிர்களின் 


வெத பயிறு 


விதைப்பயிறு 


வித்து . 


வெதப்பாடு 

விதை விதைத்து நீர்ப்பாசனம் 
வெரப்பாடு விதைப்பாடு செய்து நெற்பயிர் விளை 

விக்கும் முறை . 
வெரகாலு விதைக்கால் 

சேற்று நிலத்தில் விதைத்த 
படியே பயிர் செய்தலைக் 

குறிப்பது , 
வெரவெரைத் விதை விதைகளைக் கையாலிடுதல் . 
-தல் 

விதைத்தல் 
வேரறாம எடு வேரறாமல் எடு நாற்றின் வேர் அறுபடாமல் 

எடுக்கச் சொல்லல் . 
வேர் களைதல் வேர்களைதல் கரும்பு வெட்டியெடுக்கப்பட்ட 

நிலத்தில் அதன் வேரினை 

நீக்குதல் 
வெவசாயம் விவசாயம் பயிர்த்தொழில். 
ஜட்டுவம் ஜட்டகம் கொரு கலப்பையில் மொத்த 

மாக விதைகள் இடுவதற்குரிய 
மூன்று அல்லது நான்கு துளைகள் 
உடைய உடுக்கை வடிவமுள்ள 


பகுதி . 


ஜப்பான் நடவு ஜப்பான் நடுவு ஜப்பானியமுறையில் நடுவு செய் 

தல் . பயிர்களை மிதிக்காமல் 
உரமிடுவதற்கு வசதியாகவும், 
பயிர்களுக்கிடையே காற்றோட் 
டம் ஏற்படவும் ஐந்தாறடிக்குச் 
சிறிது இடைவெளி விட்டு , கயிறு 
கட்டி வரிசையாக நாற்று நடுதல் . 
இதனால் மகசூல் அதிகரிக்கும் . 


121 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கிஸ்தி கிஸ்தி ( உ ) 

நிலவரி . 
குத்தவை குத்தகை நிலத்தை அனுபவிக்கும் 

முறைகளுள் ஒன்று . 
கொருசெரா கொருசெரா கொருகலப்பையிலுள்ள 

படை . இஃது இரும்பினாலோ 

மரத்தினாலோ ஆனது . 
பொடபயிரு பொடப்பயிர் தொண்டைக்கதிர் . 

( தெ . + த ) 
மவுத்தா மகுத்தா ( தெ . ) குத்தகை. 


5. களையெடுத்தலும் கருவிகளும் 


களையெடுக்காத பயிர் கால்பயிர் என்பது முதுமொழி 
பைங்கூழில் களையெடுத்தலின் அவசியத்தை வள்ளுவரும் 
விளக்கியுள்ளார் . நற்றிணையில் , 


‘ நீருறு செறுவில் நாறுமுடி யமுத்தநின் 
நடுந ரோடு நீ சேறி யாயின் 
சாயும் நெய்தலும் ஓம்புமதி 1 


என்று சொல்லப்பட்டுள்ளது . இதில் நடு நர்கள் வயலில் சென்று 
நாற்று நடும் பொழுது களையப்படும் சாய் , நெய்தல் ஆகிய 
களைகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


களை 


சேற்று நிலத்தில் 

நீக்கலைக் களையெடுத்தல் 
அல்லது களை பறித்தல் என்றோ புல்லெடுத்தல் என்றோ 
கூறுவர் . சேற்று நிலத்தில் களைகள் கையால் அகற்றப்படும் . 
புழுதி நிலத்தில் களை நீக்கலைக் களைவெட்டல் அல்லது 
‘ களை கொத்தல் என்பர் . இதற்குப் பயன்படுத்தும் கருவி 
யைக் களைக்கொத்து என்பர் . இக்கருவியைக் கொண்டு 
கரும்புள்ள நிலத்திலும் பாத்திகளிலும் உள்ள மேட்டில் களை 


1. நாராயணசாமி ஐயர் . அ . (உரை . ), நற்றிணை ( மு . கா.நூ. ] 

பா . 60 : 7-9 , ப . 70 . 


122 


நீக்கும் செயலைக் : கட்டை கொத்தல் என்பர் . கரும்பில் 

வெட்ட பிக்காசு pick axe என்னும் கருவியைப் 
பயன்படுத்துகின்றனர் . 


களை 


மான வாரி நெற்பயிரில் களையெடுக்கப் ‘ பாசு கலப்பை 
அல்லது பாவட்டம் என்னும் கருவியினையும் வேர்க்கடலை 

புல்லெடுக்க , குச்சுப்பலுகு என்னும் கருவியினையும் 
கேழ்வரகில் களையெடுக்க , காறுமரம் அல்லது பலுகு 
மரத்தையும் , பயன்படுத்துகின்றனர் . காறுமரத்தைக் கர்ண 
மரம் என்றும் காலமரம் என்றும் கூறுவர் . 


புன்செய்ப் பயிர்களில் எளிதாகக் களையெடுக்கப் பலுகு 
என்னும் கருவியைக் கொண்டு செய்யும் செயலுக்குப் பலுகு 
ஓட்டல் என்பர் . இத்தொடர் தமிழ்ப் பேரகராதியில் தாளி 
யடித்தல் 

என்று சொல்லப்பட்டுள்ளது . புறநானூற்றின் 
நூற்று இருபதாம் பாடலின் குறிப்பிலும் இத்தொடர் குறிப் 
பிடப்பட்டுள்ளது . கரம்பு நிலத்தில் கோரை பற்றி வளர் தலை 
மோரை பற்றுதல் என்பதுமுண்டு . பலுகு மரத்தில் காறு , 
மரத்தால் செய்யப்பட்டிருப்பது நெற்பயிரிலும் இரும்பால் 

செய்யப்பட்டிருப்பது கேழ்வரகுப் பயிரிலும் பயன் 
படுத்தப்படும் . 


காறு 


இனி , களையெடுத்தலும் அதற்குரிய கருவிகளும் பற்றிய 
சொற்களின் பொருள் விளக்கம் காணலாம் . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


. 


} 


இரும்புபலுகு இரும்புப் பலுகு காறு மரம் . 
கட்ட கட்டை கொத்தல் களை கொத்தல் . 

கொத்தல் 
கர்ணமரம் 

காறுமரம் பார்க்க . காறுமரம் . 
கர்ல மரம் 
கர்ண மரம் காறு மரம் 

காறு மரத்தைச் 
ஓட்டுதல் ஓட்டுதல் செலுத்துதல் . 
1 தமிழ்ப் பேரகராதி தொ . 6. ப . 1857 . 
2 சாமிநாதையர் . உ . வே . ( பதி ) , புறநானூறு , ( மு.கா. நூ . ) 
ப . 236 . 


123 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 


களகட்டு 
களக் கட்டி 
களக்கட்டு 
களுகட்டு 


களைகளை அகற்ற உபயோகப் 
களைக் கொத்தி படும் மண்வெட்டியைப் 

போன்ற சிறிய அமைப் 
புடைய கருவி . 


களகொத்தல் 


களைகொத்தல் புழுதிப் பயிரில் களை 

நீக்குதல் . 


கள தள்ளல் 
களபறித்தல் 


களை தள்ளல் களையெடுத்தல் . 
களையெடுத்தல் சேற்றுப் பயிரில் 
விளைந்துள்ள 

களைகளைப் 
பிடுங்கி எடுத்து நீக்குதல் . 


1 


| 


களவெட்டல் களை வெட்டல் களைகொத்தல் , புழுதியில் 

விளைந்துள்ள களைகளை 
வெட்டிக் கொத்தி 

நீக்குதல் 
கார்மரம் காறுமரம் கேழ்வரகுப் பயிரில் களை 

யெடுக்க உதவும் மூன்றடி 

உயரமுள்ள கருவி . 
குச்சி பலுவு குச்சுப் பலுகு வேர்க்கடலையில் புல்லைக் 

களையப் பயன்படுத்தும் 

கருவி . 
கொந்திலி கொந்தரிவாள் கரும்புவேர் களைய , வரப்பின் 

ஓரம் சரிசெய்ய உதவும் 
பெரிய களைக் கொத்தி . 


கோர 


கோரை 


ஒருவகைப் புல் . 


துளர் 


களைவெட்டும் கருவி . 


தொளர் 
நெல்மணி நெல்மணி 


நெல்லின் சகக்களத்திப் 
பயிர்விதை . நெல்பயிரைவிடச் 
சற்று உயரமாக வளரும் . 


124 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 

பலுகுவோட்டல் பலுகு மரத்தைச் செலுத்துதல் . 
வோட்டல் 
பல்லுமரம் பலுகுமரம் 

களை நீக்கப் பயன்படுத்தும் 
கருவி ; காறு மரத்தைவிடப் 
பெரியது ; எட்டடி 

உயரமுடையது . 
பாசுகலப்ப பாசுகலப்பை பாவட்டம் . 
பாவட்டம் பாவட்டம் மான வாரி நெற்பயிரில் 

களையெடுக்கப் பயன்படுத்தும் 

கருவி . 
பில் 

புல்லெடுத்தல் சேற்றுப்பயிரில் விளைந்துள்ள 
லெடுத்தல் 

புல்லைப் பிடுங்கி அகற்றுதல் . 
பில்லருவா புல்லரிவாள் புல் அரிவதற்குப் பயன் 

படுத்தும் அரிவாள் . 
பில்லரிசி புல்லரிசி 

ஒருவகைப் புல்லின் விதை . 
மரப்பலுவு மரப்பலுகு 

குச்சுப் பலுகு . 
வருங்குறு வருங்குறுமாம் நெற்பயிரில் காணப்படும் 
மாம்பில் புல் 

களைப் பயிர் . 
பிக்காஸ் பிக்காசு ( ஆ . ) 

கரும்பில் களை வெட்ட 
உதவும் கருவி . 


6. உரமும் உரமிடுதலும் 


எரு , உரம் ஆகிய இரு சொற்களும் இன்று ஒரே 
பொருளில் வழங்கப்பட்டாலும் இரண்டிற்கும் சிறிது வேறு 
பாடு உண்டு . இவற்றுள் தொன்மையான சொல் எரு என்பதை 
எருவிற்கு இணையாக இன்று வழங்கப்படும் சொல்லாகிய 
உரம் என்னும் சொல் இப்பொருளில் சங்க இலக்கியங்களில் 
வழங்கப்படவில்லை என்பதாலும் எரு 1 

சொல் 


என்ற 


1 சுந்தரமூர்த்தி . கு . , ( பதி) , தொல்காப்பியம் , எழுத்ததிகாரம் 
உயிர் மயங்கியல் , இரண்டாம் பதிப்பு ( அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகம் , ஆண்டு 1979 ) நூ . 261 , ப . 279 . 


125 


லாம் . 


தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டுள்ளமையாலும் அறிய 

எரு , ஒன்றை வளர்க்குந் தன்மையது என்பதனை 
ஊரவர் கௌவை எருவாக ) என்னும் குறளால் தெளிவுறு 
கிறது . 


எரு என்பது இயற்கையில் கிடைக்கும் நாட்டெருவாகச் 
சொல்லப்படுகிறது . உரம் என்பது நிலத்திற்கு வலிமை ஊட்டு 
வதற்குச் 

செயற்கையில் தயாரிக்கப்படுவதாகும் . இதனை 
இரசாயன உரம் என்பர் . இயற்கை உரத்தை நுண்ணூட்டச் 
சத்து என்றும் இராசயன உரத்தைப் பேரூட்டச்சத்து என்றும் 
வழங்குவர் . 


நிலத்திற்கு உரம் ஊட்ட ஆட்டு 

ஆட்டு மந்தையினை ஓரிரவு 
குறிப்பிட்ட நிலத்தில் மடக்கி வைப்பர் . இதனைக் சிடை 
மடக்குதல் என்பர் . இவ்வாறு ஆடு , மாடு ஆகியவற்றினின்றும் 
பெறப்படும் சாணம் தொழு உரம் ஆகும் . இத்தகைய உரம் 
பண்டைக் 

காலத்திலேயே பயன் படுத்தப்பட்டுள்ளது 
என்பதனை , 


கொடுமுகத் துருவையொடு வெள்ளை சேக்கு 

மிடுமுள் வேலி யெருப்படு வரைப்பின் 2 
என்னும் பெரும்பாணாற்றுப்படை அடிகளால் அறியலாம் . 


4 


மன்றத் 


தெருவினுண் டாது குடைவன வாடி 3 


என்னும் குறுந்தொகைப் பாடலடிகளால் எருவின் நுண்மைத் 
தன்மை புலனாகிறது . 

தழைகளை நீர் நிறைந்த நிலத்தில் ஊற வைத்து மிதித் 
தலைத் தழை மிதித்தல் என்பர் . இதற்குப் பயன்படுத்தும் 
கருவியை ரோலர் என்பர் . 


1 பரிமேழகர் (உரை ) திருக்குறள் , ( மு.கா.நூ ) குறள் , 1147 , 

ப . 474 | 
2 சாமிநாதையர் . உ.வே. , ( பதி ) , பத்துப்பாட்டு , 

( மு.கா.நூ . ) பெரும்பாணாற்றுப்படை . 153-154 . ப . 189 
3 சாமிநாதையர் . உ.வே. , ( பதி ) . குறுந்தொகை , மூன்றாம் 

பதிப்பு ( சென்னை , கபீர் அச்சுக்கூடம் , 1955 ) பா .46 :3-4 . 
ப .114 . 


126 ) 


இயற்கையில் கிடைக்கும் சாணம் , சாம்பல் , குப்பை , 
மக்கிய தழை ஆகியவற்றை நாட்டெரு என்பர் . இதனை 
வண்டியில் கொணர்ந்து நிலத்தில் கொட்டுதலை எரு வடித்தல் 
என்பர் . 

செயல் நிலத்தில் நீர்கட்டி உழுவதற்கு முன் 
செய்யும் செயலாகும் . 


சேற்று நிலத்தில் நாற்று நடுதலுக்கு முன்னும் புழுதியில் 
விதைத்தலுக்கு முன்னும் இடப்படும் எரு , அடியெரு அல்லது 
அடியுரம் 

எனப்படுகிறது . அடியுரமாக இடப்படுவன 
காம்ப்ளக்ஸ் , டி . ஏ . பி . என்பன . 


நாற்று நட்டு 

புதினைந்து நாட்களிலும் முப்பது நாட் 
களிலும் இடப்படுவது மேல் உரமாகும் . வேப்பம் பிண்ணாக்கு , 
சிங்க் சல்பேட் முதலியன மேலுரமாக 

இடப்படுகின்றன . 
மிக்சர் அடியுரமாகவும் மேலுரமா.கவும் இடப்படுகிறது . 
சல்பேட்டா , கதிர்வரும் தருணத்தில் மேலுரமாக இடப்படு 


கிறது . 


நாட்டெரு நிலத்திற்கு எவ்வளவு இட்டாலும் கேடில்லை . 
செயற்கை 

உரங்கள் அதிகமாக நிலத்திற்கிடுதலால் நிலம் 
புகைந்து போதலும் உண்டு. இதுகாறும் உரமிடுதல் பற்றி 
அறிந்த நாம் இனி உரமிடுதல் பற்றிய சொற்களின் பொருள் 
விளக்கம் காணலாம் . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


அடிஎரு 


அடியெரு 


அடிஓரம் அடியுரம் 
அடிமருந்து அடிமருந்து 
உருள 

உருளை 
தட்டங் ஊட்டங் 

குறைவு 


நிலத்தில் பயிர் செய்ய நாற்று 
நடுதலுக்கு விதைத்தலுக்கு 
முன்னதாக இடப்படும் எரு . 
அடியெரு . 
அடியுரம் . 
ரோலர் . 
உரம் அல்லது சத்து குறைவு . 


கொறவு 


எரு 


எரு 


இயற்கையில் கிடைக்கும் 
நாட்டெரு . 


127 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஒரம் 


ஒரம் 


எரு களறுதல் எரு கிளைத்தல் குவியலாகக் கொட்டப்பட்ட , 

எருவைப் பரப்புதல் 
எருகுழி எருக்குழி நாட்டெரு சேகரித்து 

வைக்குமிடம் . 
எருவடித்தல் எருவடித்தல் நாட்டெருவை நிலத்திற்கு 

வண்டிகளில் கொண்டு வந்து 

சேர்த்தல் . 
உரம் 

செயற்கை எரு . 
உரம் போடுதல் உரத்தை நிலத்தில் தூவுதல் . 
போடுதல் 
ஒரம்வைத்தல் உரம்வைத்தல் ஒவ்வொரு பயிரின் வேரிலும் 

உரம் வைத்து மண் அணைத்தல் . 
கடமடக்குதல் கிடை ஆட்டுமந்தையை நிலத்தில் 

மடக்குதல் ஓரிரவு இருக்கச் செய்தல் . 
குப்ப குப்பை 

வீட்டினின்றும் அப்புறப்படுத்தப் 

பட்ட வேண்டாத பொருட்கள் 
குப்ப எரு 

குப்பையெரு நாட்டெரு 
கும்பிஎரு கும்பியெரு எரிக்கப்பட்ட உமியின் சாம்பல் 
சாணி 

மாட்டுச் சாணம் . 
சாம்பல் எரு சாம்பலெரு வறட்டி , விறகு , உமி முதலியவை 

முற்றிலும் எரிந்தபின் கிடைப் 

பது 
தயமெரி தழைமிதி தழையை மிதிக்கச் சொல்லுதல் . 
தழமொழி ) 
தயவெட்டல் ) தழைவெட்டல் எருவிற்காகத் தழையை மரங் 
தழவெட்டல் ) 

களினின்றும் கழித்தல் . 
தழஎரு தழையெரு பசுந்தாள் எரு 
தீனி தீனி 

நிலத்திற்கு இடும் எரு / உரம் . 
தொழுஓரம் தொழுஎரு ஆடு , மாடு ஆகியவற்றின் சாணம் 
நாட்டெரு நாட்டெரு இயற்கையில் கிடைக்கும்சாணம் , 

சாம்பல் , குப்பை , தழை முதலி 
யவை . 


சாணி 


128 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


நுண்ணூட்ட நுண்ணூட்டச் இயற்கை உரம் . 
சத்து 

சத்து 
பேருட்டசத்து பேருட்டச்சத்து இரசாயன உரம் . 


பொகிந்து 
போச்சி 

உரம் அதிகமாதலால் / வெப்பத் 
பொவிந்து புகைந்து தால் பயிர் பழுத்து உந்து 
போச்சி 

போதல் . போதல் . 
பொழிஞ்சி 
போச்சி | 
மந்தை சாணம் கூட்டமாக உள்ள ஆடு , மாடு 

களினின்றும் பெறப்பட்ட 

சாணம் . 
மந்தை 

ஆடு மாடுகளை ஓரிடத்தில் 
மடக்குதல் 

மடக்குதல் தங்கச் செய்தல் . 
மருந்து 

மருந்து 

செயற்கை உரங்களைத் தூவுதல் 


மந்தசாணி 


மந்த 


தூவுதல் 


தூவுதல் 


மருந்து 


மருந்து 
வைத்தல் 


கரும்பில் செடியின் வேர்ட்பகுதி 
யில் மருந்து வைத்தல் . 


வைத்தல் 


மேல் ஓரம் 


மேலுரம் 


நாற்று நட்டுப் பதினைந்து , 
முப்பது நாட்களிலோ விதைத்த 
ஒரு மாதம் கழித்தோ தூவும் 
உரம் . 


வேப்பம் வேப்பப் 

வேப்பங் கொட்டையினின்றும் 
புண்ணாக்கு பிண்ணாக்கு எண்ணெய் எடுத்த பின்னுள்ள 

சக்கை . மேலுரங்களுள் ஒன்று . 


காம்ப்ளஸ் காம்ப்ளக்ஸ் 

( ஆ . ) 


நிலத்திற்கிடப்படும் செயற்கை 
அடியுரங்களுள் ஒன்று . இதில் 
நைட்டிரஜன் , பாஸ்பரஸ் , 
பொட்டாசியம் ஆகிய 
தனிமங்கள் ஒரே விகிதத்தில் 
கலந்துள்ளன . 


128.1 


ரோலர் 


பக் , 


129 


உழவு , நெசவு கலைச் சொற்கள் 
செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . மாவட்டம் 


INITIIL 


பலுகு மரம் 


பக் . 122 


டாக்டர் சிவ . சண்முகசுந்தரம் 
D திலகவதி பதிப்பகம் - காஞ்சிபுரம் . 


129 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


டி . ஏ . பி . 


டி . ஏ . பி . 


சல்பேட்டா சல்பேட் ( ஆ . ) கதிர்வரும் தருணத்தில் இடப் 

படும் மருந்து . ( அம்மோனியம் 
சல்பேட் , அம்மோனியம் 

குளோரைடு ) . 
சிங்க் 

சிங்க்சல்பேட் மேலுர வகையுள் ஒன்று . 
சல்பேட்டு ( ஆ . ) 

நிலத்திற்கிடப்படும் அடியுரங் 
களுள் ஒன்று . ( டை அம்மோனியம் 

பாஸ்பேட் , ) 
மிக்சர் மிக்சர் 

கலப்பு உரம் , நிலத்திற்கு 
அடியுரமாகவும் மேலுரமாகவும் 

இடப்படுவ து . 
யூரியா யூரியா ( ஆ . ) மேலுரங்களுள் ஒன்று . 
ரோலர் 
லோரல் 

தழைமிதி கருவி . 
லோலர் | 


| ரோலர் ( ஆ . ) 


பாமாபாஸ் பாரம்பாஸ் 

செயற்கை உரங்கள் 
யானைமார்க் பாக்டம்பாஸ் | தயாரிக்கும் கம்பெனியின் 

| பெயரால் வழங்கப்படும் 
விஜயா விஜய் 

பெயர்கள் . 
ஸ்பிக் ஸ்பிக் 

1 


ஷட்டரு 


ஷட்சக்கரம் 


ரோலர் 


7. அறுவடையும் உருப்படி செய்தலும் 


பயிர் நன்றாக விளைந்திருந்தால் நல்ல விளைச்சல் என்பர் . 
முற்றிய நெல்லாக இல்லாமல் உள்ள நெல்லைக் கருக்காய் 
என்றும் நெல்மணிகளே இல்லாததைப் பதர் என்றும் கூறுவர் . 
நிலம் முழுவதும் நன்றாக விளைச்சல் இல்லாமல் 

போனால் 
சாவியா போச்சு ( சாதலாகப் போயிற்று ) என்பர் . 

9 


130 


அறுவடை செய்ய உதவும் கருவியை அரிவாள் என்பர் 
அரிவாள் , இலக்கியத்தில் கொய்வாள் 

எனப்படுகிறது 
அரிவாளைக் கூர்மை செய்ய வேண்டும் என்பதைக் கருக்கு 
அறுக்கணும் , கருக்கு பிடிக்கணும் , கருக்கு வைக்கணும் என்னும் 
சொற்களால் கூறுவர் . இதனைத் தொகையல் ( துகையல் ) 
போடணும் என்று கூறுவது மதுராந்தகம் வட்ட வழக்கமாகும் 


அறுவடை செய்யப்பட்ட நெல்தாள்களின் சிறு தொகுப் 
பினை அரி என்பர் . அறுவடை செய்யும் 

அறுவடையாட் 
களை அரிநர் என்று சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன . 
ஓரிடத்தில் அறுத்து வைக்கப்பட்ட தாள்களின் 

குவியலை 
அரிகெடை என்பர் . பல அரிகெடைகள் 

சேர்த்துக் 

கட்டப் 
படும் கட்டைச் ‘ சுமைக்கட்டு என்பர் . இஃது அரிக்கட்டு 
என்றும் , இலக்கியத்தில் ‘ சூடு 3 என்றும் சொல்லப்படுகிறது 
கட்டில் முதலில் மடித்து வைக்கப்படும் முதல் அரியைத் ‘ தலை 
மடிப்பு என்றும் கோட்டரி என்றும் கூறுவர் . கட்டைச் 
சுமப்பவரின் தலைகட்டினுள் ஊடுருவாமல் தடுக்கத் தலைமடிப் 
புச் செய்யப்படுகிறது . சுமைக்கட்டைக் கட்ட உதவும் கயிறு 
வைக்கோலால் ஆனது . அதனை 

வைக்கோல் புரி என்பர் . 
அரிகெடைகளைச் சேர்த்துக் கட்டப் பயன்படுத்தும் முறுக்கப் 
பட்ட இவ்வைக்கோல் புரியினை ஆக்கை 4 என்பது தஞ்சை 
மாவட்ட வழக்கமாகிறது . கட்டடிக்கப் பயன்படுத்தும் 
வைக்கோல் தாளால் ஆன 

‘ கோட்டுக் கயிறு என 
வழங்கப்படுகிறது . 


கயிறு 


1 சாமிநாதையர் . உ . வே . , ( பதி ) , பதிற்றுப்பத்து , ஐந்தாம் 
பதிப்பு ( சென்னை , லிபரேட்டர் அச்சுக்கூடம் , 1949 ) பா . 
19 : 22 , ப . 28 . 
2 வெண்ணெ லரிநர் தண்ணுமை வெரிஇ - சாமிநாதையர் . 
உ . வே . ( பதி ) பத்துப்பாட்டு , ( மு . கா.நூ. ) , மலை 
படுகடாம் , 471 , ப . 595 . 
3 அகவய 

லிளநெல் லரிகாற் சூடு சாமிநாதையர் . 
உ வே . , (பதி ) , பரிபாடல் , ( மு கா . நூ . ) , பா . 7 : 27 , ப . 70 . 
கம்பர் , ஏரெழுபது , ( மு . கா . நூ . ) , பா . 54 , ப . 14 . 
4 சீதாராமன் . பா . , உழவியல் கலைச் சொற்கள் ஒரு 
கள ஆய்வு , ( எம் . ஃபில் . , பட்டத்திற்காகச் சென்னைப் 
பல்கலைக்கழகத்திற்கு 1983 இல் அளிக்கப் பெற்ற 
ஆய்வேடு . ] 


- 


131 


நெல் நீக்கப்பட்ட நெல்கதிர் த்தாள்களை வைக்கோல் 
என்பர் . சங்க இலக்கியங்கள் வைக்கோலை ‘ வை 1 என்றே 
கூறுகின்றன . நெல் அடிக்கப்படும் இடங்களில் சிதறும் 
வைக்கோல் எடுத்தலை ‘ வைக்கோல் வாங்கு 

என்பர் . 
அடுக்கான வைக்கோல் குவியலை வைக்கோல் போர் என்பர் . 
அடிக்கப்பட்ட நெல்தாள்களை நிலத்தில் பரப் அதன்மேல் பல 
மாடுகளைப்பிணைத்து ஓட்டுதலைப் பிணையடித்தல் என்பர் . 
இதில் மாடுகளைப் பிணைத்துப் படைபோல் ஓட்டுதலினால் 
‘படைவுடுதல் என்றும் கூறுவர் . அறுவடை செய்யப்பட்ட 
நெற்கதிர்களை இவ்வாறெல்லாம் 

இவ்வாறெல்லாம் செய்தலுடன் நெல்லைத் 
தூற்றிப் புடைத்து எடுத்துத் தூய்மையாக்கி உருப்படுத்துதலை 
ஒப்படியாக்கல் என்பர் . விளைச்சலின் மொத்த அளவினை 
ஒடவாரம் ( உடைமைவாரம் ] என்பர் . இங்கு , 


உடைமை > ஒடைமை 
எனலாம் . 


ஒடமை > ஒட என மருவிற்று 


இதில் 


தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வேளாண்மைத் 
தொழிலில் கிடைத்த பலனைக் கேட்டலில் , இந்த ஆண்டு 
வேளாண்மை எப்படி என்று கேட்பதானது , இந்த ஆண்டு 
வெள்ளாமை எப்படி என ஆயிற்று . 

வெள்ளாமை 
என்னும் சொல் வேளாண்மையில் 

மகசூலை 
- விளைச்சலைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் என்பர் . 
இதனால் வேளாண்மையும் வெள்ளாமையும் இரு வேறு 
சொற்களாகக் கருதப்படினும் 

பேச்சு 

வழக்கில் வேளாண் 
மையை வெள்ளாமை எனத் திரிந்தது எனலாம் . 


கிடைத்த 


இனி , பயிரிடப்பட்ட பயிர் விளைந்து அறுவடை செய்யப் 
படுதலும் , விளைபொருள் உருப்படுத்தப் படுதலும் பற்றிய 
சொற்களின் பொருள் விளக்கம் காணலாம் . 


1 ‘ வையுந் துரும்பும் நீக்கி சாமிநாதையர் . உ . வே . 
[ பதி ] , பத்துப்பாட்டு , ( மு . கா . நூ . ] பெரும்பாணாற்றுப் 
படை 239 , ப . 195 . 
2 சீதாராமன் . பா . உழவியல் கலைச் சொற்கள் 

ஒரு கள 
ஆய்வு , ( மு . கா . நூ . ] 


132 


பேச்சு வழக்ரு எழுத்து வழக்கு 


பொருள் 


அடிகல் 


அடிகல்லு 

நெற்களத்தில் நெல்தாளை 
அடித்து நெல்லைப் பிரிக்கப் 

பயன்படுத்தும் கல் . 
அடிச்சி ஓட்டு அடித்து ஓட்டு மாட்டை அடித்து ஓட்டு . 


அடிச்சிபோடு அடித்துப் 

போடு 


நெல்தாளை நன்கு அடித்துப் 
போடச் சொல்லல் . 


அம்பாரம் அம்பாரம் அடித்துத் தூய்மை செய்யப் 

பட்ட நெற்குவியல் , 
அம்பாரமா அம்பாரமாய்ச் 

சேர் நெல்லை குவியலாகச் 

சேர்க்கச் சொல்லல் . 


சேரு 


அரி 


அரிகட்டு 
அரிகெட் 


அரிக்கட்டு 
அரிக்கெடை 


அறுவடை செய்யப்பட்ட நெல் 
தாள்களின் சிறு தொகுப்பு - 
சுமைக்கட்டு . 
ஓரிடத்தில் அரிவாளால் 
அறுத்து வைக்கப்பட்ட 
நெல் தாள்களின் குவியல் . 
அரிகளை வரிசையாகப் 
போடச் சொல்லல் . 


அரிசோ 


அரிசேரப் 


போடு 


அரியெடுத்தல் அரியெடுத்தல் சுமை கட்ட அரிக் 

கெடைகளை எடுத்தல் , 
அரியெடுத்து அரியெடுத்துக் சுமைக் கட்டிலிருந்து 
கொடுத்தல் கொடுத்தல் கட்டடிக்க அரிகளைப் 

பிரித்தெடுத்துக் கொடுத்தல் . 
அரிபின்னல் அரிபின்னல் கட்டுப்போரில் நெற்கட்டு 

களவாடப் படாமலிருக்க 
நெல்தாள் அரிகளைப் பின்னுதல் 


அரிமெரி 
நெல் 


அரிமுந்திநெல் கட்டடித்தவுடன் பெறப்படும் 

நெல் . 


அருமுந்தி 
நெல் 


13.3 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கயிறு 


கயிறு 


அரியடிக்கிற அரியடிக்குங் 
கவுறு 

கட்டடிக்குங் கயிறு . 
அருமுந்தி அரிமுந்தி 
அடிக்கிற 

அடிக்குங் 
கவுறு 
அருவா அரிவாள் அறுவடை செய்ய உதவும் கருவி .. 
அறப்பரிவா அறுப்பரிவாள் கதிர் அறுக்கும் அரிவாள் .. 
அறப் அறுப்பறுத்தல் அறுவடை செய்தல் 

பறுத்தல் 
அறப்பு கூலி அறுப்புக் கூலி அறுவடை செய்தலுக்குக் 

கொடுக்கப்படும் கூலி . 


எள்ளுக்கா எள்ளுக்காய் எள்ளுக்காய்கள் எளிதில் 
மூட்டம் மூட்டம் பழுப்பாகி உலரச் செய்வதன் 

பொருட்டு எல்ளுக்காய்க் 
குவியலின் மேல் அதன் தழை 
களைப் போட்டு மண்ணால் 

மூடுதல் . 
ஒக்க தட்டு ஒருங்கு தட்டு தாள்களை ஒருங்கு செய்தல் . 


ஒட வாரம் 


உடைமைவாரம் விளைச்சலின் மொத்த பங்கு 

அளவு . 


ஒட்ட அறு ஒட்டி அறு நெற்கதிரின் தாள்களை நிலத்தில் 

அதிக நீளம் விடாமல் அறுத்தல் , 
ஒட்ட தள்ளு ஒட்டித் தள்ளு தூற்றப்பட்ட அரிமுந்திநெல்லில் 

பதர் இல்லாமலிருக்க அவற்றைத் 
துடைப்பத்தால் நெல்லை ஒட்டித் 
தள்ளல் . 


ஒதறு 


உதறு 


உருப்படி 


ஒப்படி 
செய்தல் 


வைக்கோலைத் தனித்தனியாக 
உதறுதல் 
நெல்தாள்களை அடித்துத் 
தூற்றிப் 

புடைத்து 
நெல்லாக உருப்படுத்துதல் . 


செய்தல் 


எடுத்து 


134 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஒப்படி உருப்படி தாள் போர் நெல் . 
நெல்லு 

நெல் 
ஒப்படி 

உருப்படி உருப்படி செய்தல் . 
பண்ணுதல் பண்ணுதல் 
ஒப்படியாதல் உருப்படி உருப்படியாக்குதல் . 

யாதல் 
ஒலந்து போதல் 

உலர்ந்து 

நீரில்லாமல் நிலமும் பயிரும் 
போதல் 

உலர்தல் 
கங்காணம் கங்காணம் நிலவுரிமையாளருக்கு இனா 

மாகக் கொடுக்கப்படும் விளை 

பொருள் . 
கட்டடித்தல் கட்டடித்தல் முற்றிய நெற்கதிர்களினின்று 

நெல்லை அடித்து நீக்குதல் . 
கட்டடிக்கும் 

கட்டடிக்குங் கோட்டுக் கயிறு . 
கவுறு 


கயிறு 


கட்ட கட்டைத் 

களததைத் தூய்மை செய்ய 
தொடப்பம் துடைப்பம் உதவும் முனை தேய்ந்த 

துடைப்பம் . 
கட்டு ஒதறல் கட்டு உதறல் நெல்தாளினின்று நெல்லைப் 

பிரித்தெடுக்க டிரேக்டர் பயன் 
படுத்தலில் நெல்தாள் கட்டுகள் 

உதறப்படுதல் . 
கட்டு கட்டு கட்டு கட்டு அரிகெடைகள் பலவற்றை 

ஒன்று சேர்த்துக் கட்டச் 

சொல்லுதல் , 
கட்டு செம் கட்டுச்சுமை சுமைக்கட்டு . 
கட்டுபோரு கட்டுப்போர் நெல்தாள் கட்டுகளின் குவியல் . 
கத்தக்கட்டு கற்றைக் கட்டு தொகுதியாகக் கட்டுதல் . 
கதிர்காய கதிர் காய 
வைத்தல் வைத்தல் கதிர்களுள் உள்ள தானியம் 

நன்கு உலரும் பொருட்டு 
வெயிலில் உலர வைத்தல் . 


135 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கதிரறுத்தல் கதிரறுத்தல் 


கேழ்வரகு , கம்பு , சோளம் 
முதலிய பயிர்கள் முற்றிய பின் 
அவற்றின் கதிர்களை மட்டும் 
அறுத்தல் . 


கரிக்கா 
கருக்கா 


} 


கருக்காய் 


முற்றாத நெல் . 


கருக்கரிவா கருக்கரிவாள் 


கூர் அரிவாள் . 


கருக்கறுத்தல் 


கருக் 
கறுத்தல் 


கூர்செய்தல் . 


கருக்கு 
புடித்தல் 


கருக்குப் 
பிடித்தல் 


கூர் செய்தல் . 


14 


கருக்கு கருக்கு வைத்தல் 
வைத்தல் 

கூர் செய்தல் . 


கரும்பு கரும்பு வெட்டல் முற்றிய கரும்பை வெட்டுதல் . 
வெட்டல் 


கழிச்ச 
சோண 


கழித்தசோணை கழிக்கப்பட்ட கரும்பின் 

தாள்கள் . 


களக்கா 

கடலைக்காய் 
அடித்தல் அடித்தல் 


வேர்க்கடலைச் செடியிலிருந்து 
வேர்க்கடலையைப் பிரிக்கக் 
குழிதோண்டி அதில் காய்கள் 
விழுமாறு அடித்தல் . 


களக்கா 

கடலைக்காய் 
எடுத்தல் எடுத்தல் 


கடலைக்காய்ச் செடியை 
நிலத்திலிருந்து பிடுங்கி 
எடுத்தல் . 


களக்கா 

கடலைக்காய் 
பறித்தல் பறித்தல் 


அம்பாரமாக உள்ள வேர்க் 
கடலைச் செடிகளினின்று 
காய்களைப் பறித்தல் , 


136 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


களக்கா கடலைக்காய் 
புடுங்ககல் பிடுங்குதல் 


கடலைக்காய் எடுத்தல் . 


களங்காடு 


களங்காடு 


பயிரிடுபவர் , எடுத்துக்கொள்ளும் 
களத்தில் சிதறுண்டவனாகச் 
சேகரிக்கப்பட்ட விளைபொருள் . 


களங் 


களங் 

பறிக்கப்பட்ட கடலைக் காய் 
கொட்டுதல் கொட்டுதல் களைக் கூடையினின்றும் நிலத் , 

தில் களத்தில் கொட்டுதல் . 
காத்து ஓடல காற்று ஓடலை காற்று வீசவில்லை . 
காத்து வர்து காற்று காற்று வீசுகிறது . 

வருகிறது 


காத்து 


காற்று 
வாட்டம் 


காற்றடிக்கும் திசை . 


வாட்டம் 


காய்பறித்தல் காய் பறித்தல் காராமணி , துவரை . உளுந்து 

முதலியவற்றின் உலர்ந்த காய் 
களைப் பறித்தல் . 


குத்துபோடு குத்துப்போடு 


கோணிகளைத் தைத்துப் 
போடச் சொல்லுதல் . 


கும்பலா கும்பலாகக் 
கொட்டு கொட்டு 


ஒன்றாசக் கொட்டுதல் . 


குழி குழிதோண்டல் செடியினின்றும் அடித்து நீக்கப் 
தோண்டல் 

பட்ட வேர்க்கடலைகள் ஒருங்கு 
விழ குழிதோண்டுதல் . 


கொட்டும் கொட்டும் சிந்தும் , சிதறும் . 
கோட்டரி கோட்டரி அரியின் தலைமடிப்பு . 
கோட்டி 

கோட்டுக் கயிறு 
கவுறு 

கட்டடிக்குங்கயிறு . 
கோட்டி 

கோட்டு 
மடிப்பு மடிப்பு தலைமடிப்பு . 


137 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


சாணிப்பால் சாணிப்பால் 


நீர்கலந்த சாணம் . 


சாய்வை 


சாய்வு 


தண்ணீர் இல்லாமல் உலர்ந்து 
போன பயிர் . 


சாவி 


சாவி 


பயிரின் கதிர்கள் மணிபிடிக்கா 
மல் போதலைக் குறிப்பது . 


சூட்டித்தல் சூட்டித்தல் 


கட்டடித்தல் . 


செத்த 


செத்தையடித்தல் கட்டடிக்கப்பட்ட தாள்களைப் 
அடித்தல் 

பிணையுங்காலோ டிரேக்டரோ 
கொண்டு ஓட்டுதல் . 


செமகட்டு சுமைக்கட்டு 


தலையில் சுமக்கக்கூடிய 
அளவுக்கு அரிகெடைகளைச் 
சேர்த்துக் கட்டப்பட்ட கட்டு . 


சோணகட்டு சோணைக்கட்டு கழிக்கப்பட்ட கரும்பின் 

சோணைகளைச் சேர்த்துக் 
கட்டிய கட்டு . 


சோண 

சோணை 
கழித்தல் கழித்தல் 


கரும்பின் உலர்ந்த தழைகளைக் 
கழித்தல் . 


சோணய 

சோணையைக் கரும்பு வெட்டப்பட்ட நிலத்தில் 
கொள்த்தல் கொளுத்துதல் உள்ள சோணைகளை எருவிற் 

காகக் கொளுத்தி விடுதல் . 


டோரபோடு டோரைபோடு கட்டு நெல்சுமைகளை வரிசை 

யாகப் போடச் சொல்லுதல் . 


தச்சிபோடு தைத்துப்போடு நெல்முதலிய தானியங்கள் 

நிரப்பப்பட்ட கோணிகளைத் 

தைத்து வைக்கச் சொல்லல் . 
தண்டகட்டு தண்டுக்கட்டு தூற்றப்பட்ட நெல் குவியல் . 


138 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


தண்டுகவுறு தண்டுக் கயிறு 


கட்டடிக்குங்கயிறு . 


தண்டுவிடுதல் 


தண்டு 
வுடுதல் 


கட்டடிக்கப்பட்ட நெல்லில் ) 
கருக்காய் , பதர் நீங்கத் 
தூற்றுதலில் மேற்கொள்ளும் 
செயல் . 


தலமடிப்பு 


தலைமடிப்பு 


சுமைக்கட்டுக்குள் மடித்து 
வைக்கப்படும் முதல் அரி . 
முற்றாத நெல் . 


தேறில 


தார்ல 
( தேற்ல ) 


தாரிபோது தாரிப்போது 


குறிப்பிட்ட காலத்திற்குமேலான 
பயிரில் நெல் பழுத்து கதிர் 
தானாகத் தரித்து / துண்டித்துப் 
போதலைச் சொல்லல் , 


தாள் 


தாள்கத்த தாள்கற்றை சிறுதொகுப்பாகக் கட்டப்பட்ட 

தாள்களின் கட்டு . 
தாள் தள்ளுதல் கட்டடிக்கப்பட்ட தாள்களில் 
தள்ளுதல் 

எஞ்சியுள்ள நெல்லை நீக்கப் 
பிணையுங்காலோட்டத் தாளைப் 
பரப்புதல் . 


தாள்பட 


தாள் படை 


தாள் தள்ளுதலில் பயன்படுத்தப் 
படும் பிணைக்கப்பட்டமாடுகள் . 


தாள்போரு தாள்போர் 


கையால் அடித்து நெல் நீக்கப் 
பட்ட நெல்தாள்களின் குவியல் . 


தாள்போர் தாள்போர் 
நெல்லு நெல் 


பிணையடித்து உருப்படி செய்து 
எடுக்கப்பட்ட நெல் . 


துடத்தால 

களத்தைத் தூய்மை செய்ய 
தள்ளு 

துடைப்பத்தால் துடைப்பத்தால் தள்ளச் 
தொடப் தள்ளு 

சொல்லல் . 


தால 


தள்ளு 


139 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


துண்டு துண்டுக் கரும்பு துண்டிக்கப்பட்ட கரும்பு . 

கரும்பு 
தூத்துவா தூற்றுவாய் 

நெல் 

தூற்றுகின்றவர்கள் 
உள்ள பகுதி . 


தாகையல் துகையல் 
போடுதல் போடுதல் 


[ கத்தி - அரிவாள் ] 
கூர் செய்தல் . 


நெல்லுசெம் நெல்சுமை 


நெல்லுடைய தாள்களின் 
சுமைக்கட்டு . 


நெல்ல 
தூத்து 


நெல்லைத்தூற்று கட்டடிக்கப்பட்ட நெல்லைத் 

தூய்மை செய்தலின் பொருட்டுத் 
தூற்றுதல் . 


நோம்புதல் நோம்புதல் 


தானியங்களை முறத்தில் 
கொட்டி 

கையால் முறத்தைப் 
புடைத்து கல் , மணல் , சருகு 
இல்லாமல் பிரித்தெடுக்கும் 
செயல் . 


பதிரு 

நெல்மணிகளைப் பிடிக்காத 
பதர் 

நெல் 
பட்றபோடு பட்டறைபோடு நெல்லைக் குவிக்கச் சொல்லல் .. 


பாதர் 


படியபுடி படியபிடி ஒட்டி அறுத்தல் . 
பயித்தகவுறு பழுதைக் கயிறு கோட்டுக் கயிறு . 
பழுத்த பழுதைக் கயிறு கோட்டுக் கயிறு .. 

கவுறு 
பாடு பாடு 

உழைப்பு . 
பாடு 

பாடு எடுத்தல் உழைத்தல் . 
எடுத்தல் 
பாய்ச்சி அள பாய்த்து அள தானியக் குவியல்களில் அளக்கும் 

கருவியைச் செருகி அளக்கச் 
சொல்லல் . 


பால்கருக்கா பால்கருக்காய் பதர்வகை . 


140 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 


புரி 


பிரிஉடு 
புரிவுடு 


| 


புரிஇடு 


வைக்கோல் புரி . 
வைக்கோல் தாள்களை 
முறுக்குதல் 


பின்வா 


பின்வாய் 


தூற்றுவாய் . 


புடிச்சி அறு பிடித்து அறு 


படியபிடி . 


: 


புடைத்தல் புடைத்தல் 


தானியங்களைத் தூய்மை 
செய்யும் செயல்களில் ஒன்று . 


பொண 


பிணை காணி 


பிணையோட்டுதலில் 
பயன்படுத்தும் கயிறு . 


காணி 


பொண 


பிணையடித் | 


தல் 


யடித்தல் 
பொணயுங் பிணையுங் 

கால் 
ஓட்டல் 

ஓட்டல் 


கால் 


கட்டடித்து நெல் நீக்கப்பட்ட 
தாள்களை நிலத்தில் பரப்பி 
அதன்மேல் மாடுகளைப் 
பிணைத்து ஓட்டுதல் . 


பொண 

பிணை 
வோட்டல் யோட்டல் 


பொலி 


பொலி 


தூற்றாத நெல்குவியல் . 


போர் உடு | 
போர் போர் இடு 
போடு 


கட்டுப்போர் , தாள்போர் , 
வைக்கோல்போர் ஆகியன 
அமைக்கச் சொல்லல் . 


மகசூல் 


மகசூல் 


வேளாண்மை செய்யப்பட்ட 
பொருளின் உற்பத்தி . 


மடிஞ்சி 
போச்சி 


மடிந்துபோதல் பயிர் உயரமாக வளருதலால் 

வளைந்து போதல் . 


மாசூல் 


மாசூல் . 


மகசூல் . 


மின்வா 


முன்வாய் 


தூற்றுவாயின் எதிர்ப்புறம் . 


141 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


முத்தரபலக முத்திரைப் 


பலகை 


கட்டுப்போரில் முத்திரைவைக்க 
நிலத்திற்குரியவர் பயன்படுத்தும் 
அடையாளப் பலகை . 


முத்தர முத்திரை 
வைத்தல் வைத்தல் 


அரிபின்னலில் ஈரமண் வைத்து 
அதன் மேல் முத்திரைப் 
பலகையை ஊன்றி எடுத்தல் . 


முன்வா 


முன்வாய்த் 
தள்ளு 


தண்டாக விடப்பட்ட நெல்லின் 
முன்வாயில் உள்ள பதர் . 


தள்ளு 


கருக்காய்களைத் தள்ளல் . 


மூட்ட 


மூட்டை 


தானியம் அல்லது உரம் உள்ள 


பை . 


மூணு 
தட்டு 
தட்டு 


மூணு | மூன்று முறை 
தாட்டி | 
தட்டு தட்டு 


நெல்லரி தாள்களை நிலத்தில் 
மூன்று முறை அடிக்கச் 
சொல்லல் . 


மூணு 
வாட்டி 
தட்டு 


வளைவு 


விளைவு 


விளைச்சலின் அளவு / பயன் . 

. 


வளச்சல் 
வளைச்சல் 


விளைச்சல் 


பயிரிடப்பட்ட பொருளின் 
உற்பத்தி . 


விசிறு 


விசிறு 


நெல் தூற்றும் பொழுது காற்று 
வீசவில்லையானால் முறத்தைச் 
சுழற்றச் சொல்லல் . 


142 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


வெக்கல் 
வெக்கலு 


வைக்கோல் 


நெல் நீக்கப்பட்ட நெல்தாள்கள் . 


வெக்க ஒதறு வைக்கோல் 

உதறு 


வைக்கோல் உலர்த்துதலின் 
பொருட்டு உதறுதல் . 


வெக்ககார வைக்கோல் 


காரை 


ஒருவைக்கோல் தாள் , 


வெக்கசெம வைக்கோல் 

வைக்கோல் சுமைக்கட்டு . 
வெக்கபிரி வைக்கோல் புரி முறுக்கப்பட்ட வைக்கோல் . 


சுமை 


வெக்ககூலம் வைக்கோல் 

கூலம் 


வைக்கோல் துகள் . 


வெக்க 


வைக்கோல் 
போர் 


போரு 


வைக்கோலின் குவியல் . 


வெக்க வைக்கோல் 
வாங்கு வாங்கு 


வைக்கோல் எடு . 


வெக்கால வைக்கோல் எடு கட்டடிக்கும் பொழுது சிதறும் 

வைக்கோல் தாள்களை எடுக்கச் 
சொல்லல் . 


வெக்கால வைக்கோலைத் பிணையடித்தலில் வைக்கோலை 
திருப்பு திருப்பு மேல்கீழாகத் திருப்பிப் போடச் 

சொல்லல் . 


வெட்டு கூலி வெட்டுக்கூலி 


கரும்பு , சவுக்கு முதலியன வெட்டு 
தலுக்குக் கொடுக்கப்படும் கூலி . 


கட்டிங் 


வெட்டாணை 


கரும்பை வெட்டுதற்குக் 
கொடுக்கப்படும் அணை . 


ஆர்டர் 


143 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கட்டடிக்கும் கட்டடிக்கும் | நெல்தாள்களினின்று நெல்லைப் 
மிஷின் மிஷின் பிரித்தெடுக்கப் பயன்படும் 

( த . + ஆ ) | இயந்திரம் 
கதிரடிக்கும் கதிரடிக்கும் | 
மிஷின் மிஷின் 

( த . + ஆ . ) 
போட்டு போட்டு ( தெ . ) நெல்லரிதாளின் தலைமடிப்பு 
போட்டிகவுறு போட்டி கட்டடிக்குங்கயிறு 

கயிறு ( தெ . + த . ) 
போட்டு திரி போட்டுத்திரி போட்டுக்கயிறு . 
ஜெலித்தல் ஜெலித்தல் நெல்லையும் மண்ணையும் 

பிரித்தெடுக்கும் செயல் ; 
அரிசியையும் நொய்யையும் 
பிரித்தெடுக்கும் செயல் . 


8. உழவர் பயன்படுத்தும் பிறகருவிகள் 


சேமித்து 


தானியங்கள் 

வைக்கப் பயன்படுத்தப்படும் 
அடுக்காக 

ஆளுயரத்திற்கு மண்ணால் செய்யப்பட்ட 
அமைப்பை உறை என்பர் . கொம்புகளையும் வைக்கோல் 
தாளையும் கொண்டு எளிதில் உருவாக்கப்படும் தானிய 
சேமிப்பு அமைப்பினைக் குதிர் என்பர் . இப்பெண் 
குதிராட்டம் வளர்ந்து 

விட்டாள் என்று கூறுவது 
பெண்ணின் விரைவான 

வளர்ச்சியைக் குறிக்கும் தொடரா 
கிறது . அதுபோல் திடீரென எளிதில் உருவாக்கப்படும் 
தானிய சேமிப்பு அமைப்பே குதிராகிறது . நெல் சேமித்து 
வைக்கப்படும் அமைப்பினை நற்றிணை , நெற்கூடு 1 என்று 
கூறுகிறது . இன்று தானியங்கள் , உறை , குதிர் ஆகியவற்றுள் 

வைத்தல் குறைவாகவும் தானியப் பெட்டிகளிலும் 
மச்சுகளிலும் சேமித்து வைத்தல் மிகுதியாகவும் காணப்படு 


சேமித்து 


1. நாராயணசாமி ஜயர் . அ . , ( உரை ) , நற்றிணை , ( மு.கா. 

நூ . ) பா . 60 : 2 , ப . 70 . 


144 


கின் றன . 


ஒரு மூட்டை அளவுக்குச் சேமித்து வைக்கப்படும் 
மட்பாண்டத்தைச் சால் என்பர் . அதனை ஊத்துக்கோட்டை 
வட்டத்தில் ‘ ஜாடி என்பர் . 


தானியங்கள் குற்ற , நிலத்தில் பதிக்கப்பட்ட கருங்கல்லில் 
குழி இருந்தால் உரக்குழி அல்லது நிலக்குழி என்பர் . குழி 
இல்லாத கருங்கல் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டு அதன்பால் 
உடுக்கை வடிவில் அமைந்த கல்லாலான உரல் ஒன்று வைத்துக் 
குற்றுதலும் உண்டு . குற்றும் பொழுது தானியங்கள் சிதறாமல் 
இருக்க கலவடை , குந்தாணி என்றெல்லாம் சொல்லப்படும் 
சிறிது வட்டவடிவிலமைந்த கருங்கல் பயன்படுத்தப் படுதலு 
முண்டு . 

* 
தலையில் பளுவான பொருட்களைச் சுமக்கப் பயன்படுத் 
தும் வட்டமாகச் சுற்றப்பட்ட துணியைச் சிம்மாடு , சீமாடு , 
சும்மாடு என்றெல்லாம் 

இஃது இலக்கியத்தில் 
சுமையடை 1 என்று சொல்லப்படுகின்றது . 


கூறுவர் . 


தடியில் 


காய்கனிகளைப் பறிக்கக் கொக்கி பொருத்தப்பட்ட நீண்ட 
தடியைத் தொரடு ( துறடு ) என்பர் . இதனைச் 

சொரடு , 
டோட்டி ( தோட்டி ) என்றும் கூறுவர் . நீண்ட 
அரிவாள் போல் சிறிது வளைந்த கத்தி பொருத்தப்பட்டிருக்கு 
மாயின் அதனை ஆக்கரிவாள் என்பர் . இதனைக் தொடக் 
கத்தி என்றும் , பாஸ்கரா கத்தி என்றும் கூறுவர் . பாசு 
என்பது மூங்கிலைக் குறிக்கும் . மூங்கில் கழியில் கட்டப்பட்ட 
கத்தி ‘ பாசரிவாள் கத்தி ஆகிறது . இது வழக்கில் பாசகரா 
கத்தி என வழங்கப்படுகிறது . 


12 


ஆடு , 


மாடு , கன்றுகளுக்கு மருந்து , கஞ்சி ஊற்ற 
‘ கொட்டான் ( கொட்டம் ) என்ற கருவியைப் பயன்படுத்து 
கின்றனர் . இது போல் முழுங்கிலால் ஆனது என்பர் . இங்கு , 


1 சுமையடைமேல் கூடை கவிழ்த்து 
- திருவிளையாடற் புராணம் , ( மு . கா . நூ ) , மண்சுமந்த 
படலம் 16 : 2 , ப . 572 . 
2 மதுரைத் தமிழ்ப் பேரகராதி . இரண்டாம் 

பாகம் . ( மு . 
கா . நூ . ) ப . 170 . 


144 - 1 


பக் . 146 


உறை 


சால் (தானிய சேமிப்பு மட்பாண்டம் ) பக் . 148 


145 


அல்லது 


த 


போல் என்பது உள்ளீடு அற்ற 

கெட்டியில்லா 
என்று பொருள் தருகிறது . முழுங்கில் என்பது மூங்கிலைக் 
குறிக்கிறது . தற்பொழுது மூங்கிலைக் குறிக்கும் பொழுது 
தமிழ்மொழியின் சிறப்பு எழுத்தாகிய ழ கரம் உச்சரிக்கப் 
படுவதில்லை . 


ஆனால் சில பாமரர்கள் இன்றும் ழகரத்தைச் சரியாக 
உச்சரிக்கின்றனர் . மழுங்குதல் இல்லாது - தானே மழுங்கிய 
நிலையில் வழவழப்பாக உள்ள மரமே இன்று மூங்கிலாகிறது . 
முழுங்கில் , மூங்கில் ஆனதை ஆய்ந்தறிய வேண்டியதொன்று 
என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் . 


மாட்டை முன்னே வேகமாகச் செலுத்தத் தூண்டும் கோல் 
‘தாற்றுக்கோல் ஆகும் . 

கட்டியிருந்தால் 
சாட்டையாகிறது . முள் சொருகப்பட்டிருந்தால் முள்ளு 
கொம்பாகிறது . 


அதில் 


கயிறு 


கயிறு 


கட்டுத்தளையில் கட்டப்பட்டுள்ள மாட்டின் 
முறுக்கிக் கொள்ளாமலிருக்கப் பயன்படுத்தப்படும் இரும்பு 
வளையம் ‘ மூக்கு வளையம் எனப்படுகிறது . இங்கு முறுக்கா 
வளையம் , முறுக்கு வளையமாகிப் பின்னர் மூக்கு வளையமா 
கிறது எனலாம் . 


இம்முறையில் இனி , உழவர் உழவுத் தொழிலில் பயன் 
படுத்தும் உழுகருவிகள் தவிர்த்து உபயோகிக்கும் பிறகருவிகள் 
பற்றிய சொற்களின் பொருள் விளக்கம் காணலாம் . இறுதியில் 
உழவர் பயன்படுத்தும் கருவிகள் வைக்குமிடங்களாக உள்ள 
இறவாணம் , கெஜ்ஜை , பரண் ஆகிய சொற்களின் பொருள் 
விளக்கமும் கூறப்படுகின்றன . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


அர தட்டு 


அரைத் தட்டுக் 2 மரக்கால் அளவு பிடிக்கும் 

கூடை ; சிறு கூடை . 


கூட 


கூடை 


ஆக்கரிவா | ஆக்கரிவாள் 
ஆக்கருவா | 

உ -10 


தழையைக் கழிக்க உதவும் 
கத்தித் துறடு . 


146 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


துறட்டில் அரிவாள் போன்ற 


ஆக்கருவா 

ஆக்கரிவாள் 
கத்தி 

கத்தி 


ஆக்கருவா ஆக்கரிவாள் 

கொம்பு கொம்பு 
இரும்பு நகம் இரும்பு நகம் 


ஆக்கரிவாள் கத்தி கட்டப் 
பட்டுள்ள நீண்ட தடி . 
வெற்றிலை பறிப்போர் 
வெற்றிலை கிள்ள கட்டை 
விரலில் சொருகிக் கொள்ளும் 
மோதிர வடிவமுள்ள கருவி. 


ஈச்சங்கத்தி 


ஈசங்கத்தி 
ஏந்தரம் 


ஏந்திரம் 


ஆக்கரிவாள் . 
உளுந்து , துவரை முதலிய 
பயிர்களை உடைக்கவும் 
அரிசியை மாவாக்கவும் 
உதவும் கருவி . 


ஏந்தர அச்சி ஏந்திர அச்சு 


ஏந்திரம் சுழற்ற உதவும் 


குச்சி . 


ஏந்தர 
கீழச்சி 


ஏந்திர கீழச்சு 


ஏந்திரத்தின் கீழ்க்கல் . 


ஏந்தர ஏந்திரமேலச்சு 
மேலச்சி 


ஏந்திரத்தின் மேல்கல் . 


ஓரல் , ஓரலு உரல் 


ஒலக்க 


உலக்கை 


பொருள்களிட்டு குற்ற உதவும் 
உடுக்கை வடிவிலமைந்த கல் . 
தானியங்களை உரலில் இட்டுக் 
குற்ற உதவும் கருவி . 
தானியங்கள் சேமிக்க மண்ணால் 
நீள் உருளை வடிவில் அடுக்கு 
அடுக்காகக் கட்டியிருப்பது . 
உரலில் உள்ள குழி . 


ஒற , ஒறை 


உறை 


உரக்குழி 


ஒரக்குழி 
ஒலக்குழி 
கதிர்கூட 


கதிர்க்கூடை 


கலம் அளவு பிடிக்கக்கூடிய 
தா னியக் கதிர்கள் சேகரிக்கக் 
கூடிய கூடை . 


147 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கலவட 


| கலவடை 


கலவோடு | 


உரலில் தானியங்கள் குற்றும் 
பொழுது சிதறாமலிருக்கப் 
பயன்படுத்தப்படும் சிறிது 
வட்டமான கல் . 


கவட்ட 


கவட்டை 


கிட்டி . 


கிட்டி 


ஒட்டி 


வரப்பில் போக்குவரத்தைத் 
தடுக்க இரு கொம்புகளுக்கு 
இடையே சிறுவழி அமைக்கப் 
பட்ட அமைப்பு . 


கிட்டி 

கிட்டி 
கட்டுதல் கட்டுதல் 
குதிரு 


குதிர் 


பாதுகாப்புச் சாதனம் 
அமைத்தல் . 
தானியங்கள் சேமிக்க 
கொம்புகளையும் வைக்கோல் 
தாளையும் கொண்டு எளிதில் 
உருவாக்கப்படும் அமைப்பு . 


குந்தாணி 

குந்தாணி 


பெரியகலவடை . 


-கூட 


கூடை 


மண் , எரு , தானியம் எடுத்துச் 

செல்ல உதவும் கருவி . 
கூண்டு கூண்டு 

ஈச்சங்கசங்கால் உறைபோல் 
செய்யப்பட்டு அதன்மேல் 
சாணம் மெழுகப்பட்டுத் 
தானியங்கள் சேமிக்கப் 

பயன்படுத்துவது . 
கெடகத்தி கெடைக்கத்தி 

ஆக்கரிவாள் . 
கொட்டான் கொட்டம் 

மாடு , கன்றுகளுக்கு மருந்து , 
கஞ்சி ஊற்ற உதவும் 

மூங்கில் குழாய் . 
கோடாலி கோடரி 

மரத்தைப் பிளக்க உதவும்கருலி . 
கோணி கோணி 

நா 

ரினாலான பை . 
சட்டி சட்டி மரக்கால் அகலம் மிகுதியாகவும் 
மரக்கால் 

உயரம் குறைந்து முள்ள 
மரக்கால் . 


சணல் 


148 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


சாலு 


சால் 


தானியம் சேமித்து வைக்கப் 
படும் பெரிய மட்பாண்டம் . 


சிம்மாடு 


தலையில் பளுவான பொருட் 
களைச் சுமக்கப் பயன்படுத்தும் 
வட்டமாகச் சுற்றப்பட்டதுணி . 


சுமையடை 


சீமாடு 
சும்மாடு 
சீந்துகம்பு சீந்துகம்பு 
சொரடு சொரடு 
டோட்டி தோட்டி 


துண்டுகோல் . 


துறடு . 


துறடு . 


தட்டுகூட 


தட்டுக்கூடை 


மூன்று மரக்கால் அளவு 
தானியம் பிடிக்கும் கூடை . 


தாத்து 


தாற்றுக்கொம்பு இரும்பு முள்ளுள்ள கொம்பு . 


கொம்பு : 


தானிய 


தானியப் 


பொட்டி 

பெட்டி 


தானியம் சேமிக்க மரத்தால் 
செய்யப்பட்ட பெட்டி போன்ற 
அமைப்பு . 
கயிறில்லாச் சாட்டை . 


தூண்டு 


தூண்டுகோல் 


கோலு 


தொம்ம 


கூண்டு 


தொம்பைக்கூடு கசங்கு அல்லது மூங்கிலால் 

செய்யப்பட்டு தானியங்கள் 
சேமித்து வைக்கப்பயன்படும் 
குதிர் . 


தொரடு 


துறடு , துறட்டி காய் , கனிகளைப் பறிக்க 

உதவும் கொக்கி பொருத்தப் 
பட்ட நீண்ட தடி . 


தொர்ட்டு 

துறட்டுக் 
கொம்பு 

கொம்பு 
தொர்ட்டு துறட்டுக் 

சோல் 


| துறட்டில் உள்ள 
| நீண்ட தடி . 
1 . 


கோலு 


149 ) 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


தொர்ட்டு துறட்டுக் 
கொக்கி கொக்கி 


துறட்டில் உள்ள கொக்கி . 


நிலக்குழி நிலக்குழி உரக்குழி . 
பாஸ்கரா பாசரிவாள் கத்தி ஆக்கரிவாள் . 

கத்தி 
பிரமண | 

வைக்கோல் புரியால் 
பிரம்ண | புரிமணை செய்யப்பட்ட மணை . 
பிரிம்ண | 
புட்டு கூட புட்டுக்கூடை | 
புல்லாங்கூட புல்லாங்கூடை மிகச் சிறிய கூடை . 


பொபி , வா பொள்ளுவாய்ப் உரலின் குழிப்பகுதி 

குழிப்பகுதி வழவழப் 
போடுதல் போடுதல் 

பாகி விட்டால் உளியால் 
அதனை இலேசாகத் துளைத்தல் . 


மச்சி 


வீட்டின் மேற்கூரைக்குக் கீழே 
மேல் தளத்தில் உள்ள அறையில் 
நெல் சேமிக்கப்படும் பகுதி ... 


மமட்டி 
மமுட்டி மண்வெட்டி மண்ணைத் தோண்ட உதவும் 
மம்மட்டி 

கருவி வகை . 
மம்ட்டி 
மம்ட்டி எல மண்வெட்டி மண்வெட்டித் தகடு . 

இலை 

மண்வெட்டிக் மண்வெட்டியிலுள்ள கொம்பு . 
காம்பு காம்பு 


மம்ட்டி 


மம்ட்டி 
கொழ 


மண்வெட்டிக் 
குழை 


மருட்டி 


மண்வெட்டித் 


மண்வெட்டித் தகட்டில் 
பொருத்தப்படும் இரும்புக் 
குழை , 
மண்வெட்டியிலுள்ள இரும்புத் 
தகடு . 
மண்வெட்டித் தகடு . 


தகடு 


தகடு 


மம்ட்டி 
ரேக்கு 


மண்வெட்டி 
ரேக்கு 


15.0 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


முழுங்க 


மூங்கில் குழல் 


மூங்கிலாலான கொட்டம் . 


கொழ 


முள்ளு 

முள்ளுக்கொம்பு தாற்றுக்கோல் . 
சொம்பு 
முள் 

முள்ளுக்கோல் 


தாற்றுக்கோல் . 


கோலு 


மொந்த 

மொந்தை 
மொறம் 


மூக்குவளயம் முறுக்கா கட்டுத்தளையில் கட்டப்பட்ட 
வளையம் 

மாட்டின் தலைக்கயிறு முறுக்கிக் 
கொள்ளாமலிருக்கப் பயன் 
படுத்தும் இருப்பு வளையம் . 

சிறிய மட்பாண்டம் . 
முறம் 

மூங்கில் பத்தையால் 
செய்யப்பட்டு தானியங்களைத் 
தூய்மை செய்வதற்குப் பயன் 

படுத்தும் கருவி . 
யேந்தரம் 

இயந்திரம் பார்க்க . ஏந்திரம் . 
வால் 

வால் மரக்கால் நீண்டு உயரமான அளவில் 
மரக்கால் 

உள்ள பெரிய மரக்கால் , 
இரும்பு இரும்புச் இரும்புத் தகட்டினாலான 
ஜல்லட 

சல்லடை சல்லடை . 
கசங்கு கசங்குச் சல்லடை மூங்கில் பத்தையினாலான 
ஜல்லட 

சல்லடை . 
சாக்குபை சாக்குப்பை கோணி . 

ஜல்லா எருக்கூண்டு . 
ஜல்லட ஜல்லடை கலந்துள்ள தானியங்களுள் 

பொருளைப் பிரித் 
-தெடுத்துத் கொள்ள உதவும் 

கருவி . 
ஜாடி சாடி 

சால் . ஒரு மூட்டை அளவுக்கு 
மிகைப்படாமல் , தானியம் 
சேமித்து வைக்கப்படும் 
மட்பாண்டம் . 


ஜல்ல 


வேண்டிய 


151 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஜாட்டி 


சாட்டி 


| சிறுகழியில் கயிறு கட்டி 
| மாட்டை முன்னே செலுத்தப் 
| பயன்படுவது . 


சாட்டை 


எறவாணம் இறவாணம் 


தாழ்வாரத்தில் உள்ள மேற் 
கூரையின் முன்பாகம் . சிறு 
கருவிகள் வைக்குமிடம் . 


கெஜ்ஜ 


கெஜ்ஜை 


வீட்டில் தெருத்திண்ணைக்கு 
அருகில் அமைக்கப்பட்ட அறை ; 
விவசாயக் கருவிகள் வைத்துப் 
பாதுகாக்குமிடம் . 


பரண்டு | 

| பரண் 
பெரண்ட | 


வீட்டின் மேற்புறத்தில் 
கூரைக்குக் கீழ் அமைக்கப்படும் 
பந்தல் . விவசாயக்கருவிகள் 
வைக்கும் இடம் . 


9. விளை பொருள் பற்றிய பிறசொற்கள் 


நெல் , கரும்பு ஆகியவற்றின் அறுவடைக்குப் பின் அப்பாற் 
பட்ட சில சொற்களும் பிற விளைபொருள் பற்றிய சொற்களும் 
இத்தலைப்பில் விளக்கப்படுகின்றன . 


என்று 


நெல்லுக்கடுத்தபடியாகச் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
பயிரிடப்படுவது வேர்க்கடலையாகும் . இது நிலக்கடலை , 
கடலைக்காய் , மணிலாக் கொட்டை 

பலவிதமாகச் 
சொல்லப்படுகிறது . இதில் கொத்துக்காய் , கொடிக்காய் என்று 
இருவகை உண்டு . கொடிக்காய் 120 நாள் பயிர் . இது தரை 
யில் படர்ந்து வேர் ஊன்றும் இடங்களில் எல்லாம் காய்க்கும் 
தன்மை உடையது . 

மண்வெட்டியால் செடியின் வேரைக் 
களைந்தெடுத்து காய் பறிக்க வேண்டும் . இப்பொழுது இஃது 
அதிகமாகப் பயிரிடப்படுவதில்லை . இவ்வகை நிலக்கடலையை 
விட அதிக அளவு 

விளைவு தரக்கூடியதாக இன்று அதிக 
மாகப் பயிரிடப்படுவது கொத்துக்காய் வகையாகும் . இது 100 


152 


நாள் பயிராகும் . நிலம் ஈரமாக இருக்கும் தருணத்தில் பிடுங்கி 
எடுக்கப்பட்டு காய் பறிக்கப்படும் . வேர்க்கடலையைச் செடியி 
லிருந்து அடித்து எடுத்தால் விதைக்குப் பயன்படாது . அதனால் 
விதைக்கு வேண்டுவோர் செடியிலிருந்து காய்களைப் பறிப்பர் . 


கொத்து , 


, 


மானவாரி வேர்க்கடலையை விட நீர் இறைத்து விளை 
விக்கப்படும் இறைப்புக்காயில் பருப்பு பருமனாகவும் விளைவு 
மிகுதியாகவும் கிடைக்கும் . இவ்வகை நிலக்கடலையில் சின்ன 

சிவப்பு கொத்து , ஜே . எல் . கொத்து என மூவகை 
உண்டு . சின்ன 

பருப்பு சிறியதாயும் 
வெண்ணிறமுடையதாயும் , சிவப்பு கொத்து என்பது பருப்பு 
சின்ன கொத்து பருப்பளவும் சிவப்பு நிறமுடையதாயும் , 
ஜே . எல் . கொத்து என்பது பருப்பு பெரியதாயும் விளைச்சல் 
சற்று அதிகம் காண்பதாயும் இருக்கும் . 


கொத்து 


என்பது 


மானவாரி பயிராகக் கொல்லைமேட்டில் ஆண்டுக்கு 
இருமுறை வேர்க்கடலை பயிரிடுவர் . இத்துடன் துவரை , 
உளுந்து , காராமணி எள் , பச்சைப்பயறு , கம்பு முதலியனவும் 
சோத்துப் பயிரிடுவர் . இப்பயிர்களை ‘ ஊடுபயிர் என்பர் . 
இவற்றில் துவரை ஆறுமாதப் பயிராதலால் ஆண்டுக்கு ஒரு 
முறை வேர்க்கடலையைப் பயிரிடுபவர்களே 

துவரையைச் 
சேர்த்துப் பயிரிடுவர் . 


நெல்பயிரின் அடிப்பகுதி ‘தாள் என்று சொல்லப்படுவது 
போல் கேழ்வரகு , கம்பு , சோளம் ஆகிய பயிர்களின் அடிப் 
பகுதி , ‘ தட்டு என்று சொல்லப்படுகிறது . கேழ்வரகில் சிவந்த 
நிறமுடைய கேழ்வரகை வெள்ளைச் சுருட்டை எனவும் 
கருஞ்சிவப்பு நிறமுடைய கேழ்வரகைக் கருஞ்சுருட்டை 
எனவும் கூறுவர் . கேழ்வரகின் மேலுள்ள மெல்லிய தோல் ,, 
ஆடை என்வும் ஆடைக்கு மேலுள்ள தோலைக் கொங்கை 
எனவும் கூறுவர் வெள்ளைக் கேழ்வரகை நடவும் விதைக்கவும் 
செய்வர் . சிவப்புக் கேழ்வரகை கலப்பையில் அதிகம் விதைப்பர் . 


கம்பில் கம்பு நீக்கப்பட்ட கதிரைக் கங்க்கி ( கங்கு ) 
என்பர் . இதனைக் குங்கு என்பதும் உண்டு . கம்புக்கு 
மேலுள்ள தோலை ‘ மூனை என்பர் . 


சவுக்கு , துவரை முதலியவற்றின் கிளைப்பகுதிகளை 
மிலாறு என்பர் . கரும்பின் இலைகள் சுணையுடையதாயிருக் 
கும் . சுணையுடைய இவ்விலைகளைச் சோணை 

என்பர் . 


153 


சோணைகள் யாவும் மயிலின் தோகைபோல் கரும்பின் 
நுனிப்பகுதியில் தொகுக்கப்பட்டு விரிந்து காணப்படுதலால் 
சோணையைத் தோகை 1 என்பாரும் உண்டு . சோணை , 
தோகை ஆகிய சொற்களின் சேர்க்கையால் மக்கள் தங்கள் 
பழக்கத்திற்கேற்பச் சோணையைச் , சோகை , சோலை , 
சோழை என்றும் வழங்குவர் . 


மிளகாயில் கார்மிளகாய் , 

சம்பா மிளகாய் , 

நாட்டு 
மிளகாய் மூன்று வகை உண்டு . கார்மிளகாயை மழை மிளகாய் , 
நீட்டு மிளகாய் என்றும் கூறுவர் . 

இது காரம் 

உடையது 
மழைக்காலத்தில் பயிரிடப்படுவது . சம்பா மிளகாயைக் குண்டு 
மிளகாய் என்பர் . இது காரம் உடையது ; மழை தாங்காது ; 
விலை அதிகம் உடையது . நாட்டு மிளகாய் என்பது நீளமா 
யிருக்கும் ; காரம் குறைவு . மழைக்காலம் கழித்துப் பயிரிடப் 
படுவது . கப்பல் மிளகாய் என்று மரம்போல் வளரக் கூடிய 
பிறிதொரு வகையும் உண்டு . இதுமிகு தியான காரம் உடையது . 
இவ்வகை மிளகாய் மதுராந்தகம் வட்டத்தில் விளைவிக்கப் 
படுகிறது . 


தென்னைமரம் செய்யூர் வட்டத்தில் கடப்பாக்கத்தில் 
அதிகமாகவும் பிற வட்டங்களில் பரவலாகத் தோப்பாகவும் 
வீட்டின் பின்புறத்திலும் வளர்க்கப்படுகிறது . பலவட்டங்களில் 
தென்னம் பூவினின்றும் காய்க்கும் தேங்காயின் ஆரம்பப் பகுதி 
யான ‘ குரும்பை என்ற பெயர் அறியாதவர்களாக உள்ளனர் . 
தென்னம்பிஞ்சி அல்லது தேங்காய்ப் பிஞ்சி என்றால் 
தெரிகிறது . 


தான் 


வெற்றிலை செங்கற்பட்டு - எம்.ஜி.ஆர் . மாவட்டத்தில் 
மதுராந்தகம் வட்டத்தில் மதுராந்தகம் , கருங்குழி , கத்தரிச்சேரி 
ஆகிய இடங்களில் பயிரிடப்படுகிறது . வெற்றிலைக் கிடங்கின் 
ஆழம் 5 முதல் 6 அடியாகும் . வெற்றிலைக்கு , அதன் கொடியில் 
மூன்று நான்கு கணுக்களே விதையாகிறது . வெற்றிலைக்கு 
நிழல் அவசியமாதலால் விதையாகக் கொடி நடுவதற்கு 
முன்னால் அகத்திக்கால் , 

பேய்க்கரும்பு , 

ஜவுண்டில் மரம் , 
பப்பாளி முதலியன ஓரிரு மாதங்கள் முன்னதாக வளர்க்கப்படு 


1 இலக்குவனார் . சி . ‘பழந்தமிழ் மூன்றாம் பதிப்பு ( புதுக் 
கோட்டை , வள்ளுவர் பதிப்பகம் , ஆகஸ்டு 1970 ) , ப . 145 . 


154 


கின் றன . 


அல்லது 


பத்து நாட்களுக்கு ஒரு முறை 
வெற்றிலை பறிப்பர் . ஒரு நாளைக்கு 72 கவுளி பறிப்பர் . 
வெற்றிலை மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
பயிரிடப்படும் . வெற்றிலை பறிப்பவரைக் கிள்ளுக்காரர் 
என்பர் . இவர்கள் வெற்றிலையைப் பறிக்க விரலில் இரும்பு 
நகம் ஒன்றை அணிகின்றனர் . 


இனி, நெல் , கரும்பு தவிர்ந்த பிற விளைபொருள் பற்றிய 
சொற்களின் பொருள் விளக்கம் காணலாம் . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 

பொருள் 
ஆடை 

கேழ்வரகின் மேலுள்ள மெல்லிய 


தோல் . 


இலாபக்காய் இலாபக்காய் 


அதிகப்படியாகக் கொடுக்கப் 
படும் காய் . 


உமி 


உமி 


நெல்லின் மேல்தோல் . 


ஊடுபயிரு 


ஊடுபயிர் 


புன்செய்நிலத்தில் முதன்மை 
யாகப் பயிரிடப்படும் பயிர்களுக் 
கிடையே பயிரிடப்படும் வேறு 
பயிர்கள் . 


} 


எள் நீரு ) 

தேங்காயில் பருப்பு பிடிக்காது 
எளநீரு இளநீர் 

நீர் நிரம்பியிருக்கும் நிலை . 
எறப்புகா இறைப்புக்காய் நீர் இறைத்து விளைவிக்கப்பட்ட 

வேர்க்கடலை . 

வாழை இலையில் பாதி . 
ஒட்டுரகம் ஒட்டுரகம் 

புதியவகை. 


ஓலை 


தென்னை ஓலை , பனை ஓலை . 


கங்க்கி 


கங்கு 


கம்பு நீக்கிய கதிர் . 


கடனக்காய் கடனக்காய் 


இலாபக்காய் . 


கண்ணாடி 

கண்ணாடி 


வாழைமரத்தில் குலை தள்ளுவ . 
தற்கு முன்பு வரும் இறுதிச் சிறு 


எல 


இலை 


லை . 


155 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கடை 


மண்ட 


க 

கரும்பு , மூங்கில் , வெற்றிலை 
மற்றும் மரங்களில் மேலும் 

கிளைத்து வரும் பகுதி . 
கத்திரி கத்தரி 

கத்தரிச் செடியின் இளம் பருவம் . 
நாத்து நாற்று 
கத்திரி கத்தரிமண்டை வேருடன் கூடிப் பிடுங்கப்பட்ட 

உலர்ந்த கத்தரிச் செடி , 
கப்ட கப்பல்மிளகாய் மரம்போல் வளரும் மிளகாய்ச் 
மொளகா 

செடியினின்றும் காய்க்கும் காய் ; 

காரம் மிகுதியாய் உடையது , 
கம்பந்தட்டு கம்பந்தட்டு கம்புக்கதிர் நீக்கிய கம்புப் 

பயிரின் அடிப்பகுதி . 
கருஞ் கருஞ்சுருட்டு சிவப்புக் கேழ்வரகு . 
சுருட்டு 


களக்கா 


கடலைக்காய் 


வேர்க்கடலை . 


காக்கா காக்கை 

சிறியதும் அதிக காரமும் 
மொளக்கா மிளகாய் உடைய மிளகாய் 
கார் 

கார் மிளகாய் மழைமிளகாய் . 
மொளக்கா 
காஞ்ச 

காய்ந்தசோணை உலர்ந்த சோணை . 
சோண 


கீத்து 


கீற்று 


தென்னையின் நடுமட்டை 
இரண்டாகக் கிழிக்கப்பட்டு 
ஓலையை விரித்து 
முடையப்படுவது . 


கீத்து 


கீற்று முடைதல் தென்னை ஓலையால் கீற்று 
முடைதல் 

பின்னுதல் . 
குங்கு குங்கு 

கங்கு . 
குண்டுகதிர் குண்டுக்கதிர் கேழ்வரகில் கதிர் குண்டாக 

உள்ள பழைய வகை . 


156 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


குண்டு குண்டு 
மொளக்கா மிளகாய் 


மிளகாயில் ஒரு வகை . 


. 


குருத்தோல் குருத்தோலை இளம் ஓலை . 
குரும்பி குரும்பை 

தென்னம்பூவினின்றும் காய்க்கும் 

தேங்காயின் ஆரம்பநிலை. 
குள்ள கெவுரு குள்ளக் மூன்று மாதத்தில் விளையும் 

கேழ்வரகு கேழ்வரகுப் பயிரில் ஒரு வகை . 
கூராம்பாள கூராம்பாளை தேங்காய்க்குலையைத் 

தாங்கியிருக்கும் மட்டை , 
கூராமட்ட கூராம்மட்டை கூராம் பாளை . 
கூளம் கூளம் 

வைக்கோல் தூள் , பதர்களின் 

குவியல் . 
கெவ்ரு 

கேழ்வரகு தானிய வகையுள் ஒன்று . 


கெவுரு 
கேவ்ரு 
கேவுரு 
கெவுரு 


தட்டு 


கேழ்வரகுத் 


கதிர் நீக்கப்பட்ட கேழ்வரகுப் 
பயிரின் அடிப்பகுதி . 


கேவுரு 


தட்டு 


தட்டு 


கொங்க 


கொங்கை 


கொசுறு 


கொசுறு 


கேழ்வரகுக் கதிரில் கேழ்வரகின் 
ஆடைக்கும் மேலுள்ள தோல் . 
அளவுக்குமேல் சிறிதளவு 
கொடுத்தல் . 
காரமில்லா பெரிய மிளகாய் ; 
சாம்பார் மிளகாய் , 


கொட 

குடமிளகாய் 
மொளக்கா 


கொடிக்கா கொடிக்காய் வேர்க்கடலையில் ஒருவகை . 
கொத்துக்கா கொத்துக்காய் வேர்க்கடலையில் ஒரு வகை . 

. 
சின்னக்கொத்து வெள்ளைப் பருப்பு ; சிறியது. 
சிவப்புக் சிவப்புப் பருப்பு ; ஐ . ஆர் . 8 . 


கொத்து 


ஜே . எல் . 


கொத்து 


பருப்பு பெரியது ; விளைச்சல் 
அதிகம் காணும் . 


157 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


சுவுக்கு சவுக்கு மிலாறு சவுக்கின் கிளைகளை ஆண்டிற்கு 
மலார் 

கழித்தல் 
கழித்தல் 

இருமுறை கழித்தல் . 
சாம்பார் சாம்பார் 
மொளக்கா மிளகாய் 

குடமிளகாய் 
செக்க மட்ட சக்கை மட்டை முற்றிய வாழை இலை ; 

கரும்பச்சை நிறமுறையது ; 


விலை குறைவு. 


செங்காய் செங்காய் 


காயும் பழமும் இல்லாத 
நிலையுடைய காய் . 


செடி 


செடி 

அம்பாரம் அம்பாரம் 
செரவு 

சருகு கழித்தல் 
கெழித்தல் 


பிடுங்கி எடுத்த வேர்க்கடலைச் 
செடிகளின் குவியல் 
மிலாறு கழித்தல் . 


செவப்பு சிவப்புக் நான்குமாதப் பயிராக உள்ள 

கேவுரு கேழ்வரகு கேழ்வரகுப் பயிரின் வகை . 
சேதாரம் சேதாரம் 

வீணானவை . 
சோக தோகை கரும்பின் இலைகள் . 
சோண சோணை இலை , காய் முதலியவற்றின் 

மேலுள்ள சிறுமுள் ; சுணை 

யுடைய தழை . 
சோணகட்டு சோணைக்கட்டு கழிக்கப்பட்ட சுணையுடைய 

தழைகளைச் சேர்த்துக் கட்டிய 
கட்டு . 


சோண 


சோணை 
கழித்தல் 


கரும்பின் உலர்ந்த தழைகளைக் 
கழித்தல் . 


கழித்தல் 


சோணய சோணையை 
அறுத்தல் அறுத்தல் 


கேழ்வரகுப் பயிரில் தாள் 
நீளமாதலைக் குறைக்க 
அதனை அறுத்தல் . 


158 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


சோணய சோணையைக் கரும்பு வெட்டிய நிலத்தில், 
கொள்த்தல் கொளுத்துதல் உள்ள சோணைகளை 

எருவிற்காகக் கொளுத்தி 

விடுதல் . 
சோல சோலை 

கரும்பு , கம்பு , சோளம் 

முதலியவற்றின் தழைகள் . 
சோழை 

சோலை . 
கொப்பர கொப்பரை எண்ணெய் ஆட்டியெடுட்- தற் 

குரிய அளவில் முற்றிய தேங் 


சோழ 


காய் . 


கொய்லரிசி கொழியலரிசி 


நெல்லினின்றும் உமியை பட்டும் 
நீக்கப்பட்ட அரிசி . 


தொல்ல 


கொல்லைக் 


கொல்லையில் விதைத்துப் 
பயிரிட்ட கேழ்வரகு . 


கேவுரு 


கேழ்வரகு 


சக்க 


சக்கை 


சாறு எடுக்கப்பட்ட கரும்பு : கேழ் 
வரகு , சோளம் நீக்கப்பட்ட 


கதிர் . 


சம்பா சம்பாமிளகாய் மிளகாய் வகையுள் ஒன்று . 

மொளகா 
சருகு சருகு 

உலர்ந்த இலை . 


சவுக்கு 
கம்பம் 


சவுக்குக் கம்பம் சவுக்கு மிலாறு நீக்கப்பட்ட 

சவுக்கு மரத்துண்டு . 


சவுக்கு நாற்று 


சவுக்கு 
நாத்து 


சவுக்கு மரம் வளர்ப்பதற்குரிய 
நாற்று . 


சவுக்குமலார் சவுக்கு மிலாறு சவுக்கு மரத்தின் கிளைப்பகுதி 


சோள தட்டு சோளத்தட்டு 


சோளக் கதிர் நீக்கிய 
சோளப் பயிரின் அடிப்பாகம் . 


159 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


தடுக்கு 


தடுக்கு 


தென்னையில் நடுமட்டை 
கிழிக்கப்படாமல் முடைதல் ; 
நடுமட்டை இரண்டாகக் 
கிழிக்கப்பட்டு அவ்விரு 
மட்டைகளையும் இணைத்து 
முடையப்பட்டது . 
கேழ்வரகின் கதிர்ப் பிரிவுகள் 
விரிந்திருத்தல் , கேழ்வரகில் 
புதிய வகை ; பனி ஈரத்திலேயே 
வளரக்கூடியது . 


தலவிரிச்சா தலைவிரித்த 
( ன் ) 

கதிர் 
கதிர் 


தவுடு தவிடு 

உமியின் துகள் . 
தூறு தூறு கழித்தல் 

மிலாறு கழித்தல் . 
கெழித்தல் 
தென்ன தென்னை அலகு தென்னை ஓலையின் 
அலவு 

நடுவிலுள்ள நரம்பு . 
தென்ன தென்னை ஈர்க்கு தென்னை அலகு . 

ஈர்க்கு 
தென்னம் தென்னம்பிஞ்சு குரும்பை . 

பிஞ்சி 
தென்ன தென்னை தென்னை ஓலைகளையுடைய 
மட்ட மட்டை 

மட்டை . 
தேங்கா 

தேங்காய்ப் கரும்பை . 
பிஞ்சி பிஞ்சு 
தொவர துவரை மிலாறு உலர்ந்த துவரைச் செடி . 
மலார் 


நாட்டு 

நாட்டு மிளகாய் நீளமான மிளகாய் , மழைக் 
மொளக்கா 

காலம் கழித்துப்பயிரிடப்படுவது . 

காரம் குறைவு .. 
நிலக்கடல நிலக்கடலை வேர்க்கடலை . 
நீட்டு நீட்டுமிளகாய் 

மழை மிளகாய் , 
மொளக்கா 


160 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


நுமுட்டி நிமிட்டிப் 
பார்த்தல் 

பார்த்தல் 


நெல் , கேழ்வரகு முதலிய தானி 
யங்கள் குற்றுவதற்குப் பக்குவ 
மான நிலையில் உள்ளதா என்ப 
தறியக் 

கையால் தேய்த்துப் 


பார்த்தல் . 


நூக்கு 


நூக்கு 


நெட்ட 
கெவுரு 


நெட்டைக் 
கேழ்வரகு 


நெல்லின் முளைப் பகுதி . 
ஐந்து மாதத்தில் விளையும் 
கேழ்வரகுப் பயிரில் ஒருவகை . 
மீண்டும் முளைப்பதற்குரிய 
அளவில் முற்றிய காய் . 
உணவாக அமையும் முக்கிய 
விளைபொருள்களில் ஒன்று . 


நெத்து 


நெற்று 


நெல்லு 


நெல் 


நெல்லொ நெல்லொழித்தல் நெல்லை அவித்தல் . 
ழித்தல் 


நொய்யி நொய் 

அரிசித்துகள் . 
நோம்புதல் நோம்புதல் தானியங்களைக் கொழித்தல் . 
பச்சசோண பச்சைசோணை பசுமையான சோணை . 
பசுங்கா பசுங்காய் முற்றாத பச்சையான நெல் , 

கேழ்வரகு முதவியன . 


பட்றகா 


பட்டறைக்காய் இறைப்புக்காய் . 
படவிட்டம் படவிட்டம் விட்டங்கட்டுதலில் பாதியமைப் 

பில் கட்டப்பட்ட கட்டமைப்பு . 
வெற்றிலைக் கொடிகளுக்காகக் 
கட்டப்படுவது . 


பணப்பயிரு பணப்பயிர் 


வாணிகப்பயிர் . அதிக வருவாய் 
தரும் புகையிலை , கரும்பு , 
வாழை , வெற்றிலை முதலிய 
பயிர்கள் . 


161 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


பதியங் 


பதியங் கன்று 


கன்னு 


சவுக்கு விதை நாற்றங்காலி 
லிருந்து பிடுங்கிய நாற்று . 
சவுக்கு நாற்றாக வளர்ப்பதற் ... 


குரியது . 


பறிக்கா 


பாள 


1 


பாளை 


பிஞ்சு 


பன்னாத 


பதியந் பதியந்நாற்று பதியங்கன்று . 
நாத்து 
பறிக்காய் செடியினின்றோ மரத்தினின்றோ 

பறிக்கப்பட்ட காய் . 
தென்னம் பூவினையுடைய 

மட்டை . 
பிஞ்சி 

காயின் தொடக்க நிலை . 
புதியரகம் புதியரகம் ஒட்டுரகம் . புதுவகைக் 

கேழ்வரகு ; காய்ச்சல் 

தாங்கும் . 
பூரி அரிசி பூரியரிசி கொழியலரிசி . 
பென்னாட பன்னாடை 

ஆடை . தென்னை . 
பனை மட்டைகளை மரத்துடன் 
சேர்த்துப் பிடித்திருக்கும் 

நார்ப்பகுதி . 
பொட்டு பொட்டு 

உளுந்து , துவரை முதலிய 
தானியங்களின் சிறு துகளுடன் 

கூடிய தோல் . 
போர்த்து 

இலுப்பங்கொட்டையில் 

மிகப்பெரியதாயிருப்பது . 
போத்து போர்த்து 

கிளைத்து வருதல் . 
வருதல் வருதல் 
மச்ச 

மொச்சைக் தானியப் பயறு வகையுள் 
கொட்ட கொட்டை ஒன்று . 
மணிலா மணிலாக் வேர்க்கடலை . 
கொட்ட கொட்டை 


|| 


போத்து . 


உ -11 


162 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


மரக்கா பிரி மரக்கால் புரி 


விற்பனை செய்வதற்காக 
மரக்கால் போல் பருமனாகத் 
திரைக்கப்பட்ட வைக்கோல் 


மல்லா 
கொட்ட 
மள்ளா 
கொட்ட 
மள்ளாட்ட மணிலாக் 
மளா 

கொட்டை 
கொட்ட 
மளாட்ட. 


நிலக்கடலை . 


மழ 

மழைமிளகாய் மழைக்காலத்தில் பயிரிடும் 
மொளக்கா 

நீட்டுமிளகாய் ; காரம்உடையது . 
மறக்கா மறக்காய் 

உபயோகமற்ற புளியங்காய் . - 
மறுதாம்புக் மறுதாம்புக்காய் அறுவடை செய்யவிருக்கும் 

தருணத்தில் தோன்றும் புதிய 

கதிர்கள் . இவை பயனற்றவை . 
மூங்கல் மூங்கில் மோவு மூங்கில் கணு 


கா 


மோவு 


மூன 


மூனை 


கம்புமணிக்கு மேலுள்ள தோல் . 


வேர்க்கடலை . 


மெள்ளாட்ட மணிலாக் 

கொட்டை 


மோவு 


மோவுவருதல் பூவில் மொட்டு ஆரம்பித்தல் , 
வருதல் 
வங்காயம் வெங்காயம் உணவுப்பொருட்களாக விளை - 

விக்கப் படுவனவற்றுள் ஒன்று . 
வாழகன்னு வாழைக்கன்று வாழைமரத்தின் ஆரம்பநிலை . 
வெக்கதர வைக்கோல் ஓர் ஆள் தூக்குவதற்குரிய 
திரை 

அளவில் திரைக்கப்பட்ட 
வைக்கோல் கட்டு , 


வெள்ள 
கேவுரு 


வெள்ளைக் 
கேழ்வரகு 


மூன்று மாதத்தில் வளரக் 
கூடிய கேழ்வரகுப் பயிரின் 
ஒரு வகை . 


163 


வெள்ளைக் கேழ்வரகு . 


வெள்ள வெள்ளைச் 
சுருட்ட சுருட்டை 


வேர்க்கல்ல வேர்க்கடலை 


நிலக்கடலை. 


ஜோட்டான் ஜோட்டான் 


நீண்ட புளியம்பழம் . 


10. பயிரைத் தாக்கும் பூச்சிகளும் நோய்களும் 


பயிர் உற்பத்திச் செய்தலில் பயிரைத் தாக்கும் பூச்சிகளை 
யும் அவற்றுக்கு உண்டாகும் நோய்களையும் பற்றிய 
சொற்களின் பொருள் விளக்கம் இத்தலைப்பில் காணலாம் . 


பயிர்களின் இலைகளைத் தாக்கும் பூச்சிகளாக அசறு , 
அவறைச் சீடை , இலை சுருட்டுப் பூச்சி , ஊரப்பூச்சி , குருத்துப் 
பூச்சி அல்லது புழு ( கொண்டைப் பூச்சி , ) நவுத்தடிப் பூச்சி , 
மஞ்சா பூச்சி எனப் பல்வேறு வகைகள் சொல்லப்படுகின்றன. 
வட்டத்தின் பழக்கத்திற்கேற்ப பூச்சிகளின் பெயர்கள் வழங்கப் 
படுகின்றன . பூச்சிகளால் இலை அழிக்கப் படுதலினால் பயிரின் 
வளர்ச்சி குன்றிப் பாழாகிறது . 


பயிரின் தண்டைத் தாக்கும் பூச்சியினைத் தண்டுத் துளைப் 
பான் என்கின்றனர் . வேரைத் தாக்கும் பூச்சிகளைப் பிள்ளைப் 
பூச்சி , வேர்ச்செதிள் , வேர்த்துளைப்பான் என்றெல்லாம் கூறு 
கின்றனர் . 

பயிரின் கதிரை அழிப்பனவாக அன்னப்பூச்சி , பால்உறிஞ்சி , 
கதிர்ப்பூச்சி , அக்கினிரோகம் , வயலெலி முதலியன சொல்லப் 
படுகின்றன . 


நெல் சேமிப்புக் களங்களில் நெல்லை உள்ளீடற்றதாக்கும் 
பூச்சியினை ‘ அந்து என்பர் மற்ற தானியங்களைத் 
துளைக்கும் பூச்சிகளை ‘வண்டு என்பர் . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 
அக்னி அக்கினி ரோகம் திடீரென்று பசுமை நீங்கிய 
ரோகம் 

நிலையில் காணப்படும் ; கதிர் 
வந்தும் மகசூல் கிடைக்காது . 


164 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


அந்து 


அந்து 


நெல் சேமிப்புக் களங்களில் 
நெல்லைத் தாக்கும் சாம்பல் 
நிறமான பூச்சி . இதனால் நெல் " 
உள்ளீடற்றதாகி விடும் . 
அவரைக்கொடியைத் தாக்கும் 
பூச்சி , 


அசற 


அசறு 


அவறசீட் அவறைச்சீடை மிளகாய் , கத்தரி இலைகளை 

அழிக்கும் பூச்சி . 
அன்னபூச்சி அன்னப்பூச்சி பால் உறிஞ்சி . 
உளுத்தல் உளுத்தல் பூச்சி , புழு அரித்துக் கெட்டுப் 

போதல் . 
ஊர பூச்சி ஊரப்பூச்சி பயிரைத் தாக்கும் பூச்சி 

வகையுள் ஒன்று . 
எலசுருட்டு இலை சுருட்டுப் பயிரைத் தாக்கும் பூச்சி 
பூச்சி / புழு பூச்சி புழு வகையுள் ஒன்று . 
கணுப்புழு கணுப்புழு தண்டுத் துளைப்பான் . 
கதிர்பூச்சி கதிர்ப்பூச்சி குருத்துப்பூச்சி . 
குருத்துபுழு குருத்துப்புழு பயிர்பச்சையாக இருக்க 

குருத்துப் பகுதி மட்டும் 
குருத்து பூச்சி குருத்துப்பூச்சி உலரச் செய்யும் புழு 


கொக்கு கொக்கு நோய் நெல்லுக்கும் கால் நடைகட்கும் 
நோவு 

உண்டாகும் பெரிய நோய் . 
கொக்கு 

கொக்குமிதித்தல் நாற்று நட்டவுடன் நிலத்தில் 
மெரித்தல் 

உள்ள புழு , பூச்சிகளைத் தின்ன 
வரும் கொக்கின் காலால் 

இடறி , பயிர் பாழாதல் . 
கொண்ட கொண்டைப் குருத்துப் பூச்சி . 


பூச்சி 


பூச்சியடித்தல் . 


சீட்டித்தல் 
அடித்தல் 


165 


| 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


--சொத்த 


சொத்தை 


பூச்சி . 


காய்களில் உருண்டைப் புழுவின் 

தாக்குதலால் ஏற்படும் குடைவு . 
தண்டு தண்டுத் செடியின் தண்டுப் பகுதியைத் 
தொளப் துளைப்பான் துளைத்து உலரச் செய்துவிடும் 
பான் 

பூச்சி . 
நவுத்தடி நவுத்தடிப்பூச்சி பயிரை வெண்மையாக்கும் 

பூச்சி 
நோய்பரவல் நோய் பரவல் பூச்சிகளால் பயிர் தாக்கப்படுதல் . 
பச்ச பூச்சி பச்சைப்பூச்சி / புழு கத்தரியின் இலை , காயில் 
புழு ! 

துளையிடும் பூச்சி . 
பால் 

பாலுறிஞ்சி கொசுவின் வடிவத்திலிருந்து 
உறிஞ்சி 

கதிரில் பால் பிடிக்கும் பொழுது 

பாலைமட்டும் அருந்தும் பூச்சி . 
புகையான் 

புகையான் பாலுறிஞ்சி . 
புள்ள பூச்சி பிள்ளைப்பூச்சி மணிலாக் கொட்டையின் 

வேரைத் தாக்கும் பூச்சி . 
பூச்சி 

பூச்சியடித்தல் பயிருக்கு நோய் உண்டாதல் . 
யடித்தல் 


போலு 


போலு 


பூச்சி மருந்து பூச்சி மருந்து பயிர் , பூச்சிகளால் தாக்குண்ட 

பொழுது இடப்படும் மருந்து . 
பூச்சியால் தாக்குண்ட 

உள்ளீடில்லாத காய் . 
மஞ்சா பூச்சி மஞ்சள் பூச்சி பயிரைத் தாக்கும் ஒருவகைப் 

பூச்சி . 
ரோகம் ரோகம் 

மிளகாய் பிடிப்பு இல்லாமல் 

வெளுக்கச் செய்யும் நோய் . 
-வதங்கி வதங்கிப்போதல் வாடிப்போதல் . 


போதல் 


வயலெலி 


வயலெலி 


கதிர்களையும் குருத்தையும் 
தின்று அழித்து வயலில் வாழும் 


எலி . 


166 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


வாடிப்போதல் உலர்ந்துபோதல் . 


வாடிப் 

போதல் 
வெம்பல் 


வெம்பல் 


காய் பழுக்காமல் கெடுவது . 


வேர்ச்செதிள் 


வேர் 
செதிளு 


கரும்பு , சவுக்கு ஆகியவற்றின் 
வேரைத் தாக்கும் கறையான் . 


வேர் 
தொளப் 
- பான் 


வேர்த் 

வேர் துண்டிக்கப் படுதலினால் 
துளைப்பான் செடி உலர்ந்து போகச் 

செய்யும் பூச்சி . 


என்ட்ரின் 


என்டிரின் ( ஆ . ) திரவ வடிவத்திலுள்ள பூச்சிக் 

கொல்லி மருந்து . 


பூச்சிபவுடர் பூச்சிப் பவுடர் 

( த . + ஆ . ) 


மாவு நிலையிலுள்ள பூச்சிக் 
கொல்லி மருந்து . 


உழவு , நெசவு கலைச் சொற்கள் - சிவ . சண்முகசுந்தரம் 


இயல் 


ஆகிய ஆறு 

167 

3 
கள ஆய்வில் சேகரிக்கப்பட்ட சொற்களுள் உழவுத் தொழி 
லோடு தொடர்புடையனவற்றை இரண்டாம் 

இயலில் 
கூறியவை போக எஞ்சிய சொற்கள் , 

1. கிராமத் தொழிலாளர்கள் 
2. அளவைப் பெயர்கள் 
3. வண்டியின் பாகங்கள் 
4. மாட்டின் நிறம் , சுழி , கொம்பு முதலியன 
5. மாட்டுத் தரகர் பேச்சு மொழி 

6. ஆட்டின் நிறங்களும் நோய்களும் 
அடிப்படையில் பிரித்துப் பொருள் விளக்கம் காணப்படு 
கின்றன . 


உழவுத் தொழில் சார்புடைய சொற்கள் 

பொருள்வழிப் பாகுபாடு - 2 


1. கிராமத் தொழிலாளர்கள் . 
உழுதொழிலை மேற்கொண்டு வாழும் கிராமத் தொழி 
லாளர்கள் பற்றிய சொற்கள் இவ்வியலின் முதலில் விளக்கப் 
படுகின்றன . 

உழவுத் தொழிலில் ஆண்கள் , பெண்கள் ஆகிய இரு 
பாலாரும் ஈடுபட்டாலும் உழவின் உட்பிரிவுத் தொழில்களில் 
இந்தந்த தொழில்களை இவர்தாம் செய்ய வேண்டும் 

என்ற 
நியதி உள்ளது . 

தாசியவள் நாற்றெடுத்தால் - எங்க 
தர்மமெல்லாம் பாழாகும் . 


168 


‘ ஆண் பிள்ளையா நாற்றெடுத்தால் - நாங்க 

அணை அணையா நெல்லறுப்போம் 1 
என்ற செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர்.மாவட்ட நாட்டுப்புறப்பாடல் 
வாயிலாக நாற்றெடுத்தல் ஆண்களே செய்ய வேண்டும் என்பது 
புலப்படுகிறது . 

கூலிக்கு வேலை செய்யும் ஆண்களை ஆணாளு என்றும் 
பெண்களைப் பொண்ணாளு என்றும் கூறுவர் . ஒரு கிராமத்தில் 
மிகுதியான நிலம் வைத்துக் கொண்டு பயிரிடுபவரை நிலக் 
கிழார் என்பது பொதுவான வழக்கு . அவரைக் கம்பத்தாள் 
என்பது செங்கற்பட்டு வட்ட வழக்காக உள்ளது . நிரந்தர 
மாக ஒருவருக்கு நிலத்தில் வேலை செய்யும் கூலியாளைப் படி 
யாள் என்பர் . பத்துப் படியாளுக்குத் தலைவராய் உள்ளவரை 
ஆராசி ஆளு ( ஆராய்ச்சியாள் ) என்பர் , 

ஏரிநீரை நிலங்களுக்குப் பங்கிட்டுத் தருபவரை இன்று 
பொதுவாக நீர்க்கட்டி என்கின்றனர் . அவரைக் கம்முக் 
கட்டி என்று இன்றும் வழங்குவது தொன்மையான பெயராக 
உள்ளது என்பதனைக் ‘ கம் 2 என்ற சொல் தொல்காப்பியத்தில் 
நீர் என்ற பொருளில் வந்துள்ளமையால் அறியவருகிறது . இச் 
சொல் தமிழ்ப் பேரகராதியில் ‘ கம்புகட்டி என்று குறிப்பிடப் 
பட்டுள்ளது . 

பயிர்க் காவலாளியைப் பந்தல்காரன் என்பது ஊத்துக் 
கோட்டை வட்ட வழக்காக உள்ளது . கிராமத்தில் தோட்டி 
என்பவர் மக்களின் பொது நலன்களுக்காக உள்ளவர் . தலை 
யாரி , வெட்டியான் ஆகிய இருவரும் அரசாங்கத்தால் 
நியமிக்கப்படும் கிராம ஊழியர்கள் ஆவர் . 

கிராம நிர்வாகத்திற்கென அரசாங்கத்தால் கிராம நிர்வாக 
அலுவலர் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார் . கிராமத்தில் 
மக்களின் 

நலனுக்காகப் பாடுபடும் ஒருவரைப் பெருத்தனக் 


1 . 


வளவன் . சா . செங்கற்பட்டு மாவட்டம் , தமிழ் நாட்டுப் 
புற இயல் ஆய்வு , சா . வே . சுப்பிரமணியன் ( பதி . ) , 
( சென்னை , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , செப்டம்பர் 
1979 ) ப . 200 . 
தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் ( மு . கா . நூ . ) நூ . 329 . 
பக்கம் . 332 . 
தமிழ்ப் பேரகராதி . தொ .2 ( மு . கா . நூ ) ப . 728 . 


2 . 


3. 


169 


“ காரர் 

அல்லது நாட்டாண்மைகாரர் என்பர் , கரும்பு 
வெட்டுபவர்களைப் பதிற்றுப்பத்து , அறைநர் 1 என்கிறது . 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


ஆணாள் 


ஆட்கள் 


ஆணாளு 

கூலிவேலை செய்யும் 

ஆண் ஆள் . 
ஆண்ட ஆண்டை 

முதலாளி 
ஆராசி ஆளு ஆராய்ச்சியாள் பத்துப்படியாளுக்குத் 

தலைவர் . 
ஆளுங்க 

கூலி வேலை 

செய்பவர்கள் . 
கம்பத்தாள் கம்பத்தாள் நிலக்கிழார் . 
கம்பு 

குட்டி 
கம்பு கம்முக்கட்டி 

ஏரி நீரை வயல்களுக்குப் 
கம்மு 

பங்கிட்டுத் தருபவர் . 
குட்டி 
கம்முட்டி 


வெட்டி 


கிள்ளுகாரர் கிள்ளுக்காரர் வெற்றிலை பறிப்பவர் 
கூலி ஆளு கூலி ஆள் 

கூலிக்கு வேலை செய்பவர் . 
சம்சாரி சம்சாரி 

குடும்பததுடன் வாழும் 

குடியானவர்கள் , 
தலயாரி தலையாரி 

அரசாங்கப் பணியாள் 
தோட்டி தோட்டி கம்முக்கட்டி . 
நடவாளு நடவாள் 

நடுவுத் தொழில் செய்யும் பெண் 

தொழிலாளி. 
நாட்டாம் நாட்டாண்மை கிராமத் தலைவர் 
நீர்கட்டி. நீர்க்கட்டி கம்முக்கட்டி 
படியாளு படியாள் 

கூலியாள் , வேலையாள் .. 


சாமிநாதையர் . உ . வே . (பதி ) பதிற்றுப் பத்து , ( மு.கா.நூ ) 
பா . 19:22 ப . 28 . 


170 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


பந்தல்காரன் 


பயிர்க்காவலாளி 


பந்தல் 
காரன் 


நாட்டாண்மை 


பெருத்தனக் பெருத்தனக் 

காரர் காரர் 
பெருவிவ பெருவிவசாயி 
சாயி 


நாட்டாண்மை 


பொண் பெண்ணாள் கூலி வேலை செய்யும் 
ணாளு 

பெண்ணாள் 


அரசாங்கத்தால் 
நியமிக்கப்படும் 
கிராம ஊழியர் . 


வெட்டியா 
(ன் ) வெட்டியான் 
வெட்யா 
(ன்) 
வெட்றவங்க வெட்டாள் 


கரும்பு வெட்டும் கூலியாள் . 


2. அளவைப் பெயர்கள் 


உழு தொழில் மேற்கொள்ளும் உழவர்கள் , வேளாண்மைத் 
தொழிலில் பயன்படுத்தும் ‘ அளவைப் பெயர்கள் பற்றிய 
சொற்கள் இத்தலைப்பில் விளக்கப்படுகின்றன . 

நெல் அளத்தலில் முதல் மரக்காலை இலாபம் என்றும் 
இரண்டாம் மரக்காலை 

ரெண்டு என்றும் எண்ணிக் 
கொண்டே சென்று பத்தாம் மரக்கால் அளவை ஒருவது , என் 
கின்றனர் . பத்தின் மடங்கில் சொல்லும் முறையில் முதல் 
பத்தை ஒருவது ( ஒருபது ) என்கின்றனர் 

போலும் . 


நான்கு படி அளவை மரக்கால் என்று பொதுவாக எல்லா 
வட்டங்களிலும் சொல்ல , ஊத்துக்கோட்டை வட்டப் பகுதியில் 
மட்டும் ஜோடு என்று கூறுகின்றனர் . மரக்காலில் இடத்திற் 
கேற்ப சின்ன மரக்கால் , பெரிய மரக்கால் , சட்டி மரக்கால் , 
வால் மரக்கால் என்று வழங்கி வருதலுடன் அவற்றினிடையே 
அளவும் சற்று வேறுபடுகிறது . 

எடுத்துக்காட்டாக , 
பொன்னேரி , கும்முடிப்பூண்டி வட்டங்களில் எட்டுப்படி 


171 


என்பது ஒரு ஜோடு அளவு என்று கூறுகின்றனர் . அஃது 
இரண்டு மரக்காலுக்குச் சமம் ஆகிறது . 

ஊத்துக்கோட்டை , திருத்தணி , பள்ளிப்பட்டு வட்டங் 
களில் குழிக் கணக்கில் நில அளவு வழங்கப்படுகிறது . ஏக்கர் 
கணக்கில் 

வழங்குவதில்லை . ஊத்துக்கோட்டையில் 10 
செண்ட்டு ஒரு குழி என்ற அளவில் ஒர் ஏக்கருக்குப் பத்துக் குழி 

கணக்கிடுகின்றனர் . திருத்தணி , பள்ளிப்பட்டு பகுதி 
களில் 15 குழி ஓர் ஏக்கர் என்கின்றனர் . இவ்வாறு சில வட்டங் 
களில் தவிர மற்ற வட்டங்களில் நிலம் ஏக்கர் , காணி கணக்கில் 
அளவிட்டுச் சொல்லப்படுகிறது . தடி ( தடியம் ) என்ற அளவு 
பள்ளிப்பட்டு வழக்கில் இருந்ததாகவும் தற்பொழுது வழக்கில் 
இல்லை என்றும் கூறுகின்றனர் . 


என்று 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஆழாக்கு 


ஆழாக்கு 


இலாபம் 


இலாபம் 


அரைக்காற்படி , 1 | 8 படி 

உழக்கு . 
விளைபொருளை அளத்தலில் 
வழங்கப்படும் முதல் அளவு 
எண் . 


8 எள்ளு 


8 எள் 


ஏக்ரா 


ஏக்கர் 


ஒருவது 
ஒழக்கு 


பத்து 
உழக்கு 


1 பொட்டு எண்ணெய் 
நில அளவு . 100 செண்ட்டு . 
10 குழி ; 15 குழி 
பத்தாவது எண்ணிக்கை 
2 ஆழாக்கு , - படி 
400 வெற்றிலை 
12 மரக்கால் 


கட்டு 


கட்டு 


கலம் 


கலம் 


கவுளி 


கவுளி 


100 வெற்றிலை 
133 செண்ட்டு . 


காணி 


காணி 


குழி 


20X10x2 = 400 க . அடி . 
பள்ள அளவு . 


குறுணி 


குறுணி 


1 மரக்கால் அல்லது 


8 படி . 


172 


பேக்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


சேரு 


8 கேவுரு 8 கேழ்வரகு 

1 குண்டு மணி கூழ் . 
சின்ன சிறிய மரக்கால் , மரக்கால் அல்லது 3 படி . 

மரக்கால் 
செண்ட் செண்ட்டு 436 சதுர அடி 
சேர் 

படி , 5 ஆழாக்கு 
சேருபடி சேர்ப்படி 

படி அல்லது 8 ஆழாக்கு 
தடி தடியம் 

2 வீசை 
தாக்கு தாக்கு 

குழிக்கணக்கில் நீள அளவு 
தூக்கு தூக்கு 

50 பலம் , 11 வீசை . 
பதக்கு பதக்கு 

2 மரக்கால் அல்லது 

2 குறுணி 
பள்ள 

பள்ளை 
மரக்கா மரக்கால் 

2 பள்ளை , 4 படி 
முக்குறுணி முக்குறுணி 

6 பள்ளை 
மூட்ட மூட்டை 

16 மரக்கால் ; 25 பள்ளை 


2 படி 


மொந்த 

மொந்தை 


2 படி 


ரெண்டு இரண்டு இரண்டாம் அளவு எண் . 
வண்டி வண்டி 

8 மூட்டை 
வால். 

வால் மரக்கால் மரக்கால் ; 4 படி 
மரக்கா 
வீச வீசை 

40 பலம் 
கிரவுண்டு கிரவுண்டு ( ஆ . ) 52 செண்ட்டு , 60 X40 = 

2400 சதுர அடி 
கிலோ கிலோ ( ஆ ) 

1000 கிராம் 
குவிண்டால் குவிண்டால் 100 கிலோ கிராம் 
யூணிட் ( ஆ ) 1000 சதுர அடி அல்லது 

21 தாக்கு 
லிட்டர் படி லிட்டர் படி 

1 சேர் அல்லது 
( ஆ + த . ) 5 ஆழாக்கு 
ஜோடு ஜோடு 

4 படி ; மரக்கால் 
2 மரக்கால் ( வட்டார வழக்கு ) 


யூணிட் 


173 


3. வண்டியின் பாகங்கள் 


உழவர்கள் விவசாயத்தில் பயன்படுத்துவனவற்றுள் வண்டி 
முக்கிய இடம் பெறுதலால் ‘வண்டியின் பாகங்கள் பற்றிய 
சொற்கள் இங்கு விளக்கப்படுகின்றன . 


வண்டியில் டயர் வண்டி , மாட்டு வண்டி , பெட்டி வண்டி , 
ரேக்கலா வண்டி என்று சில வகைகள் உண்டு . டயர் வண்டி 
என்பது வண்டிச் சக்கரத்தில் பயன்படுத்தப்படும் கருவியின் 
பெயரால் வழங்கப்படுவது . இதனை ட்ரக் 

என்றும் 
கூறுவர் . பெட்டி வண்டி , ரேக்கலா வண்டி என்பன வண்டியின் 
அமைப்பாலும் மாட்டு வண்டி என்பது வண்டியை ஒட்ட 
உதவும் விலங்கின் பெயராலும் வழங்கப்படுகின்றன . 


வண்டி 


மாட்டு வண்டியில் ஒற்றை மாட்டு வண்டி , இரட்டை 
மாட்டு வண்டி என்றிரு வகை உண்டு ஒற்றை மாட்டு வண்டி 
அதிக எடை இல்லாமல் பொருள்களை ஏற்றிச் செல்ல உதவும் . 
இதன் நுகத்தடி சிறியது . இவ்வகை வண்டிகளிலுள்ள பார் 
நீளமுடையதாய் நுகத்தடியுடன் சேர்க்கப்பட்டிருக்கும் . மாட்டு 
வண்டிகளில் இரட்டை மாட்டு வண்டியே விவசாயத்திற்கு 
அதிகமாகப் பயன்படுகிறது . எனவே அவ்வண்டியின் பாகங் 
களே இங்குச் சொல்லப்படுகின்றன . வண்டியிலுள்ள நுகத் 
தாணியை இலக்கியங்கள் ‘ பகலாணி என்கின்றன . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கடையாணி . 


அச்சாணி அச்சாணி 
அச்சி 

அச்சு 


வண்டியின் மையக்கட்டையை 
யும் சக்கரத்தையும் இணைக்கும் 
இரும்புக் கம்பி . 


பக்கப் பலகை . 


அடபலவ அடைபலகை 
அள்ளு கம்பி அள்ளுக்கம்பி 
ஆரக்கால் 

ஆரக்காலு 
இர்சு 

இருசு 


வண்டியச்சு . 
வண்டி இலை . 
அச்சு . 


172 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


உள்வா உள்வாய் குடத்தின் வாயுட் பகுதி . 
எதிர்கட்ட எதிர்க்கட்டை வண்டி ஏர்க்காலை நிலத்தில் 

ஊன்ற உதவும் கட்டை . 


எதிர்மண எதிர்மணை 
எதிர்முட்டு எதிர் முட்டு 


எதிர்க்கட்டை 
எதிர்மணை . 


கட்டு 


கட்டு 


வண்டிச் சக்கரத்தைச் 
சுற்றியுள்ள இரும்புச் சட்டம் 
அச்சாணி . 


கடகுச்சி 


கடைக்குச்சு 


கடயாணி 
கடவாணி 

கடையாணி 


} 


அச்சின் இரு கடைப்பகுதியலும் 
இருக்கும் வண்டியின் சுழற்சிக்கு 
இன்றியமையாத கம்பி . 


கூச்சு 


எருக்கூண்டுக்கு ஆதரவாக 
வண்டியின் இருபுறமும் பாரில் 
உள்ள துளையில் பொருத்தப் 
படும் கூர்மையாகச் சீவட்பட்ட 
கொம்பு . 


கூசி கொம்பு கூச்சுக்கொம்புத் கூச்சுக் கொம்பு பொருத்தும் 
தொள துளை 

வண்டிப் பாரிலுள்ள துளை . 
ஒரு பாரில் ஏழு துளைகள் 

இருக்கும். 
கூண்டு கூண்டு 

வண்டிக் கூண்டு . 


கூட்டா ( ண் ) கூட்டாண் 


கூச்சு 


கொட கட்டு குடக்கட்டு 


குடம் முறியாமலிருக்க கட்டப் 
பட்டுள்ள இரும்பு வளையம் . 


கொட பூணு குடப்பூண் 


கடையாணி . 


கொடம் 


குடம் 


அச்சில் சுழலும் சக்கரத்தின் 
மையப் பகுதி ; பன்னிரண்டு 
வண்டி இலைகள் பொருந்தும் 
பகுதி . 


175 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கோணா 

கோணா 
வட்டம் விட்டம் 


வண்டி ஏர்க்காலுக்கு இரு 
புறமும் பக்கத் துணையாகப் 
பாரின் கீழுள்ள இரு நீண்ட 
கோணலான மரக்கட்டைகள் . 


சக்கரம் 


சக்கரம் 


ஆறு வட்டைகள் சேர்த்து உரு 
வாக்கப்படும் சக்கரம் . 


தடகுச்சி 


தடைக்குச்சி 


நுகத்தடித் துளைகளில் உள்ள 
குச்சிகள் . 


தொட்டில் தொட்டில் 
பத்த பத்தை 


வண்டியின் முன் பகுதியில் ஏர்க் 
காலைத் தொடுமாறு பொருத்தப் 
பட்டுள்ள மூங்கில் பத்தைகள் , 


தொப்ப தொப்பைக் 


குடக்கட்டு . 


கட்டு 


கட்டு 


நுவத்தடி } நுகத்தடி 


மையத்தில் பருத்தும் ஓரத்தில் 
சிறுத்தும் உடைய நீண்ட உருளை 
வடிவ மரம் . இரு ஓரங்களிலும் 
மாடுகளைப் பிணைத்து ஓட்ட 
உதவுவது . 


நுகத்தடி 


நவுத்தடி 
கவுறு 


கயிறு 


நுகத்தடியை ஏர்க்காலுடன் 
இணைத்துள்ள கயிறு . 


நவுத்தடி 

சங்கலி/ 
சங்லி 


நுகத்தடிச் 
சங்கிலி 
சங்கிலி 


நுகத்தடியையும் வண்டி 
ஏர்க்காலையும் இணைத்துள்ள 
இரும்புச் சங்கிலி . 


நவுத்தடி நுகத்தடித் துளை நுகத்தடியில் உள்ள இரு 
தொள 

துளைகள் . 
நவுத்தடி நுகத்தடிப் நுகத்தடியில் மத்தியிலுள்ள 

புள்ளார் பிள்ளையார் கொண்டை போன்ற கட்டை , 
நவுத்தாணி நுகத்தாணி நுகத்தடியையும் ஏர்க்காலையும் 

இணைக்கும் ஆணி . 


176 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


நெம்பாணி நெம்பாணி 
நொயித்தடி நுகத்தடி 
பக்கபலவ பக்கப் பலகை 


பழுவில் தைக்கப்பட்ட ஆணிகள் . 
நுகத்தடி . 
பாருக்கும் ஏர்க்காலுக்கும் 
இடையில் பொருத்தப்படும் 


பலகை . 


படல்சட்டம் படல் சட்டம் . 


கோணாவிட்டம் . 


பழு 


பழு 


பார் , படல் சட்டம் , 
பக்கப் பலகை , ஏர்க்கால் 
ஆகிய நான்கையும் இணைக்கும் 
படியான நான்கு இரும்புப் 
பட்டைகள் . 


பார் 


பார் 


வண்டியின் இருபுறமும் 
வண்டிச் சக்கரத்திற்கு அடுத்தும் 
கூச்சுத் துளைகள் 
உடையதுமான இரு மரக் 
கட்டைகள் அல்லது 
மையக் கட்டை . 


தாணி 


தாணி 


பார் 

பார்ச் சட்டம் மையக் கட்டையுடன் 
சட்டம் 

இணைக்கப்பட்ட சட்டம் . 
பார் மய்யத் பார் மையத் மையக் கட்டை , இருசு , 

வண்டி ஏர்க்கால் ஆகிய 
மூன்றையும் இணைத்துள்ள 

கம்பியாணி . 
பாராணி பாராணி 

பார் மையத்தாணி . 
மய்ய கட்ட மையக் கட்டை வண்டிச் சக்கரங்களுக்கிடையில் 

ஏர்க்காலின் கீழுள்ள பெரிய 

வலிமையான மரத்திம்மை . 
மய்யத்தாணிமையத்தாணி நுகத்தாணி ; பாராணி , 
மேல் கட்ட மேல் கட்டை வண்டி ஏர்க்காலின் மேல் 

ஏர்க்காலின் முன் பக்கத்தில் 
சேர்த்திணைக்கப்பட்ட 
சிறு கட்டை . 


177 


வண்டி 

வண்டி 
ஏர்காலு 


வண்டி எல வண்டி இலை சக்கரத்தின் வட்டையையும் 

குடத்தையும் இணைக்கும் 
பன்னிரண்டு மரக்கட்டைகள் ; 

வண்டியின் மத்தியில் மையக் 
ஏர்க்கால் கட்டையின் மேல் நுகத்தடி 

யுடன் பொருத்தப்பட்ட நீண்ட 

வலுவான மரக்கட்டை . 
வண்டி வட்டை வண்டிச் சக்கரம் உருவாக்கப் 
வட்ட 

பயன்படும் ஆறு வளைவான 
மரச்சட்டங்கள் . 


வண்டி 


வல்லி . 
கவுறு 


வலிக் கயிறு 


வலி கவுறு 


வண்டியில் வைக்கோல் , 
மூட்டைகள் ஏற்றிச் செல்லும் 
பொழுது அவை கீழே 
விழாமல் இழுத்துக் கட்ட 
உதவும் கயிறு . 


4. மாட்டின் நிறம் , சுழி , கொம்பு முதலியன 


மாடு உழவர்களின் பெருஞ்செல்வம் ஆனமையினால் மாடு 
பற்றிய சொற்களும் இவ்வாய்வில் எடுத்துக் கொள்ளப் 
பட்டுள்ளன . மாட்டில் பசு , எருமை என்று இருவகை உண்டு . 
பசு வகையுள் ஆண் , எருது என்றும் பெண் , பசு என்றும் 
அழைக்கப்படுகின்றன. எருமையில் ஆண் , எருமைக்கடா 
என்றும் பெண் , 

எருமை என்றும் சொல்லப்படுகின்றன . 
எருதின் இளமையினைச் சேங்கன்று என்றும் பசுவின் இளமை 
யினைக் கிடேரி என்றும் வழங்குகின்றனர் . எருமையின் 
இளமையினை நாவு ( நாகு ) கன்று என்றும் எருமைக் கடாவின் 
இளமையினை கடாக்கன்று என்றும் கூறுகின்றனர் . ஒரு மாடு 
மொத்தம் பத்து முறை கன்று ஈனும் என்பர் . 


எருதையோ எருமைக் கடாவையோ வண்டியிலும் ஏரிலும் 
பூட்டிப் பயன்படுத்தாமல் இனவிருத்திக்காகச் சில பயன் 
படுத்தப்படுகின்றன . அவற்றைட் பொதுவாகப் பொலி மாடு ” 
என்பர் . சிறப்பாக எருதில் , பொலி எருது என்றும் எருமையில் 


உ -12 


178 


பொலிக்கடா என்றும் கூறுவர் . வண்டியிலும் ஏரிலும் பயன் 
படுத்தப்படும் மாடுகளின் சி , நீரகப் பையிலுள்ள விதைகள் 
செயற்பாடு அற்றுப் போகும்படி செய்து விடுவர் . இதனைக் 
‘ காயடித்தல் என்பர் . 


பால் கறக்கும் ஒரு குறிப்பிட்ட இனத்தவரைக் கீலேரி 
( கீலாரி ) என்பர் . 

மாட்டின் சுழி , கொம்பு , நிறம் , குளம்பு , பல் , கால் , வால் 
ஆகியவற்றின் தன்மைபற்றியும் மாட்டிற்கணியப்படும் மணிகள் 
பற்றியும் சுழியில் நல்லது தீயது ஆகியவையும் இங்கு 
விளக்கப்படுகின்றன . எருமைக்குச் சுழி இருக்காது . இருப்பது 
போல் காணப்படினும் அவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப் 
படமாட்டா . பசுவுக்கும் எருதுக்கும் சுழி உண்டு . சுழியைக் 
கொண்டே அவற்றின் சிறப்பு அம்சத்தைக் கூறுவர் . 


மாட்டின் உதட்டுப் பகுதியில் தண்ணீர் இல்லாமல் 
இருந்தால் மாட்டுக்கு நோய் வந்துவிட்டது என்பது பொருள் . 
உதட்டில் பிறந்தது முதல் இறப்பு வரையில் நீர் இருந்து 
கொண்டே இருக்கும் என்பர் . 


மாடுகளுள் கன்று இல்லாது பால் கறப்பதனைக் ( கன்று 
ஈன்ற பின் கன் றினை இழந்தவை ) கமலம் 

என்பர் . இன்று 
கறவை மாடுகளுள் ஐம்பது விழுக்காடு இவ்வகை மாடுகளே 
ஊசி போடப்படுவதன் மூலம் கறக்கப்படுகின்றன . கன்று 
இருக்கும் பொழுதே கறக்கவிவ்லை , கமலம் கறக்குமா ? என்ற 
நாட்டுப்புறப் பழமொழி மூலம் கமலம் என்ற சொல்லின் 
பழைமையினை அறியலாம் . இனி , மாடு பற்றிய சொற்களின் 
பொருள் விளக்கம் காணலாம் . 


பொருள் 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 
அஞ்சிகால் ஐந்து கால் 

வடக்கத்தியான் மாட்டுக்குரிய 
மாடு மாடு 

வேறு பெயர் . 
அடி கண்ட அடி கண்ட 

கன்று ஈன்றவுடன் இளைக்கும் 
மாடு மாடு 

மாடு . 
அடிமாடு அடிமாடு அறுப்புக்குக் கொடுக்கப்படும் 

மாடு 
அடிபோடும் அடிப் போடும் 

ஆனை அடி . 
மாடு 

மாடு 


i 


179 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


* , 


அர்தல் 


அர்த்தலை 
அரணவால் அரவைால் 
மாடு 

மாடு 


அல்தாரி . 
வாலில் முடி குறைந்து முட்டிக் 
குக் கீழ்வாலுள்ள மாடு , 


அல்தாரி அலைதாடி 
அழுகண்ணு அழுகண் 
மாடு மாடு 


கழுத்தில் தசை தொங்கும் : - தி 
கண்ணில் நீர் வடிந்து கொன் 
டிருக்கும் மாடு . 
மாட்டின் மார்பெலும்புக் 
கூட்டுக்குப் பின் முதுகிலுள்ள 
குழிப்பாகம் . 


அள்ளு 


அள்ளு 


அறை 

மாட்டின் மலவாய்ப் பகுதி . 
ஆட்டு காம் ஆட்டுக் காம்பு ஆடு போல் மடியில் இரு காம்பு 


டாடு 


மாடு 


களே உடைய மாடு . 


ஆண்டிப்ப ஆண்டியப்ப ஆண்டியப்ப நல்லூர் மாடு . 
னூர் பாடு நல்லூர் மாடு 


ஆரை 
ஆறுகட்டு 

ஆறுகட்டு 


அலைதாடி . 
ஆறு பற்களுள்ள மாடு ; கூடா 
தது . ஆறு கட்டு பாடை கட்டு 

பழமொழி . 


ஆன அடி 


ஆனையடி 


கட்டுத்தளையில் அசைந்து 
கொண்டிருக்கும் இயல்புடையது , 


இடி கொம்பு இடிகொம்பு 


கொப்பு 

மொக்கையாய்ப் 
பட்டாற்போல் வெளுப்பாய் 
இருக்கும் ; கூடாதது . 
உறுப்பு . 


இடுப்பு 


இடுப்பு 


ஈத்து 


ஈத்து 
ஈன சுழி 


ஈனைச் சுழி 


கன்று ஈனுதல் . 
நடுமுதுகிற்கும் பின் முட்டிக்கும் 
இடையில் சற்று ஒதுங்கியிருக்கும் 
சுழி ; கூடாதது 


180 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 

பொருள் 
ஈனமாடு ஈனமாடு 

அண்மையில் கன்று ஈன்றுள்ள 

மாடு . 
உடுப்பு உடுப்பு 

உறுப்பு . 
உத்த 

உத்த வெள்ளை சீலத்தோல் மாடு ; கூடாதது . 
வெள்ள 
உள்பத்த உள்பத்தை 

குளம்பின் உள்பகுதி . 
உள்மடி உள்மடி மடி பார்ப்பதற்குச் சிறியதாய் 

இருந்து பால் நிறைய தருவது . 
உறுப்பு உறுப்பு கன்று ஈன்ற பின் வெளியாகும் 

குடற்பகுதி . 
எறங்குபுற இறங்குபுறச்சுழி வாலின் பின் பக்கத்தில் 
சுழி 

மேற்புறத்திலிருந்து இறங்கு 
புறமாக உள்ள சுழி ; 
கூடாதது . 


ஏழுகட்டு 


ஏழுகட்டு 


ஏழு பற்களுள்ள மாடு ‘ ஏழுகட்டு" 
தேடி கட்டு என்பது பழமொழி . 


ஏறுபுறஞ்சுழி 


ஏற்புறஞ் 
சுழி 


வாலின் பின்பக்கத்தில் 
மேற்புறம் ஏறமுகமாக 
உள்ள சுழி ; இருக்கலாம் . 


ஏற்வால் 
மாடு 


ஏறுவால் மாடு முட்டிக்குக் கீழ் , வால் 
நீண்டிருப்பது . 

பசுவுக்கு 
ஏறுவாலும் எருதுக்குக் 
கூழை வாலும் இருத்தல் நன்று . 


ஒத்தகவான் ஒற்றைக் கவான் அலை தாடியின் ஒரு 

பக்கத்தில் உள்ள சுழி ; 
ஜதை சேர்க்காது . 


கடம்பு 


கடும்பு 


சீழுப்பாலினைக் காய்ச்சிய 
பின் சொல்வது . 


கட கூடுதல் கடை கூடுதல் 


ஆறாம் பல்லிற்குப் பின் 
முளைப்பன . 


181 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கடை முளைப்பு ஏழாவது எட்டாவது பற்கள் 
மொளப்பு 

முளைத்தல் . 
கடா கன்னு கடாக் கன்று ஆண் எருமைக் கன்று . 
கடைக்கண் கடைக்கண் 

கண்ணில் வெண்மயிர் இருப்பது : 
புள்ளி புள்ளி கூடாதது . உடல் முழுவதும் 

வெண்மயிர் இருத்தலுடன் 

கடைக்கண் புள்ளி இருக்கலாம் . 
கடையான் மாடு தெற்கத்தியான் மாடு . 
மாடு 


-கடையா 


கத்திரி கத்தரிச் சலங்கை மணித்தக்கட்டில் இடைவெளி 
செலங்கு 

விட்டுள்ள மணிகளாலான 
பட்டை . 


கத்திரி 

கத்தரிப் பட்டை செவ்வுளியில் வெண்மை சிறிது 
பட்ட 

கலந்த நிறமுடையது . 
கமலம் கமலம் 

கன்று ஈன்றபின் கன்றினை 

இழந்த மாடு . 
கருந்தார் கருந்தார் 

வெண்ணிறத்தில் கருமை 
வெள்ள வெள்ளை கலந்திருப்பது ; தோல் 

அழுத்தமாயிருக்கும் . 


கல்லுமாரு கல் மார்பு 

பால் நன்கு சுரக்காத மடி . 
கல்லுரி கல்லுருவி கல் உருகுவது போல் மாடு 
நோவு 

நோய் உருகும் நிலையில் உள்ள நோய் 
கவான் கவான் 

அலை தாடியிலுள்ள சுழி . 
கவுத்துகவுறு கழுத்துக் கயிறு கழுத்தில் கட்டப்படும் கயி 
களும்பு களும்பு படைபோல் கழுத்தில் உருவாகி 

உடல் முழுவதும் பரவும் நோய் . 


பிறு . 


கறுப்புமாடு கறுப்பு மாடு 


கருமை நிறமுடைய மாடு . 
கறுப்பு மாடு கால் மாடு 
-பழமொழி . 


182 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கன்னுகுட்டி கன்றுக் குட்டி பசு , எருமைகளின் இளமை . 
காத்தம்மா கால் கோமாரி கால் கோமாரி . 


காம்பு 


காம்பு 


மடியில் உள்ள ஒரு சிறு உறுப்பு . 
மடியில் பெரும்பாலும் நான்கு 
காம்புகள் இருக்கும் : 


காமடி 


En , காய்மடி 


மடி பெரியதாயிருக்கும் ; 
பால் அதிகம் சுரக்காது . 


காயடித்தல் காயடித்தல் 


மாடுகளின் சிறுநீரகப் 
பையிலுள்ள விதைகளைப் 
பயனற்றவையாக்குதல் . 


கார்லு 


கார்லு 


மாட்டின் நிறவகையுள் ஒன்று . 
உடல் முழுவதும் வெள்ளையா 
யும் தலை , முசுப்பு கருமையாயும் 
இருப்பது . 


காராம் பசு காராம் பசு நாக்கும் முலைக்காம்பும் 
காரான்மாடு காரான் மாடு கறுநிறமாக உள்ள பசு 

அல்லது மாடு . 


} 


கால் 


கால் 


கோமாரி 


கோமாரி 


கால் நடைகளின் குளம்பின் 
மேற் பகுதியில் உண்டாகும் 
காற்புண் . 


கால்சீய்க்கும் கால் சீய்க்கும் காலால் நிலத்தைக் கிளறும் 
மாடு மாடு 

தன்மையுடையது ; குடும்பத்துக்கு 
ஆகாது . 


கிடேரிகன்னு கிடேரிக் கன்று பசுவின் இளமை . 
கீலேரி கீலாரி 

மாட்டில் பால் கறக்கும் 
ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் 

சார்ந்தவரைக் குறிக்கும் சொல் , 
குண்டு குண்டுக் கொம்பு கூடு கொம்பு 
கொம்பு 


183 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


குளம்ப 


குண்ணோவு குண்ணோய் மயக்கத்தைக் கொடுக்கும் 

நோய் . சிலுசிலுத்து வயிறு 

உப்பசமாய் இருக்கும் . 
குதிர வலி குதிரை வலி 

மாட்டுக்கு உண்டாகும் 
கடின நோய்களில் ஒன்று ; 

கால் இழுத்து வலிக்கும் . 
குளம்பைக் இலாடம் அடிக்கும் பொழுது 
கழிச்சிகட்டு கழித்துக் கட்டு அதிகப்படியாக நீண்டிருக்கும் 

குளம்பை வெட்டிவிடக் கூறுதல் 
குளம்ப 

குளம்பைக் கழித்துக் கட்டு . 
வெட்டிக் 
கட்டு கட்டு 
கூட்டாண் கூட்டாண் சுழி துடைப்பக் கட்டைச் சுழி .. 
சுழி 

கொம்பின் மேல் பக்கம் 


குளம்பை 


வெட்டி 


கூடு கொம்பு கூடு கொம்பன் கூடுவது போலிருப்பது ; நல்லது . 
கூழைவாலு கூழைவால் நீளம் குறைந்த வால் . 
கை கவுறு 

கைக்கயிறு தும்பு , 


கொக்கி 


கொக்கிப் பல் 


பல்லு 


கடைவாய்ப் பற்கள் நீண்டிருத் 
தலைக் கூறுவது . இவ்வாறிருந் 
தால் மாடு அதிக வைக்கோல் 
தின்னாது . 
நெற்றியில் தாச்சுழியின் கீழிருக் 
கும் தீயசுழி ; இருந்தால் இடி 


கொட மேல குடை மேல் 
கொட குடை 


வரும் . 


கொடி 


கொடி 


நாவரி 


நாக்கின் கீழ்ப்பக்கம் கருப்பு 
நாவுரி 

கருப்பாக இரத்தம் செல்வதைக் 

குறிப்பது . 
கொண்ட கொண்டைச் மாட்டின் கொண்டையில் உள்ள 
சுழி சுழி 

தீய சுழி . 
கொப்பி கொம்புக்குப்பி மாட்டின் கொம்பில் சொருகும் 
குப்பி 

பூண் . 


184 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கொம்பின் கொம்பின் 
கொன கொனை 


கொம்பின் முனை . 


கொம்பு கொம்பு தட்டும் கொம்பைத் தட்டிக் கொண்டே 
தட்டும் மாடு 

யுள்ள மாடு ; கூடாதது . 
மாடு 
( எருமை ) 


இடி கொம்பு 


கொம்பு 


கொள்ளி கொள்ளிக் 

கொம்பு 
கோட்டா கோட்டான் 
மூஞ்சி முகம் 


முகத்தில் வெண்மயிர் 
பட்டையாக இருப்பது ; 
கூடாதது . 


கோடரிப்பல் 


கொக்கிப்பல் 


கோடாலி 
பல்லு 


கோபு 


கோபு 


பசுவினைத் தரகர் 
தம்பேச்சு மொழியில் கூறும் 
சொல் . கோபு இருத்தல் 
வீட்டிற்கு நல்லது . 


கோபுர சுழி கோபுரச் சுழி 


கொண்டையின் கீழ் , முதுகில் 
இருக்கும் சுழி . அதிருஷ்டம் 
தருவது . 


சந்திர சந்திரகிரியான் சந்தன நிறமுடைய மாடு . 

கிரியா ( ன் ) 
சலங்கமணி சலங்கை மணி தோல் பட்டையில் சிறுமணிகள் 

நிறைய கட்டி கால்நடைகளின் 
கழுத்தில் கட்டப்படுவது . 


சிட்டிவாதம் சிட்டிவாதம் 


சித்தூ ரா 


சித்தூ ரான் 


( ன் ) 


சில அடிகள் காலை இழுத்து 
நடக்கும் ; பிறகு சரியாகிவிடும் . 
மாட்டு இனத்துள் ஒன்று ; 
அழகுடையது . 
தலை சிறியதாய் முகம் கூசாய் 
கொம்பு முன்பக்கம் சிறிது 
சாய்ந்துள்ள பசு . 


சிந்துபசு 


சிந்துப்பசு 


185 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


சிவம்பால் சீழுப்பால் 


கன்று ஈன்றவுடன் கறக்கும்பால் ; 
நான்கு நாட்களுக்குள் கறக்கும் 
பாலைக் குறிப்பது . 


சீதமடி 


சீதமடி 


சீம மாடு 


சீமை மாடு 


சீலத்தோல் சீலத்தோல் 
மாடு 

மாடு 


சீழும் இரத்தமும் கலந்து 
வரும் மாட்டின் மடி . 
அயல் நாட்டு மாடு . இதற்குக் 
கொண்டை கிடையாது . 
தோல் அதிக அழுத்தமில்லாதது ; 
வெண்ணிறமுடையது ; 
கூடாதது . 
சீழுப்பால் 


சீழுப்பால் 


சீழும்பால் } சீழுப்பால் 


சுத்துமாடு சுற்று மாடு 


சுழி 


சுழி 


கட்டுத் தளையில் சுற்றி வந்து 
கொண்டேயிருக்கும் மாடு . 
மாட்டின் நெற்றி , கழுத்து , 
முதுகு , வால் , கால் ஆகிய 
பகுதிகளில் உள்ள மயிர்க்கால் 
சுழன்று இருக்கும் சுழற்சி 
அல்லது மயிர்க்கால்களின் 
தன்மை . 


செங்கல் செங்கல்மட்டு காலில் முசுப்பு ஆரம்பமாகும் 
மட்டு 

இடத்தில் இருக்கும் தீயசுழி . 

இரு பக்கமும் இருந்தால் நல்லது . 
செங் செங்குளம்பு மாட்டின் நிறமும் குளம்பும் 
கொளம்பு 

ஒரே நிறமுடையது . 
செம்போத்து செம்போத்து கருமையும் சிவப்பும் கலந்த 

மாடு மாடு நிறமுடைய மாடு . 
செவந்த சிவந்த மாடு - சிவப்பு நிறமுள்ள மாடு 

மாடு 
செவுளி பசு செவ்வுளிப் பசு சிவந்த நிறமுடைய பசு 
செவுள் செவ்வுள் சிவப்பும் வெண்மையும் 
பட்ட பட்டை கலந்த நிறமுடைய மாடு . 


186 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


சென 


செவுள் செவ்வுள் மாடு சிவப்பு நிறமுடையது . நாட்டு 
மாடு 

மாடும் மேற்கத்தியான் 

மாடும் இந்நிறமுடையன 
சினை 

மாடு கருவுற்ற நிலை 
சேலத்து சேலத்து மாடு சேலம் நாட்டு வகையைச் 
மாடு 

சார்ந்த கொம்பில்லா மாடு . 
டங்குடோலு அலைதாடி அலை தாடி 
டமார சுழி டமாரச் சுழி முதுகில் பின்முட்டியின் இரு 

புறமும் நான்கு அங்குலம் 
தள்ளி இருக்கும் நல்ல சுழி . 


ஒடஞ்சி 


தட்டு தட்டு 

மாட்டின் முதுகில் அள்ளுக்குப் 

பின்னுள்ள பகுதி . 
தட்டு தட்டு உடைந்து தட்டு உடைந்தால் கன்று 
போயிற்று 

ஈனும் நேரம் நெருங்கி 
போயிட்து 

விட்டதென்பது பொருள் . 
உடைந்த 6 மணி முதல் 10 

மணிக்குள் கன்று ஈனும் 
தல கவுறு தலைக் கயிறு கழுத்துக் கயிறு , மூக்கணாங் 

கயிறு ஆகியவற்றுடன் சேர்த்துச் 
கட்டப்பட்ட தலைப்புக் கயிறு . 


தலச்சங் 


தலைச்சன் 


முதல் கன்று . 


கன்னு 


கன்று 


தலசங் 


கன்னு 


மூன்று வருடம் கழித்தவுடன் 
முதல் கன்று ஈன்ற எருமை . 


தலச்சன் தலைச்சன் 
நாவு 

நாகு 
தள்ளுமாடு தள்ளுமாடு 
தாசுழி தாச்சுழி . 


அடிமாடு . 


நெற்றியிலும் நடுமுதுகிலும் 
எல்லா மாடுகளுக்கும் இருக்கும் : 
நல்ல சுழி . 


187 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


தாலி 


துண் 


தாலிக்கொத்துச் கழுத்து நரம்பின் மேல் இருபக்க 
கொத்துசுழி சுழி 

மும் உள்ள நல்ல சுழி . 
திருகுபத்த திருகுபத்தை விரிந்த குளம்பினைக் கூறுவது . 

துண்டெலும்பு அள்ளுக்கு அருகில் இரண்டு 
டெலும்பு 

அங்குலம் நீளமுள்ள எலும்பு . 
மார்புக் கூட்டில் இவ்வெலும்பு 
இருபக்கமும் இருந்தால் நல்லது . 
ஒரு பக்கமிருத்தல் தீயது . 


தும்பு 


தும்புகயிறு தும்பு 


கால் நடைகளைக் கட்டுத் 
தளையில் கட்ட உதவும் கயிறு . 
மாட்டின் கழுத்தில்கட்ட உதவும் 

நுகத்தடியில் உள்ள கயிறு . 
தெற்கத்தியான் தென் திசையினின்றும் 

வரவழைக்கப்பட்ட மாடுகள் . 


தெற்கத்தி 
யா ( ன் ) 


தொடப்ப துடைப்பக் 

வால் ஆரம்பத்தில் கீழ்ப் 
கட்ட சுழி 

கட்டைச் பக்கத்தில் ஒரு புறம் அல்லது 
சுழி 

இருபுறமும் உள்ள தீய கழி . 
தொண்ட தொண்டை மாட்டுக்கு உண்டாகும் கடின 
அடப்பான் அடைப்பான் மான நோய்களுள் ஒன்று ; 

தொண்டை வீக்கமாகும் . 


தொம்ப 

தொம்பை 


எருமைக்கு வரும் நோய்களுள் 
ஒன்று . 


தொலும்பு தொலும்பு 


. 


மயிர் நிறத்தின் வகையைக் 
குறிக்க வழங்கும் தரகர் பேச்சு 
மொழி . 


துவரைப் 


தொவர 
பட்ட 


செவ்வுளி நிறத்தில் வெண்சிறு 
புள்ளிகள் இருத்தல் . 


பட்டை 


தோல் தோல் கொம்பு போட கொம்பு ; 
கொம்பு 

ஆடும்படியிருப்பது . 


188 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


நடசிட்டி 


நடைச்சிட்டி 


மாட்டிற்குண்டாகும் நோய் 
களுள் ஒன்று . மூன்று நான்கு 
முறை படுத்து எழுந்தபின் 
நன்கு நடக்கும் . 


நாக பாசம் நாக பாசம் 


இரு தொடைக்கு மத்தியில் 
கையகலம் கரிய நிறமாகப் 
பட்டையாயிருக்கும் தீய சுழி . 


நாசி 


நாசி 


இருக்கக் கூடாத சுழிகள் 
உடைய மாடு என்பதைத் 
தரகர் தம் பேச்சு 
மொழியில் குறிக்கும் சொல் . 


நாட்டு எரும நாட்டெருமை எருமை இனத்துள் ஒன்று . 
நாட்டு மாடு நாட்டு மாடு மாட்டின் வகைகளுள் ஒன்று . 

கொம்பு முழத்திற்கு 

மேலில்லாதது . 
நாவு கன்னு நாகுக் கன்று பெண் எருமைக் கன்று . 
நீர் குத்து நீர்க் குத்து 

தொப்புள் . 
நீர் குத்து 

நீர்க் குத்துச் சுழி நீர்க் குத்துக்கு நேராக முதுகில் 
சுழி 

உள்ள தீய தாச்சுழி . இச்சுழி 
நீர்க்குத்துக்கு நேராய் இல்லாமல் 
நான்கு விரற்கிடை முன்பின் 
தள்ளியிருத்தல் நல்லது . 


நீர்கொடம் நீர்க்குடம் பனிக்குடம் . 
நீர்வெக்க நீர்வெக்கை கால் நடைகளுக்கு வரும் 

நோய் . வாயெல்லாம் 
ஜொல்லொழுகும் ; 

பேதியாகும் . 
நெத்தி கவுறு நெற்றிக் கயிறு மண்டைக் கயிறு 
நெத்தி நெற்றிச்சிட்டி நெற்றியில் வெள்ளை மயிர் 

புள்ளியாய் இருப்பது . 


சிட்டி 


189 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


இவ்வெள்ளை மயிர் பட்டையாக 
நெற்றிக்குப் பின்னால் செல்லக் 
கூடாது . 


நெத்தி நெற்றிச் 
செலங்கு 

சலங்கை 


நெற்றியில் கட்டப்படும் 
சிறு மணிகளின் தொகுப்பு . 


நலவ 

நிலைக் கொம்பு நேராய் நிமிர்ந்திருக்கும் 
கொம்பு 

கொம் பான் மாடு . 
நேர் கொம்பு நேர்க்கொம் கொம்பு நேராயிருக்கும் 
பான் 

மேற்கத்தியான் மாடு . 
நொள்ள நொள்ளைக் 

கண்ணில் பூப்பட்டிருக்கும் ; 
கண்ணுமாடு 

கண்மாடு கண் தெரியாத மாடு . 
பஞ்ச பஞ்ச கல்யாணி நெற்றியில் வெள்ளை , நான்கு 
கல்யாணி 

கால்களில் வெள்ளை , வாலில் 
வெள்ளையாகவும் உடல் 
கறுப்பாகவோ சிவப்பாகவோ 
இருப்பது . 


படுக்குசிட்டி படுக்கைச் சிட்டி மாட்டிற்கு உண்டாகும் நோய் 

களுள் ஒன்று : படுப்பதும் எழுந் 
திருப்பதுமாயிருப்பது . 


பரப்பு பரப்புக் குளம்பு விரிகுளம்பு . 
கொளம்பு 


பல்லு 


பல் 


மாட்டுக்குக் கீழ்த்தாடையில் 
மட்டும் பல்லிருக்கும் ; மேல் 
தாடையில் தடித்த ஈறுதான் 
இருக்கும் . 


பல் விழுந்து முளைத்தல் . 


பல்லு பட்டு பல்பட்டுப் 
போச்சு போயிற்று 
பல்லுபடாத பல் படாத 


பல் விழாத கன்று . 


கன்னு 


கன்னு . 


190 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கறுப்பும் சிவப்பும் கலந்த நீரம் . 


பனங்காய் பனங்காய்க் 

கறுப்பு கறுப்பு 
பனிகொடம் பனிக்குடம் 


கன்று ஈனுமுன் கால் நடைசிகன் 
அறைப்பகுதியிலிருந்து வெ . 
வரும் நீர்க்குடம் . 


சேர்ச்காத 
பாசல் மாடு பாய்ச்சல் மாடு ஒன்றை ஒன்று ஜதை 

மாடு . 


பாட 

பாடைக் 
கொம்ப கொம்பு 


கொம்பு கொண்டைக்கு நேராகச் 
சாய்ந்திருப்பது , கூடாதது . 
நடுமுதுகில் ஒரு பக்கம் மட்டு 
முள்ள தீய சுழி . 


பாடசுழி 


பாடைச் சுழி 


பாப்பார பாப்பார 
வெள்ள வெள்ளை 


தூய வெண்ணிறமுடைய பாடு ; 
கூடாதது . 


பாம்பு சுழி பாம்புச்சுழி 


முகப்பில் ஒரு வலப்புமாகவும் . 
காதில் ஒரு வலப்புமாகவும் ஆக 
இரண்டும் சேர்ந்திருக்கும் தீய 
சுழி . 


பால் களும்பு பால் களும்பு 


பால்பல்லு பால்பல் 


படைபோல் கழுத்தில் உருவாகும் 
புண் . 
பிறக்கும் பொழுதே உள்ள 
எட்டுப் பற்கள் . இவை மூன் 
றாண்டுக்கு மேல் ஐந்தாண்டுக் 
குள் விழுந்து முளைக்கும் . 


பிள்ள பசு 


பிள்ளைப்பசு 


சந்தனம் அல்லது துவரை நிற 
முடைய மாடு . 


புளியாம்பூ புளியாம்பூத் சிவப்பும் சிறு வெள்ளைப் புள்ளி 
தொவர துவரை மாடு களும் அல்லது வெண்மை மயிரும் 
மாடு 

கலந்தது ; நல்லது ; அதிக விலையு 
டையது . 

பூச்சிக்கடி . மந்திரம் போட்டு , 
கடிப்பா ( ன் ) கடிப்பான் 

கயிறு கட்டச் சரியாகும் . 


பூச்சி 


பூச்சிக் 


191 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 


பூரணியா 


பூரணியா 


பூட்டாங் பூட்டாங் கயிறு கால் நடைகளை நுகத்தடியில் 
கவுறு 

பூட்ட உதவும் கயிறு 
பூரணியான் கொம்பு அழகாகப் பளபளப் 
[ ன் ] கொம்பு கொம்பு 

பாய் இருக்கும் நல்ல மாடு . 
பூரணியான் 

நற்குணமான அழகுடைய மாடு . 
[ ன் ] 
பூவால்மாடு பூவால் மாடு வால் முனையில் வெள்ளை மயிர் 

இருப்பது . 
பொரமடி புரைமடி 

மடியில் ஒரு பக்கக்காம்பு பெரிய 
தாகவோ சிறியதாகவோ இருந் 
தால் அது விரைப்பாயிருக்கும் . 

அதில் பால் குறைவாய் வரும் . 
பொலிஎருது பொலி எருது இனவிருத்திக்காகப் பயன்படுத் 

தும் எருது . 
பொலிகடா பொலிக்கடா இனவிருத்திக்கா கவளர்க்கப்படும் 

எருமை . 


போட 

போடக் கொம்பு கொம்பு பின்னால் வளைந்தோ 
கொம்பு 

காதைத் தொடும்படியோ 

உள்ள மாடு ; கூடாதது . 
மடி மடி 

மாடு பால் தரும் தகுதி , 
மடிவுடுதல் மடிவிடுதல் கன்று ஈனுவதற்கு ஒரு மாதம் 

இருக்கும் பொழுதே மடி இறங்கு 

தலைக் குறிப்பது . 
மண்ட கவுறு மண்டைக்கயிறு இரு கொம்பையும் சுற்றிக் 

கட்டப்பட்டுள்ள கயிறு . 
மண்ண மண்ணை 

மண்ணைச் சீய்த்தல் . 


அடித்தல் 


அடித்தல் 


மண்ண 

மண்ணைச் 
சீய்த்தல் 

சீய்த்தல் 


காலால் மண்ணைக் கிளறும் 
தன்மையுடைய மாடு , 


மணப்பாற மணப்பாறை 
மாடு 

மாடு 


கொம்பு பருமனாய் உள்ள 
மாடுகள் . 


192 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


மணி 


மணி மணி 

கால்நடைகளின் கழுத்தில் 
கயிற்றிலோ தோல் பட்டை 

யிலோ கட்டி கட்டப்படும் மணி 
மணிச் சலங்கை வெண்கலச் சலங்கை . 
செலங்கு 
மந்தப்படுதல் மந்தப்படுதல் தீனி தின்னாமல் அஜீரணம் 

உண்டாதல் . 
மயக்குண் மயக்குண் மாட்டுக்கு வரும் நோய்களுள் 
ணோவு ணோய் ஒன்று . குண்டுமணித் தழையைக் 

கழுத்தில் கட்டினால் மயக்கம் 

தெளியும் . 
மயில நிறம் மயிலை நிறம் கறுப்பில் செவ்வுளி நிறம் கலந் 

திருப்பது அல்லது கறுப்பில் 

வெண்மை நிறம் கலந்திருப்பது 
மாட்டு 

மாட்டுச் சுரப்பு கன்றிழந்த மாடு பால் சுரக்க 
சொரப்பு மருந்து 

ஊசி போட உதவும் மருந்து . 
மருந்து 
மாசி 

உறுப்பு 
மாயி 

உறுப்பு 

அலைதாடி 
மீச கொம்பு மீசைக் கொம்பு கொம்பு விரிந்தாற் போல் இருப் 

பது : நல்லது . 


மாசி 


மாசி 


மால 


மாலி 


முக்கண்சுழி முக்கண்சுழி 


நெற்றியில் தாச்சுழிக்கும் குடை 
மேல் குடைக்கும் கீழுள்ள 
தீயசுழி . 
மாட்டின் கொண்டை அல்லது 
திமில் . 


முசுப்பு 


முசுப்பு 


முட்டி சுழி முட்டிச் சுழி 


முதுகில் பின்முட்டியின் இரு 
புறமும் நான்கு அங்குலத்திற் 
குள்ளிருக்கும் தீயசுழி . 
நாக்கின் மேல்புறம் முள் 
முள்ளாக இருப்பது . 


முள் நாவரி முள் நாவுரி 


193 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


முன்கொம்பு முன்கொம்பு 
வளவு 

வளைவு 
-மூக்காங் மூக்கணாங் 
கவுறு 


கயிறு 


கொம்பு முன் பக்கம் வளைத் 
திருப்பது , 
மூக்கு அணைவு கயிறு . மாட்டன் 
மூக்கில் துளை செய்து கட்டப் 
பட்ட கயிற்றைக் கழுத்துக் கயிற் 
றுடன் இணைத்துக் கட்டப் 
படுவது . 


மூணுதூல் மூன்று துல மாடு மடியில் மூன்று காம்புகளே 
மாடு 

உள்ளனவும் நான்கில் மூன்றே 

கறப்பதாகவும் உள்ள மாடு . 
மூணுவூடு மூன்று வீடு மூன்று தூல மாட்டைத் தரகர் 

குறிக்கும் சொல் . 
மூல காட்டு மூலக்காட்டு பசுமாட்டின் இனத்தில் ஒன்று . 
மாடு 

மாடு 


மூலகாலு மூலக்கால் 

குளம்பு விரிந்து போன மாடு . 
மேற்கத் 

மேற்கத்தியான் மேற்றிசையினின்று வரவழைக் 
தியா [ ன் ] 

கப்பட்ட மாடுகள் . 
மைக்கண்ணு மைக்கண் மாடு கண்ணைச் சுற்றி கறுப்பு மயிர் 
மாடு 

இருப்பது ; கூடாதது . 
மொறா எருமை எருமை இனத்துள் ஒன்று ; டில்லி 
எரும் 

இனத்தைச் சார்ந்தது ; உயர்ந்த 
இரக எருமை ; ஒரு சாண் 
கொம்புடையது . 


மொறா 


ரெட்ட 

இரட்டைக் அலைதாடியின் இருபுறமும் 
கவான் கவான் 

உள்ள சுழி ; இருக்கலாம் . 
ரெண்டு ரண்டு காம்பு ஆட்டுக் காம்பு மாடு 
காம்பு மாடு மாடு 


வடக்கத் 
தியா 


வடக்கத்தியான் தொப்புள் நீண்டிருக்கும் . 

இதனால் அஞ்சு கால் மாடு 
எனவும் அழைக்கப்படும் . 


உ -13 


194 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


வரட்டுமாடு வரட்டுமாடு 


கன்று ஈனாத , பால் கறவாத 


மாடு . 


வாதம் 


வாதம் 


சிறு தொலைவு காலை இழுத்து 
நடக்கும் . பிறகு சரியாகிவிடும் . 


தாள் 


விரி 


வாமாரி வாய் மாரியாத் வாய்க் கோமாரி . 

யாத்தா 
வாய் 

வாய்க் கோமாரி கால் நடைகளுக்கு வாயில் 
கோமாரி 

உண்டாகும் புண் ; இதனால் 
சில நாட்கள் உணவு உட் 

கொள்ளாது . 
விரி குளம்பு 

குளம்பு விரிந்திருப்பது ; நடை 
கொளம்பு 

சாயாது . 
வெங்கல வெண்கலச் கோயில் மணி போன்று ஒரு 
செலங்கு சலங்கை 

நாக்குடைய மணி . 
வெங்கால் வெங்கால் மாடு காலின் குளம்புக்கு மேல் வெண் 
மாடு 

மயிர் இருக்கும் ; கூடாதது . 
வெங்கோல் வெங்கோல் எருமை இனத்துள் ஒன்று . 

எரும் எருமை 
வெண்டயம் வெண்டையம் கொம்பையும் குப்பியையும் 

இணைக்கும் வளையம் . 
வெலங்கு 

விலங்குச் சுழி முன்னங்காலில் கணுக்காலுக் 
சுழி 

கும் முட்டிக்கும் இடையிலுள்ள 
தீயசுழி [ இருந்தால் எப்படியா 
வது விலங்கு மாட்டிவிடும் ; 
பின்னங்காலில் இச்சுழி 

கிடையாது . ) 
வெள்ள எரும வெள்ளை 

சாம்பல் நிறமுடைய எருமை . 

எருமை 
வெளி பத்த வெளிப் பத்தை குளம்பின் வெளிப்பகுதி . 
ஜாரிபட்ட ஜாரிப்பட்டை செவ்வுளியும் வெள்ளையும் சம் 

பங்கு உடைய தாயிருத்தல் , 
ஜெர்சி பசு ஜெர்சிப் பசு நெற்றி சிறியதாயும் கொம்பு 

சிறியதாயும் முகமெல்லாம் முடி 
யிருப்பதாயும் இருப்பது . 


195 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஜென்னி 


நோவு 


ஜென்னி நோய் மாட்டுக்கு வரும் நோய்களுள 

ஒன்று . இதைக் குணமாக்கக் 
கண்டங்கத்தரியின் சாறு 
கண்ணில்விட வேண்டும் . 
இல்லையேல் நெற்றியில் சாணம் 
கட்டி வேப்பெண்ணெய் காய்ச்சி 
ஊற்ற வேண்டும் . 


ஜோடு ஜோடு அடித்தல் முன் கால்களின் முட்டி 
அடித்தல் 

இடிப்பது ; கூடாதது . 


கிராஸ் மாடு கிராஸ் மாடு 


பெல்கான் எருமை . டில்லி 
எருமை வகையைச் சார்ந்தது . 
கறுநிறமாகவும் கொம்பு 
முன்பக்கம் வளைவாகவும் 
இருப்பது . 


5. மாட்டுத் தரகரின் பேச்சுமொழி . 


உழவர்களின் பெருஞ்செல்வமான மாட்டை வாங்குதலில் 
தரகர் முக்கிய இடம் பெறுதலால் தரகர் பேச்சு மொழியும் 
இவ்வாய்வில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது . மாடு பற்றித் 
தரகர் வழுங்கும் சொற்கள் சில , முந்திய தலைப்பிலேயே 
சொல்லப்பட்டுள்ளன . எனவே , மாடு விற்றல் வாங்கலில் 
அதன் பண மதிப்பைக் கூறுதல் சம்பந்தமான சொற்களே இத் 
தலைப்பில் கூறப்படுகின்றன. 


மாட்டுத் தரகர்கள் வாணிகத் தொழில் மேற்கொண் 
டோரில் 

ஒரு பிரிவினராவர் . தரகர்கள் ஒரு குறிப்பிட்ட 
சமயத்தையோ சாதியையோ இனத்தையோ சார்ந்தவர்க 
ளல்லர் . பல்வேறு சமயத்தினரும் பல்வேறு சாதியினரும் 
பல்வேறு இனத்தவரும் தரகராயுள்ளனர் . அவர்கள் , தங்களுக் 
கேற்ப விருப்பமுடைய தொழிலில் தரகராய்ப் பணியாற்று 
கின்றனர் . பொருள் கொடுப்போர் , பொருள் வாங்குவோர் 


196 


ஆகிய இருவருக்கும் இடைப்பட்டு நின்று முதலின்றி ஊதியம் 
பெறும் வாழ்க்கையினை உடையவர் . தரகர் , மற்றொருவரின் 
சார்பில் பேரல் பேசுதல் , ஒப்பந்தம் செய்தல் , சரக்குகளை 
விற்றல் அல்லது வாங்குதல் போன்ற செயல்களைச் செய்பவர் . 
இவர் தம் சேவைக்காக ஊதியம் பெறுகின் றார் . அவ்வூதியத் 
திற்குத் தரகு என்று பெயர் . தரகர் , தம் சொந்த செயலுக் 
காகச் 

செயலாற்றுவதில்லை ; மற்றொருவருக்காகவே 
செயலாற்றுகின்றார் . இவர் விற்கும் சரக்கு இவர் பொறுப்பில் 
இராது . இவர் வெறும் நடுவரே . இவர் செய்யும் ஒப்பந்தங் 
களில் இவருக்குத் தனிப் பொறுப்புக் கிடையாது . தரகர்கள் 
குறிப்பிட்ட துறைகளில் 

ஈடுபடுகின்றனர் . அதனால் 
இவர்களுக்கு அந்தந்தத் துறைகளில் பயிற்சியும் அனுபவமும் 
ஏற்படுகின்றன . 1 


தரகர் பற்றிய செய்திகள் பண்டைக்கால இலக்கியங் 
களிலும் சொல்லப்படுகின்றன . தமிழகம் தொன்றுதொட்டே 
உலகில் வாணிகத் துறையில் பெயர் பெற்றொளிர்வது . உள் 
நாட்டு வாணிகத்திலும் வெளிநாட்டு வாணிகத்திலும் தமிழகம் 
பெறுமிடத்தைச் சங்க இலக்கியங்களில் காணலாம் . மதுரை 
மாநகரின் உள் நாட்டு வாணிகத்தைப் பற்றிச் சொல்லுகின்ற 
பொழுது இளங்கோவடிகள் , அம்பண அளவையர் எங்கணும் 
திரிதர , 2 என்று கூறுகின்றார் . இத் தொடரில் அம்பணம் 
என்பதற்கு 

மரக்கால் 3 என்றும் தரகர் அளக்கும் மரக்கால் 
என்றும் பொருள் சொல்லப்படுகின்றன. தரசர் , மரக்கால் 5 
என்னும் அளவு கருவியினைக் கொண்டு நெல் முதலிய தானியங் 

அளந்து கொடுப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவு 
நெல்லினைப் பெறும் நிலைமை இன்றும் நடைமுறையில் உள்ள 


களை 


கலைக் களஞ்சியம் , தொ . 5 , ( சென்னை , தமிழ் வளர்ச்சிக் 
கழகம் , 1958 ) ப . 521 . 


2 . 


3 . 


4 . 


சிலப்பதிகாரம் 14 : 209 , ப . 365 . 
தமிழ்ப் பேரகராதி , தொகுதி 1 , ( மு.கா. நூ ) , ப . 95 
சாமிநாதையர் , உ . வே ( தொகுப்பாசிரியர் ) , சிலப்பதி 
காரம் பத்தாம் பதிப்பு ( தஞ்சாவூர் , தமிழ்ப் பல்கலைக் 
கழக வெளியீடு , நவம்பர் 1985 ) ப . 385 .. 
பறை என்பது மதுரை மாவட்ட வழக்கு . 


197 


தொரு வழக்கமாகும் . வீடு , விற்போர் , வாங்குவோர் , பெண் 
கொடுப்போர் , கொள்வோர் இடையேயும் தரகர் உள்ளதை 
உலகியலில் காணலாம் . இவ்வாறு பலவகைப்பட்ட தரகர் 
உள்ளனர் . • வாணிகத் துறையிலும் மற்றவர்களுக்காகப் 
பொருள்களை வாங்கித் தருவோர் , விற்போர் , பங்கு நிலையத் 
தரகர் , ( Stock Broker ) பங்குகள் , கடன் பத்திரங்கள் முதலிய 
வைகளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் எனத் தரகர்கள் இருக் 
கின்றனர் .இன்ஷீரன்சுதரகர் , கடன் , இன்ஷீரன்சுஒப்பந்தங்களை 
நிறைவேற்றி வைக்கின்றார் . உண்டியல் தரகர் உண்டியல்களை 
யும் புரோ நோட்டுகளையும் வாங்கி விற்பார் . கப்பல் தரகர் 
கப்பல்களுக்குச் சரக்குகள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் 
கப்பல்களை வாடகைக்கு விடுவதற்கும் தரகராயிருப்பர். 1 
இம்முறையில் மாட்டுத் தரகர் மாடுகள் விற்பதற்கும் வாங்கு 
வதற்கும் தரகராக இருக்கின்றார் . 


தரகரைத் தரகுக்காரன் 2 என்றும் அவர் பெறும் ஊதியத் 
தைத் தரகு , தரகுக்கூலி, தரகுக் காசு , 5 என்றும் அவர் 
செலுத்தும் வரியினைத் தரகுப்பாட்டம் என்றும் கூறுவர் . 
‘மன்று 

பாடும் தரகும் தறிக் கூறையும் , 7 என்றும் , கூலமும் 
தரகு பாட்டம் , 8 என்றும் கல்வெட்டில் சொல்லப்படுதலினால் 
தரகர் பற்றிய குறிப்புகள் பண்டைக் காலத்திலேயே இருக்கக் 
காணலாம் . 


வாதி , பிரதிவாதி ஆகிய இருவரும் தங்கள் கருத்தை நீதி 
மன்ற நடுவருக்குத் தெரிவிக்க இடையில் வழக்கறிஞர் ஒருவரை 
இருவரும் தனித்தனியே நியமிப்பது போல் பொருள் விற்போர் 
வாங்குவோர் ஆகிய இவ்விருவரும் தத்தமக்கென ஒரு தரகரை 
நியமித்துக் கொள்வர் இம்முறை , பெரிய வாணிகத்துள் 
காணக்கூடிய தொன்றாகும் . அத்தரகர்கள் தங்களுக்குள் 


1. கலைக் களஞ்சியம் . ( மு . கா . நூ . ) ப . 521 
2. தமிழ்ப் பேரகராதி , தொகுதி 3 , ப . 1762 . 
3. மேற்படி . 
4. மேற்படி . 
5. மேற்படி . 
6. மேற்படி . 
7. South Indian Inscriptions , Volume - II , p.509 . 
8. மேற்படி ப . 521 . 


198 . 


பேசிக் 

கொள்ளும் பொழுது ஒருவகைப் பேச்சு மொழியினை 
யும் பொது மக்களிடத்தில் பேசும்பொழுது இயல்பான பேச்சு 
மொழியினையும் உடையவராயிருப்பர் . தரகர்கள் தங்களுக்குள் 
பேசும் மொழியினைக் குழூஉக்குறி என்று இலக்கண நூல்கள் 
கூறுகின்றன . இக்குழூஉக்குறி , தகுதி வழக்குள் அடங்கும் 
என்பதனைத் 

தகுதியும் வழக்கும் தழீஇயின ஒழுகும் 

பகுதிக் கிளவி வரைநிலை யிலவே 1 
என்று தொல்காப்பியமும் , 


இடக்கர் அடக்கல் மங்கலம் குழூஉக்குறி 

எனுமுத் தகுதியோ டாறாம் வழக்கியல்’2. 
என்று நன்னூலிலும் கூறப்படுவதால் அறிய வருகிறது . 

பொற்கொல்லர்கள் தங்களுக்குள் பொன்னைப் பறி , 
என்றும் , 

கள்குடியர்கள் கள்ளைச் சொல்விளம்பி என்றும் 
கூறுவது 

போன்று தரகர்களும் தாம் கூறுவன பிறர் அறியா 
திருக்கும் பொருட்டுத் தங்களிடையே 

பருவகைப் பேச்சு 
மொழியினைக் கையாளுகின் றனர் . அம்முறையில் மாட்டுத் 
தரகர்கள் 

பயன்படுத்தும் சொற்கள் பற்றி இத்தலைப்பில் 
விளக்கப்படுகின்றன . 


குறிப்பிட்ட ஊர்களில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட 
காலத்தில் சந்தை கூடும் . அது வாரச் சந்தையாகவோ மாதச் 
சந்தையாகவோ ஆண்டுச் சந்தையாகவோ இருக்கும் . அச் 
சந்தைக்கு மாடு விற்பனை செய்வோர் ஒரு குறிப்பிட்ட 
வரியினைச் செலுத்தி நுழைவுச் சீட்டைப் பெற்றுக் கொண்டு 
சந்தைக்குள் செல்வர் . தரகர்களும் குறிப்பிட்ட தொகையினைச் 
செலுத்தி நுழைவுச் சீட்டைப் பெற்றுச் சந்தைக்குச் செல்வர் . 
இந்த நுழைவுச் சீட்டைப் பெற்றவரே சந்தை மேட்டுக்குள் 
அங்கீகாரம் பெற்ற தரகராவர் . மாடுகளை விற்க வந்தவரும் 

வந்தவரும் அவரவர்க்குப் பழக்கமான தெரிந்த 


வாங்க 


1. சுந்தரமூர்த்தி , கு . , ( பதி ) , தொல்காப்பியம் , சொல்லதிகாரம் 

சேனாவரையம் , ( அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , 
1981 ) , கிளவியாக்கம் , நூ . 17 , ப . 87 
நன்னூல் விருத்தியுரை ( சென்னை , 

கழக வெளியீடு , 

, 
மார்ச்சு 1956 ] , நூ . 267 , ப . 208 . 


199 


ஒருவரைத் தரகராகக் கொள்வர் . இத்தரகர்கள் தங்களுக்குள் 
பேசிக் கொள்ளும்பொழுது மாட்டின் விலை மதிப்பைக் கூற , 


வாய்தா , அசரா , காலன் , கேவு , கோதும் ; 
ராயம் , இத்னா ; 
உத்ரம் , தலாத ; 
அற்பா , பணம் ; 
மூலம் , நெசுவு , பஞ்சா, கம்சா , தட்ட ; 
சித்தா ; 
சபா ; 
தாமம் , ஆனா ; 
தீசம் , தீபரம் 


என்று 


முறையே ஒன்று , இரண்டு , மூன்று , நான்கு , ஐந்து , 
ஆறு , ஏழு , எட்டு , ஒன்பது ஆகிய எண்ணுப் பெயர்களை 
வழங்குவர் . 


ஒரு பொருளைக் குறித்து அதன் விலையினை ஒரு நோட்டு 
என்றால் நாற்காலி , மேசை போன்ற பொருள்களாயின் நூறு 
என்றும் , மிதிவண்டி முதலிய பொருள்களாயின் ஆயிரம் 
என்றும் பேருந்து முதலியவையாயின் ஓர் இலட்சம் என்றும் 
பொருள் மதிப்பினை அறிவது போல் தரகர்களும் மாட்டின் 
தரத்திற்கேற்ப பத்து , நூறு , ஆயிரம் ஆகியவற்றில் விலை 
மதிப்பினை உணர்த்த இவ்வெண்ணுப் பெயர்களைப் பயன் 
படுத்துகின்றனர் . முந்நூற்று ஒன்று , ஆயிரத்தொன்று என்று 
விலை மதிப்பிடாது ஐந்தின் மடங்கிலேயே 

அஃதாவது 
முந்நூற்று ஐந்து , 

ஐந்து , ஆயிரத்துப் பத்து என்ற அளவிலேயே 
விலையினைக் கூறுவர் . ஐந்தைக் குறிக்க மூலம் , நெசுவு , 
பஞ்சா சொற்களிருப்பினும் மூலம் 

என்ற 
சொல்லையே மிகுதியாகப் பயன்படுத்துகின்றனர் . நாறு , 
ஆயிரம் ஆகியவற்றினைக் கூற வாய்தா என்ற சொல்லைப் 
பெரும்பான்மையாகக் கையாளுகின்றனர் . 


என்று 


இவ்வெண்ணுப் பெயர்களின் பொருளினை அருகிலிருப் 
போர் உணர்ந்து கொள்ளாமலிருக்கும் பொருட்டு மேலாடைக் 
குள் விரல்களைப் பிடிப்பதன் பொருட்டும் மாட்டின் விலை 


1 . 


கள ஆய்வில் பெறப்பட்ட சொற்கள் . 


200 


மதிப்பினை உணர்த்துவர் . ஆயிரம் ரூபாய் மதிப்பளவில் 
தரகர் முதலில் பிடிப்பது கட்டை விரலேயாம் . ஒரு மாட்டின் 
மதிப்பு ஆயிரத்து நூறு என்பகைக் கூற கட்டை விரலை ஒரு 
முறை பிடித்து விட்டு மீண்டும் அவ்விரலை ஒருமுறை பிடிப்பர் . 
ஒரு 

மாட்டின் மதிப்பு நான்காயிரத்து ஐந்நூறு என்றால் 
கட் விட பிரல் தவிர்த்த நான்கு விரல்களையும் ஒரு முறை 
சோப் பிடித்து விட்டு மீண்டும் ஐந்து விரல்களையும் ஒருங்கே 
பிடப்பர் . எழுபத்தைந்து என்பதைக் கூற ஐந்து விரல்களைப் 
பிடித்துவிட்டு அடுத்து இரண்டு விரல்களைப் பிடித்துவிட்டு 
மீண்டும் ஐந்து விரல்களைப் பிடிப்பர் . ஒரு விரலுக்கு மேல் ஒரு 
விரல் வைத்துப் பிடித்தால் விற்போர் , வாங்குவோர் கூறும் 
தொகைக்கு மேல் 

பெறும் தொகையைத் தரகர் எடுத்துக் 
கொள்வார் என்பது பொருள் . இம் முறையால் தரகர்கள் விரல் 
பிடித்தல் மூலம் மாட்டின் மதிப்பினை அறிவித்துக் கொள் 
கிறார்கள் . 

மாட்டு வாணிபத்துள் எருது , பசு என்று இரண்டிற்கும் 
சேர்த்தும் தனித்தனியேயும் தரகர்கள் உள்ளனர் . 

அவர்கள் 
பேசும் மொழியுள்ளும் எருதின் மதிப்பைக் கூறுவதற்கும் 
பசுவின் மதிப்பினைக் கூறுவதற்கும் என இவற்றிலேயே குறிப் 
பிட்ட எண்ணுப் பெயர்கள் உள்ளன . அவர்கள் பழக்கத்திற் 
கேற்ப மாற்றி மாற்றிக் கூறுதலும் உண்டு . எதிர் த்தரகரின் 
நிலையினை இயல்பினை அறிந்து அத்தரகர் அவர் கூறும் 
பொருள் மதிப்பினை அறிந்து கொள்வார் . பசு இனத்துள் 
நாட்டு மாடு , மூலக்காட்டு மாடு , மேற்கத்தியான் (சிந்து , 
சீமை , காங்கேயன் , ரெட்டின் , ஜெர்சி ) என்று மூவினங்கள் 
உள்ளன , இவ்வாறு மாட்டின் பல்வகை இனங்களும் வகை 
களும் சந்தைக்குக் கொண்டு வரப்படும் பொழுது! அவற்றின் 
தரத்திற்கேற்ப விலைமதிப்பு செய்யப்படும் . 


மாட்டுத் தரகர் பேசும் மொழி பிறர்க்குப் புரியாது 
தங்களுக்குள் பேசிக் கொள்ளும் மொழியாக இருப்பது 
உண்மை.மேலேகுறிப்பிட்டசெங்கற்பட்டு எம் ஜி.ஆர் . மாவட் .. 
மாட்டுத் தரகர் பேச்சு வழக்குச் சொற்கள் தமிழ் மொழியாய் 
லொமல் பிற மொழியிலுள்ள எண்ணுப் பெயர்களாயுள்ளன . 
மாட்டுத் தரகர்கள் தொன்றுதொட்டு இச் சொற்களை ா தம் 
வழக்குச் சொற்களாகப் பயன்படுத்திவருகின்றனர் எனில் 
இல்லை என்பது மட்டும் தமிழர் வரலாற்றினையும் பண் 
பாட்டினையும் அறிந்த யாவரும் உணரக்கூடிய செய்தியாகும் . 
இச்சொற்கள் யாவும் பிறமொழிச் சொற்களாகவே உள்ளன . 


201 


" வாய்தா என்பது 

வாஹித் 1 ( Wahidh ) என்று அரபு 
மொழிச் சொல்லில் ஒன்றைக் கூற வழங்கும் சொல்லினின்று 
உருவாகி இருக்கலாம் . வாய்தா என்னும் சொல் தமிழ்ச் சொல் 
அன்று எனினும் தமிழ்மொழி பேசுவோரிடையே வழங்கிவரும் 
சொல்லாகும் . இச் சொல்லுக்கு நில விறைப்பணம் தவணை , 
கெடு , வரி 2 ஆகிய பொருள்கள் உண்டு . 

துக்னா ( Dugna ) என்று பாரசீக மொழியிலும் இஸ்னான் 
( Isnan ) என்று அரபு மொழியிலும் இரண்டினைக் 

கூறுவர் . 
இம்மொழிகளினின்றும் இத்னா என்ற சொல் உருவாகியிருக் 


S. 


கலாம் . 


3 


ஸலாஸ 4 ( salasa ) என்று அரபு மொழியில் மூன்றினைக் 
கூறுவர் . இது ‘ தலாத என்று மாறி வழங்கப்படலாம் , 

அற்பா 5 { Arba ) அன்று அரபு மொழியில் நான்கினைக் 
கூறுவர் . இதையே மாட்டுத் தரகர்களும் நான்கினைக் குறிக் 
கப் பயன் படுத்துகின்றனர் எனலாம் . 

பஞ்ச 6 pancha ) என்றுவ மொழியில் ஐந்தினைக் கூறுவர் . 
இதுவே பஞ்சா என்று வழங்கப்படலாம் . 

‘ ஹம்சா 7{ khamsa ) என்று அரபு மொழியில் ஐந்தினைக் 
கூறுவர் . இது கம்சா என்று ஐந்தினைக் குறிக்க வழங்கப் 
பட்டிருக்கலாம் . 

தட்டல் என்ற சொல்லுக்கு ஐந்து என்றும் , தட்டற் 
புலு என்ற சொல்லுக்கு ஐம்பது . ஐம்பான் , 

என்றும் 
பொருள் கூறுகிறது மதுரைத் தமிழ்ப் பேரகராத . இவற்றி 
லிருந்து தட்ட என்னும் சொல் தரகர் பேச்சு மொழியில் 
ஐந்தைக் குறிக்க வழங்கும் முறை தோன்றியிருக்கலாம் . 

Cowan , J. M , Arabic English Dictionary , 
Third Edition { Newyork , spoken languages 
services 1976 ) p.d. 
மதுரைத் தமிழ்ப்பேரகராதி பாகம் 2 ( மு.கா.நூ ) ப . 557 . 
Cowan J.M. , Arabic English Dictinary, 
( op . cit . ) p . 108 . 
மேற்படி ப . 105 . 
மேற்படி ப . 323 . 
Turner . R. L. , A. Comparative Dictionary of 
the Indo Aryan languages , ( london . oxford 
university Press , second impression 1973 ) p . 431 
Cowan . J. M. , Arabic English Dictionary , 
( op . cit . ) p . 202 
மதுரைத் தமிழ்ப்பேரகராதி , பாகம் ( மு.கா.நூ.) , ப . 1065 . 
மேற்படி . 


1 


2 
3 


4 


6 


7 


& 


9 


202 


. 




சித்தா 1 ( Siththa ) என்று அரபு மொழியில் ஆறினைக் 
கூறுவர் . இது மாட்டுத் தரகர் மொழியிலும் ஆறைக் குறிப்ப 
தாய் அமைந்திருக்கலாம் . 

சப் ஆ 2 ( Sab - a ) என்று அரபு பொழியில் ஏழினைக் 
கூறுவர் . இது சபா என்று வழங்கப்படலாம் . 


LL 


அனுஷ்டுக் அனுஷ்டுப் 3 ஆகிய சொற்களுக்கு எட்டா 
வது சந்தஸ்ஸு என்று பொருள் சொல்லப்பட்டுள்ளது , இதி 
லிருந்து எட்டைக் குறிக்க ஆனா என்னும் சொல் உருவாகியிருக் 
கலாம் , 


தாமனியா ( Thamaniya ) என்று 

அரபு மொழியில் 
எட்டைக் கூறுவர் இதனின்றும் தாமம் என்ற சொல்எட்டைக் 
குறிக்க தரகர் மொழியில் வழங்கப்படலாம் . 

திஸ் அ 5 ( This - A ) என்று அரபு மொழியில் ஒன்பதைக் 
கூறுவர் . இது தீசம் என்று வழங்கப்படலாம் . 

ராபி 6 ( Rabi ] என்று அரபு மொழியில் கால் பங்கினைக் 
கூறுவர் இது தாபி , என்றுமாறி வழங்கப்பட்டிருக்கலாம் . தாபி 
என்பது தரகர் மொழியில் இருபத்தைத்தைக் குறிக்கும் . தரகர் 
மொழியில் , தாபியின் மூன்று மடங்கான முத்தாபி , எழுபத்தைந் 
தைக்குறிக்கும் . 
‘ நிஸ்புன் 7 [ Nisfun ) என்று அரபு மொழியில் 

அரை 
யினைக் கூறுவர் . இது நெசுவு என்று மாறியிருக்கலாம் . 

‘ அஷ்ர s ( Ashra ) என்று அரபு மொழியில் பத்தினைக் 
கூறுவர் . அஃது அசரா என்று வழங்கப்படலாம் . தரகர்கள் 
பெரும்பாலும் பத்தினை அசரா என்றே வழங்குகின்றனர் . 


1 . 


2 . 


3 . 


Cowan . J. M Arabic English Dictionary , 
( op . cit ) p . 397 
மேற்படி ப . 394 
மதுரைத் தமிழ்ப் பேரகராதி , பாகம் . 1 ( மு . கா . நூ . ) 
ப . 181 . 
Cowan , J. M. Arabic English Dictionary , 
( op . cit ) p . 107 
மேற்படி . ப . 94 . 
மேற்படி . ப . 332 . 
மேற்படி . ப . 971 . 
மேற்படி . ப . 614 


5 . 
16 . 


7 . 


8 . 


203 


என்று 


ஆயிரத்தினை வடமொழியில் சகஸ்ர 

வழங் 
குவர் . இது அசரா என மாறி வழங்கப்பட்டு நூறு , ஆயிரம் 
ஆகியவற்றையும் குறிக்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம் . 


பணம் தமிழ்ச்சொல் . ஆனால் இது நான்கினைக் குறிக்கும் 
வழி அறியப்படவில்லை . அம்முறையிலேயே காலன் , கேவு . 
கோ துமராயம் , உத்ரம் , மூலம் , தீபரம் ஆகிய எண்ணுப்பெயர் 
களும் அவற்றின் பொருளும் எம்மொழியினின்றும் தோன்றி 
மருவி வழங்கப்படுகின்றன என்பது அறியப்படவில்லை . 


செங்கற்பட்டு , எம் . ஜி . ஆர் மாவட்டத்தில் வழங்கும் 
சொற்கள் போலவே நானூற்றைக் குறிக்க பணயம் என்ற 
சொல்லும் , ஐந்நூற்றைக் குறிக்க தட்ட என்ற சொல்லும் , 
ஆயிரத்தைக்குறிக்க வாச்சி என்ற சொல்லும் நிலக்கோட்டை 
வட்டார வழக்கிலும் 1 வழங்கப்படுகிறது . 


மாட்டுத் தரகரின் 

பேச்சு வழக்குச் சொற்கள் பெரும் 
பான்மையாக அரபு மொழியினின்றும் வந்தவனாக உள்ளன . 
இதற்கு முஸ்லீம்களின் படையெடுப்பே காரணமாகும் . 
பல்லவர்களின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண் 
டிருந்தபோது அராபியர்கள் சிந்துப் பகுதியைக் கைப்பற்றினர் . 
அது தோல்வியில் முடிந்தது . தமிழகத்தில் பிற்காலச் சோழர் 
களின் ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது 
வடவிந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியும் ஆதிக்கமும் ஏற் 

அவர்கள் பாண்டியர்களின் ஆட்சியின்போது 
தமிழகத்தில் படையெடுத்தனர் . கால்ஜி சுல்தான்கள் காலத்தில் 
முஸ்லீம்கள் தக்கணத்தைத் தாக்கினர் . 2 


பட்டது . 


அலாவுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக்காபூர் கி . பி . 
1311 இல் மதுரையைத் தாக்கினான் . மாலிக்காபூர் மதுரையில் 


1 . 


கருப்பாயி , ஆ , நிலக்கோட்டை வட்டார தொழிற்களப் 
பாடல்கள் , ( மதுரைப் பல்கலைக் கழகத்திற்கு எம்ஃபில் 
பட்டத்திற்காக அளிக்கப்பட்ட ஆய்வேடு . 1585 ) 


செல்வம் . வி . டி . ‘ தமிழக 

வரலாறும் பண்பாடும் 
( மதுரை , மதுரை பப்ளிஷிங் அவுஸ் , 1976) ப . 206 . 


204 


தோற்கடிக்கப்பட்டு காஞ்சிபுரம் வரை இரவிவர்ம குலசேகர 
னால் விரட்டியடிக்கப்பட்டான் என்று கருதப்படுகின்றது . 
மாலிக்காபூர் மதுரையில் வெற்றி பெற்ற பின்னர் இராமேசு 
வரத்தையும் 

மசூதியும் நிறுவி விட்டுச் சென்றான் 
என்று பெரிஸ்தா கூறுகின்றார் ) 


வென்று 


ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து அரபுப் பயணிகளும் 
நில நூல் வல்லுநர்களும் எழுதி வைத்த குறிப்புகள் நமக்கு 
மிகவும் உதவுகின்றன. மிகப் பழங்காலத்திலிருந்தே இந்தியப் 
பெருங்கடலில் நடைபெற்ற வாணிகத்தின் பெரும்பகுதி 
அராபியர் கையில் தான் இருந்தது . இஸ்லாத்தின் தோற்றத் 
திற்குப் பின் சமயம் , அரசியல் ஆகிய துறைகளில் மட்டுமின்றி 
வாணிகத் துறையிலும் அறிவியல் துறையிலும் அரபு மக்களின் 
முயற்சிகள் வேகமாக விரிவடைந்தன . முகமது நபியே ஒரு 
வணிகராக இருந்ததால் முஸ்லீம் வணிகர்களுக்கு மக்கள் அதிக 
மதிப்புக் கொடுத்தார்கள் . ஏழாம் நூற்றாண்டின் இறுதிக்குள் 
அரபு 

வாணிகர்கள் இலங்கையில் தங்களுடைய குடியிருப்பு 
ஒன்றை நிறுவி விட்டார்கள் . கான்டன் நகரில் 758 இல் ஆர்ப் 
பாரவாரம் ஒன்றைக் கிளப்பி அதனால் தோன்றிய குழப்பத் 
தின் மூலம் பயனடையக் கூடிய அளவுக்கு அங்குக் குடியிருந்த 
அரபு வாணிகர்கள் , பாரசீக வாணிகர்கள் ஆகியவர்களுடைய 
எண்ணிக்கை பெரிய தாயிருந்தது . பாரசீக முஸ்லீமான இபின் 
சூர்தாத்பே என்பவர் தாம் இக்குறிப்பை எழுதி வைத்தார் . 

1324 - க்கும் 1335 க்கும் இடைப்பட்ட காலத்தில் 
தக்காணமும் தென்னிந்தியாவும் சேர்ந்த தென்னாடு முழுவதும் 
டில்லிப் பேரரசின் ஆட்சியிலிருந்தது என்று முஸ்லீம் வரலாற் 
றாசிரியர்கள் பொறுத்துக்கொள்ளத்தக்க உயர்வு நவிற்சியோடு 
எழுதி வைத்திருக்கின்றார்கள் . 3 மேற்குறிப்பிட்ட காலத்தில் 
டில்லியில் சுல்தான்கள் ஆட்சி புரிந்து வந்துள்ளனர் . 
பாமிணி இராஜ்யத்தில் சிவில் 

அலுவலகங்களிலும் 
இராணுவப் பதவிகளிலும் 
முறையாக நியமிக்கப்பட்ட 


1. மேற்படி ப . 207 . 
2. நீலகண்ட சாஸ்திரி . கே . ஏ . , தென்னிந்திய வரலாறு , 

தமிழாக்கம் 
மு . ரா . பெருமாள் முதலியார் , ( தமிழ் 

நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியீடு , 1973 ) ப . 46 . 
3. மேற்படி . ப் . 366 . 


205 


துருக்கியர் , அரேபியர் , பாரசீகர் , முகலாயர் ஆகிய வெளி 
நாட்டினர் பலர் இருந்தனர் .! 

சில சமயங்களில் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் இஸ்லாம் 
மதத்துக்கு மாற்றப்பட்டனர் ஏராளமான வெளிநாட்டினர் - 
பாரசீகர் , துருக்கியர் , அரேபியர் . முகலாயர் வாணிகம் 
செய்வதற்கும் அரசு அலுவலில் சேர்வதற்கும் தக்காணத்துக்கு 
வந்து அங்கேயே குடியேறி உள்ளூர்ப்பெண்களோடு வாழ்ந் 
தார்கள் . 2 


இத்தகைய செய்திகளினால் இடைக்காலத்தில் முஸ்லீம்கள் 
ஆதிக்கம் தமிழகத்தில் அதிகமானது என்பது அறியப்படு 
கின்றது . அவர்களுடன் 

அவர்களுடன் தமிழர்களுக்கேற்பட்ட தொடர்பி 
பல துறைகளிலும் குறிப்பாக 

குறிப்பாக வாணிகத் துறையில் 
முஸ்லீம்களின் மூலக் குடியிருப்பு இடமான அரபு நாட்டின் 
அரபு பொழிச் சொற்கள் தமிழரிடையே வழங்கப் 
படலாயின . 


னால் 


17 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கிலேயர்கள் 
தமிழகத்தில் வாணிகம் செய்ய வந்தனர் . வளர்ச்சி பெற்றனர் , 
ஆட்சிப் பொறுப்பினையும் ஏற்றனர் . நிலையற்ற முறையில் 
ஆட்சி ஆதிக்கம் பெற்றவர்கள் தங்கள் ஆட்சிப் பகுதியில் 
பரதேசிகளான பிற நாட்டினரையே நம்பினா . அவர்களையே 
பெரும்பாலும் நம்பிப் பணியில் அமர்த்திக் கொண்டனர் . 
அவர்கள் பேசும் மொழியினையே ஆட்சித் துறையிலும் 
வாணிகத் துறையிலும் பெரும்பாலும் பயன் படுத்தியுள்ளனர் . 
எந்த நாட்டிலுமே ஆதிக்கம் செலுத்தப்புகும் பரதேசிகள் 
அந்த நாட்டில் உள்ள சுதேசிகளை நம்புவதில்லை . தங்களைப் 
போன்ற பரதேசிகளையே நம்புவர் . பிரிட்டிஷார் புகுந்த 
எல்லா நாடுகளிலும் இப்படித்தான் 

அவர்கள் நடந்து 
கொண்டுள்ளனர் 3 

இவ்வாறு மேனாட்டாரின் வருகையினால் அவர்களுடன் 
தமிழர்களுக்கேற்பட்ட தொடர்பினால் அரேபிய , பாரசீக , 
உருதுச் சொற்கள் தமிழரிடையே வழங்கப்படலாயின. 289 


1 . மேற்படி.ப . 392 . 
2. மேற்படி . ப . 

409 . 
3. சிவஞானம் . ம . பொ . தமிழகத்தில் பிறமொழியினர் , 

( சென்னை -4 , பூங்கொடி பதிப்பகம் , 1976 ) ப . 40 . 


206 


அரபுமொழிச் சொற்களும் 119 பாரசீக மொழிச் சொற் 
களும் தமிழ் மொழியில் கலந்துள்னதாகத் தமிழ்ப் பேரகராதி 
யில் குறிக்கப்பட்டுள்ளது எனத் தெ . பொ . மீனாட்சி சுந்தர 
னார் கூறியுள்ளார் . 

தமிழகம் தொன்று தொட்டே மேலை கீழை நாடுகளுடன் 
வாணிகத் தொடர்பு கொண்டு விளங்குவது . பண்டைக்கால 
வாணிகம் , 

வாணிகத்தையே நோக்கமாகக் கொண்டிருந்தது . 
இடைக்காலத்து வாணிகம் , அரசியல் ஆதாயம் கருதியும் 
அரசியலோடும் கலந்து பரவி நடைபெறலாயிற்று . பண்டைத் 
தமிழர் வாணிகம் தம் பண்பாட்டினையே நாகரிகத்தினையே 
பிறநாடுகளில் பரவச் செய்யும் பாங்குடையதாயிருந்தது. தற் 
காலத்தில் தமிழகம் மேனாட்டுப் பண்பாட்டினையும் நாகரிகத் 
தையும் பின்பற்றும் நிலையினைத் தமிழகச் சமுதாய 
அமைப்பில் காணலாம் காலந்தோறும் சொற்களும் சொற் 
களின் பொருளும் பழக்க வழக்கங்களும் நாகரிகமும் மாறுபடுவ 
தியல்பு . அம்முறையில் பொருள்களின் மதிப்பைக் குறிப்பாக 
மாட்டுத் தரகர் மாட்டின் விலை மதிப்பைச் சில நூற்றாண்டு 
களுக்கு முன் வராகன் என்ற நாணய மதிப்பில் வழங்கி 
வந்துள்ளனர் . தற்பொழுது மாட்டுத் தரகர்கள் மாடு வியா 
பாரத்தில் மேற்கண்ட பிறமொழிச் சொற்களையே பயன் 
படுத்தி வருகின்றனர் . அச்சொற்களின் பொருள் விளக்கம் 
இனிக் காணலாம் . 
மாட்டுத் தரகர் 

பேச்சு மொழி அவர்கள் வழங்கும் 
பொருளில் அகராதியல் குறிப்பிடப்படவில்லை . எனவே , 
இத்தலைப்பில் எழுத்து வழக்கு , 

பேச்சு வழக்கு 
பாகுபாடு குறிப்பிடப்படவில்லை ; மாட்டுத் தரகரின் பேச்சு 
வழக்குச் சொற்களுக்குரிய பொருள் விளக்கம் மட்டும் 
கூறப்படுகிறது . 
அசரா 

- பத்து ரூபாய் நாணயத்தைக்குறிப்பது . 
அற்பா 

நான்கு , நாற்பது , நானூறு , நான்கா 
யிரம் ஆகிய ரூபாய்களைக் குறிப்பது . 
பெரும்பாலும் கறவல்மாடு 
வியாபாரத்தில் வழங்கப்படுவது . 


என்ற 


- 


1 . 


சம்பந்தன் , மா . சு . , 

சென்னை 

மாநகர் , இரண்டாம் 
பதிப்பு ( சென்னை-1 , தமிழர் பதிப்பகம் , 1978 ) 
கி . பி . 1687 இல் வராகன் - 32 பணம் ; ப . 57 . 
கி . பி 1814 இல் வராகன் - 31 ரூ . ப . 90 . 


207 


நான்காயிரம் ரூபாயைக் குறிப்பது . 
நாற்பத்தைந்தைக் குறிப்பது 


- 


} 


அற்பா ஆயிரம் 
அற்பா கம்சா 
அற்பினி கம்சா 
அற்பா தாபி 
அற்பா நெசுவு 
அற்பா முத்தாபி 


ஆனா 


நானூற்றிருபத்தைந்தைக் குறிப்பது . 
- நானூற்றைம்பதைக் குறிப்பது . 

நானூற்றெழுபத்தைந்தைக் குறிப்பது . 
- எட்டு , எண்பது , எண் 

ணூறு , எட்டா 
யிரம் ரூபாய்களைக் குறிக்கும் சொல் . 
இரண்டு , இருபது , 

இரு நூறு , 
இரண்டாயிரம் ரூபாய்களைக் 
குறிப்பது . 


இத்னா 
இதினா 


} 


இசினி 


- 


உத்ரம் 

-- மூன்று , முப்பது , முந்நூறு , மூவாயிரம் 

ரூபாய்களைக் குறிப்பது . 
ஐந்து விரல் பிடித்தல் ஐந்து , ஐம்பது , ஐந்நூறு , ஐயாயிரம் 

ரூபாய்களைக் குறிப்பது . 
ஒரு விரல் பிடித்தல் பத்து , நூறு , ஆயிரம் ரூபாய்களைக் 

குறிப்பது . 
கட்டை விரல் 

நூறு , ஆயிரம் ரூபாய்களைக் 
பிடித்தல் 

குறிப்பது . 
கம்சா 

- பெரும்பாலும் + ஐந்தைக் குறிப்பது . 
ஐந்து , ஐம்பது , ஐந்நூறு , ஐயாயிரம் 
ரூபாய்களைக் குறிக்க , கறவல் வியா 

பாரத்தில் வழங்கப்படுவது . 
கறவல் 

பால் கொடுக்கும் மாடு . 
இரண்டாயிரத்தைக் குறிக்கச் 

சிறப்பாக வழங்கும் சொல் , 
கேவு . 

நூற்றைக் குறிக்கச் சிறப்பாக 

வழங்கும் சொல் . 
கேவு நெசுவு 

- நூற்று ஐம்பதைக் குறிப்பது . 
கொல்சு 

நூறு ரூபாய் ( தரகர் பேச்சு மொழியில் 

தரகர் கூலியைக் குறிப்பது ) 
அரைக் கொல்சு 

- ஐம்பது ரூபாய் . 


-- 


- 


கால 


208 


- 


கால் கொல்சு 

இருபத்தைந்து ரூபாய் . 
கொல்சு ரூபாய் -1 ரூபாய் (4 அணா ) 
முக்கொல்சு ரூபாய் 3 / 4 ரூபாய் . 

நூற்றைக் குறிக்க வழங்கும் 
சிறப்பான சொல் . 
- ஏழு , எழுபது , எழுநூறு , எழாயிரம் 
ரூபாய்களைக் குறிக்க கறவல் வியாபா 
ரத்தில் வழங்கும் சொல் . 


கோதும் 


சபா 


-- 


சபா தாபி 
சபா நெசுவு 
சபா முத்தாபி 
சபா மூலம் 


- 


எழுநூற்றிருபத்தைந்தைக் குறிப்பது . 
எழுநூற்றைம்பதைக் குறிப்பது , 
எழுநூற்றெழுபத்தைந்தைக்குறிப்பது . 
எழுபத்தைந்தைக் குறிக்கும் சொல் 
பெரும்பாலும் எருது வியாபாரத்தில் 
வழங்குவது . 
ஏழு ரூபாயைக் குறிப்பது . 
- எழுபத்தைந்தைக் குறிப்பது . 
பெரும்பாலும் பதினைந்தையும் சிலர் 
நூற்றைம்பதையும் குறிக்க 
வழங்கும் சொல் , 


சபீன் 
சப்பினி கம்சா 
சம்மூலம் 


- 


சவராயம் 


சித்தா 


சித்தினி கம்சா 
சித்தா தட்ட 
சித்தா தாபி 
சித்தா நெசுவு 
சித்தா முத்தாபி 
டிரிபுள் கொல்சு 


ஐம்பதைக் குறிக்க சிறப்பாக 
வழங்கும் சொல் . 
- ஆறு . அறுபது , அறு நூறு , ஆறாயிரம் 
ரூபாய்களைக் குறிக்கும் சொல் . 
அறுபத்தைந்தைக் குறிப்பது . 
அறுநூற்றைம்பதைக் குறிப்பது . 
அறுநூற்றிருபத்தைந்தைக் குறிப்பது . 
அறு நூற்றைம்பதைக் குறிப்பது . 
அறு நூற்றெழுபத்தைந்தைக் குறிப்பது 
- மூவாயிரம் ரூபாயைக் குறிக்க எருமை 
வியாபாரத்தில் வழங்கும் சொல் 
ஐந்து , ஐம்பது , ஐந்நூறு , ஐயாயிரம் 
ரூபாய்களைக் குறிக்க எருது வியாபா 
ரத்தில் வழங்கும் சொல் . 


தட்ட 


209 


தட்ட தட்ட 


- 


ஐம்பத்தைந்தையும் ஐந்நூற்றைம் 
பதையும் குறிப்பது . 


தட்ட தாபி 
தட்ட முத்தாபி 
தலாத 


- 


தலாதி கம்சா 
தலாத தாபி 
தலாத நெசுவு 
தலாத முத்தாபி 


தாபி -- 


தாமம் 


தாம மூலம் 


- 


தாமந்தாபி 
தாம நெசுவு 
தாம முத்தாபி 


- ஐந்நூற்றிருபத்தைந்தைக் குறிப்பது . 
ஐந்நூற்றெழுபத்தைந்தைக் குறிப்பது 
மூன்று , முப்பது . முந்நூறு , மூவா 
யிரம் ரூபாய்களைக் குறிக்க அதிக 
அளவில் வழங்கும் சொல் . 
- முப்பத்தைந்தைக் குறிப்பது . 
முந்நூற்றிருபத்தைந்தைக் குறிப்பது . 
- முந்நூற்றைம்பதைக் குறிப்பது . 
- முற்நூற்றெழுபத்தைந்தைக் குறிப்பது . 
- இருபத்தைந்தைக் குறிப்பது . 
- எட்டு , எண்பது , எண்ணூறு , எட்டா 
யிரம் ரூபாய்களைக் குறிப்பது . 
எண்பத்தைந்தையும் , எண்ணூற்றைம் 
பதையும் குறிப்பது . 
எண்ணூற்றிருபத்தைந்தைக் குறிப்பது 
எண்ணூற்றைம்பதைக் குறிப்பது . 
எண்ணூற்றெழுபத்தைந்தைக் 
குறிப்பது . 
- எண்பத்தைந்தையும் எண்ணூற்றைந் 
தையும் சிறப்பாகக் குறிக்க 
வழங்குவது . 
- ஒன்பது . 
தொள்ளாயிரம் 
ஒன்பது , தொண்ணூறு , தொள்ளா 
யிரம் , ஒன்பதாயிரம் ரூபாய்களைக் 
குறிப்பது . 
-தொள்ளாயிரத்து இருபத்தைந்தைக் 
குறிப்பது . 
- தொண்ணூற்றைந்தையும் தொள்ளா 
யிரத்தைம்பதையும் குறிப்பது . 


தாமங்கால் மூலம் 


- 


தாமு 
தாமு வாய்தா 
தீசம் 


- 


தீசந்தாபி 


- 


தீசபஞ்சா 


உ -14 


210 


தீச முத்தாபி 


தீசங்கால் மூலம் 


தொள்ளாயிரத்தெழுபத்தைந்தைக் 
குறிப்பது . 
தொள்ளாயிரத்தெண்பத்தைந்தைச் 
சிறப்பாகச் சொல்ல வழங்குவது . 
பணம் . 


துட்டு 
நிசு , நெசு , 


} 


நெசுவு 


* 


நெசவு தட்ட 
நெசுவு மூலம் 
பஞ்சா 


--- 


பணம் 


நான் 


முத்தாபி 


ஐந்து , ஐம்பது , ஐந்நூறு , ஐயாயிரம் 
ரூபாய்களைக் குறிக்கக் கறவலில் 
பெரும்பாலும் வழங்குவது ( பெரும் 
பாலும் வாச்சிக்கு மேல் அஃதாவது 
நூற்றுக்கு மேற்பட்டு நெசுவையே 
ஐம்பதைக் குறிக்க வழங்குவர் ). 
ஐம்பத்தைந்தைக் குறிப்பது . 
ஐம்பத்தைந்தைக் குறிப்பது . 
ஐத்து , ஐம்பது , ஐந்நூறு , ஐயாயிரம் 
ரூபாய்களைக் குறிக்க எருது 
வியாபாரத்தில் வழங்குவது . 
- நான்கு , நாற்பது , நானூறு , 
காயிரம் ரூபாய்களைக் குறிக்க எருது 
வியாபாரத்தில் வழங்கும் சொல் . 
- நூற்றுக்கு மேல் 

வரும் எழுபத்தைந் 
தைக் குறிக்க , கறவலில் வழங்குவது . 
ஐந்து , ஐம்பது , ஐந்நூறு , ஐயாயிரம் 
ரூபாய்களைக் குறிக்கக் கறவலில் 
வழங்குவது . 
ஐம்பத்தைந்தைக் குறிப்பது . 
இரண்டு , இருபது , இருநூறு , 

இரண்டாயிரம் ரூபாய்களைக் 

குறிக்கக் கறவலில் வழங்குவது . 
இருநூற்றிருபத்தைந்தைக் 

குறிப்பது . 
இருநூற்றைம்பதைக் குறிப்பது . 
இருநூற்றெழுபத்தைந்தைக் 

குறிப்பது . 
ஆயிரம் ரூபாய் . 
நூறு , ஆயிரம் ரூபாய்களைக் 
குறிப்பது . 


மூலம் 


மூலம் மூலம் 
ராயம் 


ராயந்தாபி 


ராயம் நெசுவு 
ராயம் முத்தாபி 


- 


வரப்பு 


வாச்சி 


211 


வாச்சி கேவு நெசுவு 


வாச்சி வாச்சி 


வாய்தா 


ஆயிரத்து நூற்று ஐம்பது 

ரூபாயைக் குறிப்பது . 
ஆயிரத்து நூறு ரூபாயைக் 

குறிப்பது . 
- ஒன்று , நூறு , ஆயிரம்ரூபாய் 

களைக் குறிப்பது . 
நூற்றிருபத்தைந்தைக் குறிப்பது . 
நூற்றைம்பது ரூபாயைக் குறிப்பது . 
நூற்றெழுபத்தைந்து ரூபாயைக் 
குறிப்பது . 


வாய்தா தாபி 
வாய்தா நெசவு 
வாய் தா முத்தாபி 


- 


6. ஆட்டின் நிறங்களும் நோய்களும் 


விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைச் செல்வங்களுள் ஆடும் 
முக்கிய இடம் 

பெறுதலால் ஆடுகளிடையே காணப்படும் 
நிறவேறுபாடுகள் , அவற்றுக் குண்டாகும் நோய்கள் பற்றியும் 
இங்கு விளக்கப்படுகின்றன . 


ஆடு , வெள்ளாடு , செம்மறியாடு என இருவகைப்படும் . 
வெள்ளாடு என்பது வெண்மை நிறமுடையதன்று ; பெரும் 
பாலும் கருமையிலும் சிவப்பு நிறத்திலும் தான் இருக்கின்றன . 
எங்கேயோ ஒரு சிலவே மற்ற நிறத்துடன் சற்று வெண்மை 
நிறமும் உடையதாய் செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத் 
தில் உள்ள ஆடுகள் காணப்படுகின்றன . செம்மறியாடு பெரும் 
பாலும் சிவந்த நிறமுடையதாயிருக்கும் . 

ஆடுகளில் ஆணின் இளமை:பினைக் கடாக் குட்டி என்றும் 
பெண் இளமையினைப் பொட்ட குட்டி ( பெட்டைக் குட்டி 
என்றும் கூறுவர் ஆடுகள் 13 ஆண்டுக்கு மேல் குட்டி ஈனும் , 
செம்மறியாடு வருடத்துக்கு ஒரு முறையே 6 மாத கர்ப்பத்தில் 
குட்டி ஈனும் ; ஒரு முறையில் ஒரு குட்டிக்கு மேல் ஈனாது ; 
ஈனவும் கூடாது என்பர் . வெள்ளாடு வருடத்திற்கு இருமுறை 
குட்டி ஈனும் . ஒரு முறையில் ஒன்று முதல் நான்கு குட்டிகள் 
வரையில் ஈனும் இவ்வாறு ஓர் ஆடு நாலைந்து முறை குட்டி 
ஈனும் . 

ஓர் ஆண்டு முடிந்த ஆண் ஆட்டினைப் பொலிகடா 
என்பர் . 


212 


வெள்ளாட்டிற்கு நோய் வந்தால் பிழைப்பது கடினம் . 
செம்மறியாட்டுக்கு நோய் வந்தால் மருத்துவம் செய்து 
பிழைக்க வைக்க முடியும் என்பர் . இனி , ஆடு பற்றிய சொற் 
களின் பொருள் விளக்கம் காணலாம் . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 
அதிர் நோவு அதிர் நோய் செம்மறியாட்டுக்கு உண்டாகும் 

நோய்களுள் ஒன்று . துள்ளி 
விழுந்து உடன் இறக்கும் . 


அரண கடி அரணைக் கடி 


அரணை கடித்து 

விடுவதால் 
உண்டாகும் நோய் . 
அள்ளுப் பக்கத்தில் வெண்மை 
நிறமுடையது . 


அள்ளு மர அள்ளு மரை 


ஆரம் 


ஈத்து 
கட்டு மர 


ஆரை 
ஈத்து 
கட்டு மரை 


3 ஈத்து போட்ட செம்மறியாடு . 
தொங்கு தசை . 
குட்டி ஈனுதல் . 
வயிற்றிலிருந்து முதுகு வரை 
வட்டமாக வெண்மை 
நிறமுடையது . 


கடாகுட்டி கடாக்குட்டி ஆண் ஆட்டின் இளமை . 
கரிநெத்தி கரி நெற்றி ஆடு வயிறெல்லாம் கருப்பு , நெற்றி 

யில் நீண்ட வெள்ளை , மேல் 
பாகம் சிவப்பு அல்லது மற்ற 
நிறமுடையது , 


கரிசெரளி 


கரி செரளி ஆடு அடி வயிற்றில் கருப்பும் வெள் 

ளையும் கலந்திருக்கும் . மேற்புறம் 
மற்ற நிறமுடையது . 


கரி வெங் கரி வெங்கால வயிறு கருப்பு நிறம் , பின்கால் 
கால ஆடு 

இரண்டுடன் நடுமுட்டிக்கும் கீழ் 

வெள்ளை நிறமுடையது . 
கருப்பு கருப்பு 

கருப்பு நிறமுடைய வெள்ளாடு ... 
வெள்ளாடு 

வெள்ளாடு 


:: 


213 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கறி ஆடு 


கறி ஆடு 


} 


உடல் சிவப்பு அல்லது மற்ற நிற 
மாகவும் வயிறுதாடையெல்லாம் 
கறுப்பு நிறமுடையது . 


கறிலி ஆடு கறி ஆடு 


கன்னி கன்னி 
வெள்ளாடு வெள்ளாடு 


வயிறெல்லாம் கறுப்பு , மேற் 
புறம் சிவப்பாயிருப்பது . 
ஆட்டிற்கு உண்டாகும் நோய் 
களுள் ஒன்று . ஆடு வலியினால் 


காக்கா வலி காக்கை வலி 


ஆடும் . 


காரு கடா 


காறு கடா 


1 வருடமுள்ள செம்மறி 
யாட்டுக் கடா . 


கர்ண கீடு 


கிரகண கணம் 


கிரகண காலத்தில் பிறந்த ஆடு . 
எப்பொழுதும் தலையாட்டிக் 
கொண்டேயிருப்பது . 


கீறு நெத்தி கீறு நெற்றி 


நெற்றியில் வெண்ணிற 
மயிர் பிறை போல் 
வளர்ந்திருக்கும் . 


. 


. 


குட்டி 


குட்டி 


மூன்று மாத வயதிற்குள் 
உள்ள ஆடு . பல் கிடையாது . 
ஆடு வலி வருதலினால் 
முறைக்கும் . 


குதிர வலி 


குதிரை வலி 


கொடு ஆடு கொட்டாடு 


மற்ற ஆடுகளினின்றும் 
தனித்துச் செல்லும் 
தன்மையுடைய ஆடு . 


கொப்பாடு கொப்பாடு 


செம்மறியாட்டில் 
கொம்புடைய பெண் ஆடுகள் . 
10 விழுக்காடு ஆடுகள் 
இத்தகையவை . 


கோமாரி 


கோமாரி 


கால்நடைகளுக்கு உண்டாகும் 
நோய்களுள் ஒன்று . 


214 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


வாய்க் கோமாரி வாயில் நீர் வடியும் ; தீனி 

தின்னாது . 
கால் கோமாரி காலில் குளம்பு கழலும் ; நொண் 

டும் ; குளம்பில் வெடிப்பு 

ஏற்படும் . 
சந்நியாசி சந்நியாசி எல்லா நிறமும் கலந்திருக்கும் 
வெள்ளாடு வெள்ளாடு 

வெள்ளாடு . 
சருக்குநோவு சருக்கு நோய் சாணம் பீசிக் கொண்டே 

இருக்கும் ; நீர் அதிகமாகக் குடிக் 
கும் ; மேய்ப்பு இல்லாமல் 
இளைத்துவிடும் ; இரத்தமாகக் 
கழிந்தால் பிழைக்காத தொற்று 
நோய் . 


சாரை 

வெள்ளை வெள்ளாடு . 
வெள்ளாடு வெள்ளாடு 
சிகப்பு சிவப்பு 

சிவந்த நிறமுடைய கொம்புள்ள 
கொப்பாடு கொப்பாடு பெண் செம்மறியாடு . 


. 


சில்ல சில்ல வெள்ளாடு காது கூசாக நீண்டிருக்கும் 
வெள்ளாடு வெள்ளாடு 

வெள்ளாடு . 
சில்லியாடு சில்லியாடு காது சிறியதாய் உள்ள செம்மறி 

யாடு . 


சுழல் நோவு சுழல் நோய் 


கருங்குருவி , காகம் முதலிய 
பறவைகள் முட்டைமேல் உட் 
கார்ந்து நேரே ஆடு , மாடுகள் 
மேல் உட்கார்ந்தால் அவை 
சுழன்று விழும் ; பிழைப்பது 
கடினம் ; சுற்றும் திசைக்கு எதிர்த் 
திசையில் முடி இலேசாக 
அறுத்துக் கொண்டு வந்தால் 
பிழைக்கும் என்பர் . 


செம்மலி 
யாடு 
செம்மிலி 
யாடு 


செம்மறியாடு 


ஆட்டின் வகையுள் ஒன்று . 


215 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


செம்மிலி செம்மறி ஆண் செம்மறியாடு . 
யாட்டுக் 

யாட்டுக் கடா . 


கடா 


செரக்கயிசல் செரக் கழிசல் சருக்கு நோய் . 
செரளி ஆடு செரளி ஆடு உடல் வெள்ளையும் மேல் புறம் 

சிவப்பு அல்லது வேறு நிறமு 

முடையது , 
செவப்பாடு சிவப்பாடு உடல் முழுவதும் சிவப்பு நிற 

முடைய வெள்ளாடு . 
செவப்பு சிவப்பு 

உடலெல்லாம் சிவப்பு நிறமும் 
நெத்தியாடு நெற்றியாடு நெற்றியில் வெள்ளையும் 

உடையது . 
செனட்ரக்க சினை மரக்கை முதல் குட்டி போடவுள்ள ஆடு . 

காதில் வெள்ளை அல்லது இரு 
வெள்ளாடு வெள்ளாடு கொம்புகளுக்கிடையில் 

வெண் 
புள்ளி இருக்கும் . உடல் கறுப்பு 

அல்லது பழுப்பு நிறமாயிருக்கும் . 
நெத்தி சோந்தர ஆடு நெற்றியில் வெள்ளையிருப்ப 

துடன் சோந்தர ஆட்டின் நிற 

முடையது . 
நாமதாரி சோந்தர ஆடு நெற்றியில் நாம வடிவில் 

வெண்ணிறமிருப்பதுடன் 
சோந்தர ஆட்டின் 
நிறமுடையது . 


சோந்தர 


சோந்தர 


டப்பா கண் டப்பாக் கண் 
ஆடு ஆடு 

பல்லியாடு 
தரக்கயிசல் தரக் கழிசல் சருக்கு நோய் . 
தல கட்டு தலைக்கட்டு ஆட்டிற்கு உண்டாகும் நோய் 

களுள் ஒன்று . தலைப் பக்கத்தில் 
கழுத்துக்கு மேல் வீக்கம் 

அடைவது . 
தலசன் ஆடு தலைச்சன் ஆடு ஒரு ஈத்து போட்ட ஆடு . 


216 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


தவள நோவு தவளை நோய் தலைக்கட்டு . 
தாலி ஆடு தாலி ஆடு 

மாலி ஆடு . 
தொட மர தொடை மரை தொடைப் பகுதியில் வெண்மை 

நிறமுடையது . 
தொண்ட தொண்டை 

ஆட்டிற்குண்டாகும் நோய்: 
நோவு நோய் 

களுள் ஒன்று . 
தொவர துவரை ஆடு உடல் முழுவதும் இலேசான 

சந்தன நிறம் உடையது . 
தாவர துவரை நெற்றி உடல் முழுவதும் இலேசான 
நெத்தி ஆடு 

சந்தன நிறமும் நெற்றியில் 

வெள்ளை நிறமும் உடையது . 
நாய் பள்ள படு வெள்ளாட்டில் அடிக்கடி குட்டி 

போடும் ஆடு ; மடி சிறியது ; 
பால் அதிகம் இல்லாதது . 


நா பள்ள 


நாமதாரி நாமதாரி 
வெள்ளாடு வெள்ளாடு . 


முகத்திலிருந்து வயிறு வரை 
அல்லது முகம் மட்டும் வேறு 
நிறமுடையது . 


நீர் வெக்க 


நீர் வெக்கை 
பக்கமரை 


பக்கமர 


தரக்கழிசல் . 
பக்கப்பகுதியில் வெள்ளை 
நிறமுடையது . 
ஒரு வருடமுள்ள செம்மறியாட் 
டுக் கடா , 


படுகடா 


படுகடா 


பட்ட ஆடு பட்டை ஆடு வெள்ளாட்டில் 

நிறங்கள் 
கலந்து பட்டை பட்டையா 

யிருக்கும் . 
பட்டநெத்தி பட்டை நெற்றி மூக்கிலிருந்து பிடரி வரை வெண் 

பட்டையாயிருப்பது . 
பல்லியாடு பல்லியாடு கண் உட்குழிந்த ஆடு , 
பழுப்பு பழுப்பு பழுப்பு நிறமுடைய வெள்ளாடு . 
வெள்ளாடு வெள்ளாடு 


21-7 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


பள்ள ஆடு பள்ளாடு 

பள்ளையாடு 


} scimento en 


குள்ளமான ஆடு . 


பனவெறி பனைவாரி 

ஆட்டிற்குரிய அம்மை நோய் , 
உடலெல்லாம் கண்டு கண்டா 

யிருக்கும் . 
பாம்புகடி பாம்புக்கடி வாயிலிருந்து நுரை வருதலுடன் 

மந்தமாகி மேயாது ; வயிறு 
உப்பும் , பாம்புப் பண்ணைக்குக் 
கொண்டு சென்று மந்தரித்தால் 

சரியாகும் . 
பால செரளி பால செரளி ஆடு உடலெல்லாம் துவரை நிறம் ; 

வயிறெல்லாம் வெண்மை 

நிறமானது . 
புருவை 

சினைப்படும் பக்குவமுள்ள ஆடு . 
புல்லு நோய் புல் மேய்தலால் வரும் நோய் . 


பிருவு 
பில்லு 
நோவு 


புருவகன்னு புருவைக் கன்று 11 ஆண்டுடைய ஆடு . 
பூச்சி கடி பூச்சிக்கடி ஆட்டுக்கு வரும் நோய்களுள் 

ஒன்று , தண்டம் போடுதல் 
அல்லது மருந்து ஊற்றுதலால் 
சரியாகும் . தும்பை இலைச் 
சாற்றைக் கொடுத்தபின் 
இலையை வாயில் கொடுத்தால் 
தும்பிக் கொண்டே அசை 
போடத் தொடங்கும் . 


பூ நெத்தி பூ நெற்றி ஆடு நெற்றியில் மட்டும் நட்சத்திரம் 

போல் வெள்ளையும் உடலெல் 

லாம் சிவப்பு நிறமுமுடையது . 
சிவப்பு பூ நெற்றியாடு உடல் சிவப்பும் நெற்றியில் 

மட்டும் நட்சத்திரம் மாதிரி 
வெள்ளையும் உடையது . 


218 


பேச்சு வழக்கு . எழுத்து வழக்கு 


பொருள் 


மாலி பூ நெற்றியாடு 


உடல் சிவப்பு தவிர வேறு 
நிறமும் நெற்றியில் மட்டும் 
நட்சத்திரம் மாதிரி வெள்ளை 
யும் உடையது . 


பொட்ட பெட்டைக் 
குட்டி குட்டி 


பொலிகடா பொலிக்கடா 


பெண் ஆட்டின் இளமை . 
2 வருடத்திற்கு மேற்பட்ட 
செம்மறியாட்டுக் கடா , 


பொலிமரக் பொலிமரக் 


கன்னு 


ஒரு வருடம் நிறைந்த ஆடு ; 
2 பல் உண்டாகிய நிலை . 


கன்று 


மணி ஆடு 


மணியாடு 


மாலி ஆடு 


மரவாடு 


மரையாடு 


தொடையிலிருந்து வயிறு 
உட்பட வெள்ளையும் மற்ற 
பாகம் சிவப்புமுடையது . 


மாந்தொவர மாந்துவரை 


உடல் முழுவதும் வெண்மையும் 
சந்தன நிறமும் கலந்தது . 


மாலி ஆடு 


மாலியாடு 


தாலி உடைய செம்மறியாடு . 
இலேசான கறுப்பு 
நிறமுடையது . 


மாலி 


மாலிகொப்பாடு இலேசான கறுப்பு நிறமுடைய 
கொப்பாடு 

கொம்புள்ள பெண் செம்மறி 
யாடு . 


மாலிசெரளி மாலிசெரளி 

ஆடு 


வயிறு 

று , தாடையெல்லாம் 
வெள்ளையும் மேற்புறம் 
இலேசான கறுப்பும் உடையது . 


மாலிமர 
வாடு 


மாலிமரையாடு உடலெல்லாம் இலேசான 

கறுப்பும் பின்பாகம் தொடை 
யிலிருந்து கீழ்ப்பாகம் 
வெள்ளையுமுடையது . 


219 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 


முச்சல் ஆடு முச்சில ஆடு மொச்சியாடு 
முசர் முசரை 

வெள்ளாட்டுக்கு உண்டாகும் 

தொற்று நோய் . 
மூக்கடப்பு மூக்கடைப்பு நீரினால் பாதிக்கப்பட்ட ஆடு . 
மொச்சியாடு மொச்சியாடு 

காதுமிகச் சிறியதாய் உள்ள செம் 

மறியாடு . 
மொசவலி முசல்வலி 

ஆடுவலிவருதலினால் துள்ளும் , 
மொட்ட மொட்டை 

தலையில் கொம்பில்லாத ஆடு . 
வெள்ளாடு வெள்ளாடு 

மற்ற ஆண்பெண் ஆடுகளுக்கு 
2 முதல் * அடி அளவு 

கொம் 
பிருக்கும் . 


மோத்த 


மோத்தைக்கடா வெள்ளாட்டுக்கடா . 


கடா 


ரத்தபாள இரத்தப்பாளை ஆட்டிற்குண்டாகும் நோய்களுள் 

ஒன்று . மூக்கில் திடீரென்று 

இரத்தம் வரும் . 
ரெண்டாம் இரண்டாம் இரண்டாம் குட்டி போட்ட 
ஈத்து ஆடு ஈத்து ஆடு 


ஆடு . 


லிங்காலு 


லிங்காலு ஆடு 


மாலி ஆடு . 


ஆடு 


கன்னு 


கன்று 


வாண்ட வாண்டைக் மூன்று மாத வயதிற்கு மேற் 

படாத ஆடு ; பல் கிடையாது . 
வெங்கால வெங்கால் ஆடு 

உடல் சிவப்பும் பின்கால் முட்டி 
ஆடு 

யின் கீழ் வெள்ளை நிறமு 
முடையது . 


வெள்ள வெள்ளைக் வெண்ணிறமுடைய கொம் 
கொப்பாடு கொப்பாடு புள்ள பெண் செம்மறியாடு . 
வெள்ள வெள்ளை உடல் முழுவதும் வெண்மை 
வெள்ளாடு வெள்ளாடு நிறமுடையது . 


220 


கடா 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 

பொருள் 
வெள்ளாடு வெள்ளாடு ஆட்டின் வகையுள் ஒன்று 
வெள்ளாட் வெள்ளாட்டுக் ஆண் வெள்ளாடு . 

டுக் கடா 
வைசூரி வைசூரி 

ஆட்டிற்கு வருகின்ற அம்மை 

நோய் . 
குவ்வாலுடு குவ்வாலுடு சுழல் நோய் . 

[ தெ . ] 


கொர்ர ( தெ ) கொர்ர 

செம்மறியாடு 
மெடதீப்பு மெடதீப்பு தலைமட்டும் மாறிமாறிசுற்றும் ; 
( தெ . ) 

கத்திக் கொண்டேயிருக்கும் . 
தலைழுதல் நெற்றிவரை பழுத்த 

கம்பியால் குடு போட நிற்கும் . 
ஜார ஜாரை 

கரும்பழுப்பு நிறமும் வெள்ளை 
வெள்ளாடு வெள்ளாடு புள்ளிகளும் கலந்த ஆடு . 

இவ்வாறு இரண்டு , மூன்றாம் இயல்களில் உழவுத் தொழில் 
சார்ந்து தொகுக்கப்பட்ட சொற்கள் பொருள்வழிப் பாகுபாட் 
டின் அடிப்படையில் பிரித்துப் பொருள் விளக்கம் 

காணப் 
பட்டன அடுத்து வரும் நான்கு , ஐந்தாம் இயல்களில் நெசவு 
சார்ந்து தொகுக்கப்பட்ட சொற்களைப் பொருள்வழிப் பாகு 
பாட்டின் அடிப்படையில் பிரித்துப் பொருள் விளக்கம் காண் 
போம் . 


221 


இயல் . 4 


நெசவுத் தொழில் சார்புடைய சொற்கள் 

- பொருள்வழிப் பாகுபாடு - 1 


51 


நெசவின் தோற்றம் 

விவசாயிகள் உற்பத்திச் செய்து தரும் பருத்திக்காய் , 
பட்டுக்கூடு ஆகியவற்றினின்றே நெசவுத் தொழில் ஆரம்பமா 
கின்றது . நெசவுத் தொழில் விவசாயத்திற்கு அடுத்து வீட்டுத் 
தொழில்களுள் முக்கிய இடம் பெறுகின்றது . நெசவில் உரோம 
நெசவு , சணல் நெசவு , கயிறு நெசவு , கோரை நெசவு , நூல் 
நெசவு , 

பட்டு நெசவு முதலிய பல நெசவுகள் இருப்பினும் 
நெசவு என்பது 

பொதுவாக 

முதலில் நூல் நெசவையும் 
இரண்டாவதாகப் பட்டு நெசவையும் குறிக்கின்றது . நெசவுக்கு 
வேண்டிய நூல்களெல்லாம் முற்காலத்தில் கையினாலேயே 
பஞ்சிலிருந்து நூற்கப்பட்டன. இப்போது எந்திரங்கள் மூலமே 
பஞ்சிலிருந்து நூலும் பட்டுக் கூட்டிலிருந்து கோராவும் 
உற்பத்தி செய்யப்படுகின்றன . 

பின்னுதலிலிருந்து 
நெய்யுந் தொழில் தெரிந்தது என்றும் பஞ்சாடை நெசவு 
இந்தியாவிலேயே தோன்றியது என்றும் கூறுவர் . 


கூடை 


நெசவு - நெசவாளர் 

நெய்தல் தொழிலை நெசவு என்பர் . இங்கு நெய் என்ற 
சொல் ‘ நெச் ( நெசவு ) என்று மாற்று வடிவம் பெற்றிருக் 
கிறது . 3 நெசவுத் தொழிலைச் செய்பவர் நெசவாளர் அல்லது 


1. கலைக்களஞ்சியம் , தொ . 1. , ( மு.கா. நூ . ) ப . 353 . 
2. மேற்படி . தொ . 4 , ப . 210 . 
3. சண்முகம் . செ . வை . , எழுத்திலக்கணக் 

கோட்பாடு , 
( அண்ணாமலை நகர் , அனைத்திந்தியத் தமிழ் மொழியியல் 
கழகம் , 1980 ) ப . 92 . 


222 


நெசவாளி எனப்படுவார் . ஆனந்தவிகடன் அகராதியில் ஆன 
நெய்வோரைக் ‘ கோடிகர் என்று கூறப்பட்டுள்ளது . 
நெசவாளர்கள் தங்கள் தொழிலைத் தறி நெய்தல் என்பர் . 
தறி நெய்பவரைத் தறிக்காரர் என்பர் . தறிக்குச் சொந்தக் 
காரராய் 

உள்ளவரிடத்தில் கூலி நெசவு செய்பவர் , அவரை 
முதலாளி என்றோ பணிக்கர் என்றோ கூறுவர் . 
செய்வதற்குரிய நூலையோ பட்டையோ கொடுத்து வாங்கு 
பவரைப் பேரக்காரர் என்பர் . 


நெசவு 


தறியின் வகைகள் 

தறி என்பது நெசவாளரின் நெய்தற் கருவியாகும் . தறியின் 
அமைப்பையொட்டி அதன் வகைகளைப் பின்வரும் விளக்கப் 
படத்தின் வாயிலாகப் பிரித்தறியப்படுகிறது . 


தறி 


பட்டுத்தறி 


நூல் தறி 

T 


- 

. 
எயட்டுத் தறி ரோல் தறி 


கைத்தறி விசைத்தறி பெடல்தற் 

| 


எயட்டுத்தறி 


ரோல் ஒருபெட்டிப் பல 
தறி 

பெட்டிப் 


பலகை 


பலகை 


| 


| 


தோய்ச்சல் பாவு 
( நீட்டுப்பாவு ) 


பொரப்பாவு 


தறியில் பயன்படுத்தப்படும் இழைகளைக் கொண்டு 
தறியைப் பட்டுத் தறி , நூல்தறி என இரு வகையாகப் பிரிப்பர் . 
பட்டிழையைக் கொண்டு நெசவு செய்வது பட்டுத் தறியாம் 
நூல் இழையைக் கொண்டு நெசவு செய்வது நூல் தறியாம் . 


223 


தறியை இயக்கும் முறையைக் கொண்டு நூல் தறியைக் கைத் 
தறி , விசைத்தறி , பெடல்தறி என மூவகையாகப் பிரிப்பர் . 
கையால் 

நெசவு செய்யப்படும் பட்டுத்தறியிலும் கைத்தறி 
யிலும் தறியமைப்பில் இழைகள் சுற்றப்படும் முறையை 
யொட்டி 

எயட்டுத் தறி (இழைகள் நீட்டிக் கட்டும் தறி ) , 
ரோல் தறி (உருளைத் தறி ) என இருவகையாகப் 

பிரிப்பர் . 
உருளைத் தறியில் பயன்படுத்தப்படும் பாவினையொட்டி 
தோய்ச்சல் பாவு , பொரப்பாவு என இருவகையாகப் பிரிப்பர் . 
மின்விசையால் இயங்கும் விசைத்தறியை ஒரு பெட்டிப் பலகை 
யுடையது , பல பெட்டிப் பலகைகள் உடையது என இரு வகை 
யாகப் பிரிப்பர் . ஒரு பெட்டிப் பலகை 
நாடாக்கள் கையால் மாற்றம் செய்யப்படும் . பல பெட்டிப் 
பலகைகள் 

தறியில் 

நாடாக்கள் தானே மாறும் 
தன்மையுடையன . பெடல் தறி ( கால் விசைத்தறி ) என்பது 
விசைத்தறி அமைப்புடையதாய் காலால் மிதித்து நெசவு 
செய்யப்படும் முறையில் அமைந்தது . ஒரு சில கால்வ சைத் 
தறிகள் , சில ஆண்டுகளுக்கு முன் செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . 
மாவட்டத்தில் இருந்தன. அவ்விசைத்தறிகள் தற்பொழுது 
இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது . 


உடைய 


தவியில் 


உடைய 


தறிகள் 


கைத்தறி , விசைத்தறி வேறுபாடு 

கைத்தறி தொன்றுதொட்டு இருந்து வருவது . விசைத்தறி 
தமிழகத்தில் இந்நூற்றாண்டில் பரவியது . 

கையால் நெசவு 
செய்யப்படும் பட்டுத்தறியும் நூல்தறியும் அவரவர் வசதிக் 
கேற்ப எத்தனை 

வேண்டுமானாலும் போட்டுக் 
கொண்டு நெசவு 

செய்யலாம் . விசைத்தறியை மாவட்டக் 
கைத்தறி மற்றும் துணி நூல் இயக்குநரிடமிருந்து அனுமதி 
பெற்றே நெய்ய இயலும் . கைத்தறியில் ஓர் அங்குலத்தில் 
எண்பது இழைக்கு மேல் நெசவு செய்ய இயலாது , விசைத்தறி 
யில் ஓர் அங்குலத்தில் இருநூற்று நாற்பது இழைகள் வரை 
நெய்ய இயலும் . கைத்தறியில் நெசவு அழுத்தம் குறைவாக 
இருக்கும் . விசைத்தறியில் நெசவு 

அழுத்தம் அதிகமாக 
இருக்கும் . கைத்தறியைக் காட்டிலும் 

விசைத்தறியில் ஒரு 
நாளைக்கு மூன்று மடங்கு அளவு துணி உற்பத்திச் செய்யப் 
படும் என்பர் . 

மாந்தரின் மனக்கோட்டத்தினை நீக்கும் நூல்போல் 
மரத்தின் கோணலைப் போக்க உதவும் நூலின் மென்மையான 
இழைகளை , நக்கி நெருடும் நெசவாளரின் நெசவுத் தொழில் 


224 


துணை கொண்டு நீட்டுவர் . இப்பட்டினிடையேயுள்ள புணிக் 
சார்ந்து சேகரிக்கப்பட்ட சொற்களின் அளவு கருதி அவற்றை 
இரண்டு இயல்களாகப் பிரித்துத் தொகுத்துக் கொடுக்கப் 
பட்டுள்ளன . இந்நான்காம் இயலில் , 
1. பட்டு நெசவுத் தொடர்பானவை 
2. நூல் நெசவுத் தொடர்பானவை 
3. இருவகை நெசவுக்கும் பொதுவானவை 
4. கோரா ஆலைத் தொடர்பானவை 

( அ ) கைவடுக்கு ( 2 ) எந்திரவடுக்கு 
5. நூல் ஆலைத் தொடர்பானவை 

6. விசைத்தறித் தொடர்பானவை 
ஆகிய ஆறு தலைப்புகளில் நெசவுத் தொழில் சார்ந்த சொற்கள் 
பிரிக்கப்பட்டு பொருள் விளக்கம் காணப்படுகின்றன . 

1. பட்டு நெசவுத் தொடர்பானவை 
பட்டு 

பட்டுக் கூட்டினின்றும் எடுக்கப்படும் இழை கோரா 
( Raw silk ) எனப்படுகிறது . நிறமேற்றப்பட்ட கோரா 
பட்டு எனப் பெயர் பெறுகிறது . பட்டினைப் பட்டாடை 
உற்பத்தியாளர்களிடமிருந்து நெசவகளர் வாங்கி வந்து நெசவு 
செய்வர் . பட்டு நூல் பற்றிய குறிப்பு , 
பாசிழைப் பட்டு நூற்கழி பரப்பிய 

கிளைவாய்க் கிடைத்த விளைவாய்க் கிளியே 1 
என்று கல்லாடத்தில் சொல்லப்பட்டுள்ளது . 
பாவு நீட்டுதல் 

பாவுப் பட்டினை வீட்டிற்கு வெளியே இருப்பாணி , 
ஊன்த்தி , கயிறு , பட்டு கீறும் கரணைக்கோல் ஆகியகருவிகளின் 


கருகில் கோல் பாய்த்துப் பட்டைப் பரவ விடுவார்கள் . இவ் 
லாறு பட்டினை நீளமாக நீட்டிப் பரவ லிடப்படும் இழைகள் 


1. கல்லாடர் கல்லாடம் (திருநெல்வேலி, கழக வெளியீடு , 

1963 ) பா . 81 : 36-37 , ப . 574 . 


225 


பாவு ஆகிறது . நெசவில் பாவுக்குக் குறுக்காக ஊடுருவிச் 
செல்லும் இழைகளுக்கு உண்ட நூல் அல்லது சப்புரி என்று 
பெயர் . இழைகளின் சிறு தொகுப்பு பாவுக்குரிய தாயின் 
கெண்ணி ( கண்ணி ) என்றும் , சப்புரிக்குரியதாயின் கெயட்டு 
( கிழட்டு ) என்றும் கூறுவர் . பாவின் கரைப்பகுதி மூன்றிழைகள் 
சேர்ந்து முறுக்குடையதாய் ஓரிழையாய் இருக்கும் . இதனை 
ஒண்டிப் பாவு என்பர் . பாவின் உடற்பகுதி நான்கிழைகள் 
சேர்ந்த ஈரிழைகளாய் இருக்கும் . இதனை ஜரிப்பாவு என்பர் - 


தெருவில் அல்லது திறந்த வெளியில் நீட்டப்பட்ட பாவு 
செம்மைப் படுத்தப்படும் . பாவினைச் 

செப்மைப்படுத்து 
தலைப் பாவுகீறல் என்பர் . பாவிலுள்ள பணிப்புகளுக் 
கிடையே புணியெடுத்து கோல் பாய்த்து கயிறு கட்டு தலைப் 
புணி கட்டல் என்பர் . இப்பாவினை அரிசியைச் சோறாக்கி 
வடித்த கஞ்சியில் தோய்த்தெடுப்பர் . இதனைக் கஞ்சிபோடுதல் 
என்பர் . கஞ்சி போடப்பட்ட பட்டினைப் பிழிந்து வெளியில் 
மீண்டும் நீட்டிப் பக்குவமாக உலர வைப்பர் . இப்பொழுது 
இழைகள் ஒன்று சேர்ந்திருத்தலை நீக்குவர் . இழைகளில் 
பிடிப்பு இருப்பினும் அறுபட்டிருப்பினும் அவற்றைச் சீர் 
செய்தலைப் புரையெடுத்தல் என்பர் . நீட்டிச் சுத்தம் செய்யப் 
பட்ட பாவினைக் கையிலோ தடியிலோ சுற்றுதலைப் பாவு 
சுற்றுதல் என்பர் . 

பாவு சுற்றுதலுக்கு முன்னதாகச் சில 
குளிகைகள் ஒன்று சேர்த்து சிறு நூலால் கட்டப்படும் கட்டைக் 
‘ குள்ளக்கட்டு 

என்பர் . தறியில் பாவு நீட்டும் பொழுது 
வேறொரு கயிற்றால் எயட்டு கட்டும் கர்ணகோலில் ( இழைகள் 
நீட்டிக் கட்டும் கரணைக்கோல் ) சேர்த்துக் கட்டப்படும் 
கட்டும் ‘ குள்ளக்கட்டு எனப்படும் . 


பன்னையில் போடுதல் 

சுற்றப்பட்ட பாவின் இழைகளை பன்னையிலுள்ள இழை 
களும்-ன் முதலில் விழுதிலும் அடுத்து அச்சிலும் ஏற்றுதலைப் 
‘ பிட்னி ஏத்துதல் ( பிடிப்புக்கு ஏற்றுதல் ) என்பர் . இச்செயல் 
முன் தானையை இணைக்கும் செயலிலும் நடை பெறுகிறது . 
இழைகளை விழுதிலேற்றிய பின் இரண்டாவதாக அச்சில் 
ஏற்றுதலைப் பன்னையில் போடுதல் என்பர் . விழுதும் 
அச்சும் சேர்ந்ததே தறியில் பன்னையாகும் . 

பாவின் ஓரப் 
பகுதியைக் கரையென்றும் மத்தியப் பகுதியை உடல் அல்லது 


2 .--- 15 


226 


சவுத் என்றும் கூறுவர் . முன் தானையும் கரையும் ஒன்றிய 
நிறமுள்ள கரைப்பாவுப் பட்டினை , டாணா பாவு ( தானைப் 
பாவு ) என்பர் . 


சிற்றாளின் பங்கு 

ஒரே பக்கம் கரையினை ( ஒன்சைடு பார்டர் ) உடைய 
சேலையை ஒருவரே நெய்தலும் உண்டு .. கரைப் பகுதியில் 
உள்ள பேட்டினை இழுத்து நெய்தலுக்கு நெசவாளரும் உடல் 
பகுதியில் 

நாடா என்னும் கருவியினை மட்டும் செலுத்து 
வதற்கு ஒரு சிற்றாளையும் பயன்படுத்தி நெய்வதுண்டு . அச் 
சிற்றாளைச் சாதாவாட்டு போடுகிறவன் அல்லது போடுகிற 
வள் என்பர் . இரு பக்கமும் கரையில் பேட்டு ( டபுள் சைடு 
பார்டர் ) இருக்குமாயின் பேட்டினையும் வாங்கிக் கொண்டு 
தன் பக்கத்தின் உடற் பகுதியில் நாடாவினைச் செலுத்தும் 
சிற்றாளுக்குக் கோத்து வாங்குகிறவன் அல்லது வாங்குகிறவள் 

பெயர் . 


என்பது 


பேட்டு 

சேலையின் இருபுறமும் கரையில் சரிகையில் வேலைப்பாடு 
செய்யப்படும் . இதற்காகக் கரைப் பகுதியில் பயன்படுத்தப் 
படும் சரிகை , விழுது , கயிறு , கம்பி ஆகியவற்றைச் சேர்த்துப் 
பேட்டு என்பர் . சரிகையினைப் பன்னையில் ஏற்றுதலைப் 
பேட்டு ஏற்றுதல் என்றும் அடை கயிற்றின் முன்பகுதியில் 
உள்ள கயிறுகளை 

இழுத்தலைப் பேட்டிழுத்தல் என்றும் 
கூறுவர் . பேட்டு 

விழுதுகளின் தொகுதியைப் பேட்டடை 
என்பர் . பேட்டில் பயன்படுத்துவது சிறு கம்பியாயிருப்பின் 
அரை குளிகைக்கு ஒரு கம்பியும் கனத்த கம்பி அல்லது தகடா 
யிருப்பின் ( பேட்டுத் தகடு ) ஒரு குளிகைக்கு ஒரு கம்பி அல்லது 
தகடும் பயன்படுத்தப்படும் , 


புட்டா 

உடற்பகுதியில் பூ வேலைப்பாடுகள் பட்டினாலும் சரிகை 
யினாலும் செய்யப்படும் . பட்டால் செய்வதற்குப் பட்டுப் 
புட்டா " என்றும் சரிகையினால் செய்வதற்குச் சரிகைப் 
புட்டா என்றும் கூறுவர் . புட்டா வாங்க மூங்கில் திரி 
அல்லது சரிகைத்திரி பயன்படுத்துவர் . புட்டா போடுதலுக் 
கெனப் புட்டா ஏணி உண்டு . அதில் கட்டப்பட்ட விழுது 


227 


களின் தொகுதியைப் புட்டா அடை எனவும் , புட்டா 
வாங்கப் பயன்படும் பலகையைப் புட்டாப் பலகை எனவும் 
வழங்குவர் . 


உடைய 


செலுப்பு 

ஒரு பாவு முப்பத்தாறு முழம் ( 163 மீட்டர் ) உடையது . 
உடற்பகுதி முப்பத்து மூன்று முழமாகவும் கரைப்பகுதி 
முப்பத்தாறு முழம் உடையதாகவும் இருக்கும் . ஒரு சேலை 
பன்னிரண்டு முழம் ( 51 மீட்டர் ) உடையதாக இருக்கும் . ஜாக் 
கட்டும் சேலையும் ஒரே நிறமாக உடைய பாவு நாற்பதரை 
முழமாகவும் ( 18. 60 மீட்டர் ) சேலை 6. 20 மீட்டர் 
தாகவும் இருக்கும் . ஒவ்வொரு சேலையின் மேற்புறமும் 
முந்தாணி ( முன் தானை) எனச் சொல்லப்படும் . உயர்ந்த தரத் 
தினை உடைய சேலைகளின் முன் தானையில் கரைநிறமும் முன் 
தானை நிறமும் ஒரே நிறமாக இருக்குமாறு உடல் 

பாவுடன் 
கரைப்பாவுப் பட்டினை இணைப்பர் . இதனை , முந்தி பிட்னி 
ஏற்றுதல் அல்லது ‘செலுப்பேற்றுதல் என்பர் . கரையிலுள்ள 
நிற இழையே ( செல்ஃப் இழையே ) உடலுடன் இணைக்கப்படு 
தலினால் இச்செயல் செலுப்பேற்றுதல் எனப்படுகிறது 
என்பர் . கரையிலுள்ள பூ வேலைப்பாடுகளை இம்முந்தானைப் 
பகுதியிலும் உண்டாக்குதலைச் செலுப்பு போடுதல் என்பர் . 
செலுப்பு போடுதலில் செலுப்பு பாசுதலுக்கென செலுப் 
பேணியும் செலுப்புப் பலகை , இறக்கைப் பலகை , பக்கப் 
பலகை என மூன்று பலகைகளும் பயன்படுத்துகின்றனர் . விலை 
குறைந்த சேலைகளில் கரைப்பட்டினை உ - லில் ஆங்காங்கே 
குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒரு குளிகை கீழாகவும் மூன்று 
குளிகை 

மேலாகவும் விழுதினுள் நுழைத்துப் பன்னையில் 
செலுத்தி நெய்தலுக்கு ‘ முத்துக்கம்பி அல்லது முத்துச்சீர் 
போடுதல் என்பர் . 


கீழ்த்தறியும் மேல்தறியும் 

ஓர் அறையில் தரையின் கீழ்க் குழி தோண்டி , தரைப் பகுதி 
யில் தறி அமைக்கப்படுவதாயின் அது கீழ்த்தறி என்றும் 

அத் 
தறியின் எதிரில் மேடாகத் தரை ஒன்று கட்டி அமைக்கப்படும் 
தறியை “ மேல் தறி என்றும் கூறுவர் . தறியில் நெசவாளர் 
அமரும் பகுதியை மேத்தார ( மேல்தரை ) என்பர் . கீழ்த்தறிக்கு 
இடையூறு இல்லாமல் மேல்தறிக்கு உரியதாக அமைக்கப்படும் 


228 


4 


அட்ட தூலம் ( அட்டி 


மாதறாங்காலை ( மாதறிக் காலை ) 
தூலம் ) என்பர் . 


சரிதை 


கை 


கோரா , சிவப்பு நிறம் தோய்த்த பட்டிழையாக்கப்படு 
கின்றது . முறுக்கில்லாத அந்த மெல்லிய பட்டிழையின் மேல் 
துத்தநாகப் பூச்சுக்குப்பின் தட்டையான மெல்லிய வெள்ளிழை 
சுற்றப்படுகின்றது அதனைக் கசபு என்பர் . வெள்ளிழை 
சுற்றப்பட்ட பட்டு பொன்முலாம் கொடுக்கப்படுவதன் மூலம் 
சரிகையாகிறது . காஞ்சிபுரத்திக்கு அருகில் உள்ள ஓரிக்கை 
என்னும் பகுதியில் உள்ள சரிகை உற்பத்தி ஆலையில் , இம் 
முறையில் - காஞ்சிபுரத்திலுள்ள பட்டுக் கூட்டுறவுச் சங்கங் 
களுக்கு வேண்டிய சரிகையில் 

பத்து விழுக்காடு கொடுக்கு 
மளவுக்கு உற்பத்திச் செய்யப்படுகின்றது . கூட்டுறவுச் 
சங்கங்கள் மீதம் வேண்டிய சரிகையினைக் குசராத் மாநிலத்தி 
லுள்ள சூரத் என்னும் நகரத்திலிருந்து வரவழைத்துக் கொள் 


கின் றன. 


தமிழில் ஆசு என்பது பொதுவில் 

அச்சைக் குறிக்கும் 
என்பர் . வண்டியிலுள்ள அச்சு , வண்டியின் மையக்கட்டையை 
-யும் சக்கரத்தையும் இணைப்பது . நெசவிலுள்ள அச்சு , 
பாவின் இழைகளைத் தறியின் மத்தியில் 

வரிசையாகப் பற்றி 
யிருப்பது . பட்டு நெசவாளர் பயன்படுத்தும் ஆசுமணை 
இழைகளைப் பாவாக்குதலில் இடையில் பற்றியிருப்பதற்குப் 
பயன்படுகிறது . ஆசுகுழல் , ஆசுமணையில் இழைகளைப் பற்ற 
வைப்பதற்குரியது . எனவே , 

என்னும் சொல்லுக்கு 
இணைப்பது , பற்றியிருப்பது , பற்றுக்கோடு ஆகிய பொருள்கள் 
உண்டு எனலாம் . 


ஆசு 


இனி , பட்டு நெசவுத் தொடர்பான சொற்களின் பொருள் 
விளக்கம் காணலாம் . 


229 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


அட்ட 


அட்டி தூலம் 


தூலம் 


கீழ்த்தறிக்குத் தடை 
யில்லாமல் மேல் தறிக்குப் 
பயன்படுத்தும் கொம்பு . 


அடயார் 
முந்தி 


அடையார் முந்தி தலைப்பு முந்தி அல்லது 

மேல் முந்தி . 


அடிமுந்தி 


அடிமுந்தி 


சேலையின் உள்பக்கத்திலுள்ள 
முன் தானை . அதிக பூ 
வேலைப்பாடுகள் 
உடையதாயிராது . 


அணி அணி பொறுக்கல் வேண்டிய முறையில் 
பொறுக்கல் 

இழைகளை எடுத்தமைத்தல் . 


ஆசுகுழல் 


கொழல் 


ஆசுமணையில் பட்டு , சரிகை 
நூற்பதற்குப் பயன்படும்குழல் ... 


ஆசுமண 


ஆசுமணை 


சரிகை , குறிப்பிட்ட 
நீளத்திற்கு ஓடுவதற்குரிய 


கருவி . 


செலுப்ப 
ஆசுமணை 


படுக்கை நிலையில் உள்ள 
ஆசுமணை , சேலையின் 
செலுப்புக்குத் தேவையான 
சரிகை ஓடப் பயன்படுவது . 


பேட்டு 


ஆசுமணை 


நின்ற நிலையில் உள்ள 
ஆசுமணை , பாவின் 
நீளத்திற்குத் தேவையான 
குறிப்பிட்ட குளிகையளவு 
சரிகை ஓடுவதற்குரியது . 


ஆறால ஆறிலைப் 
பருட்டம் பரிவட்டம் 


பட்டு நெசவாளர் பயன் 
படுத்தும் நூற்புக் கருவி . 
மூங்கில் பத்தையாலான ஆறு 
நீட்டிலைகள் உடையது . 


230 . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 


ஈரெட்டா ஈரொட்டாய்க் விற்றதாகவும் விற்காததாகவும் 
குடுத்தல் கொடுத்தல் உறுதிப்படுத்த இயலாத 

நிலையில் உற்பத்திப் 
பொருளைக் கொடுத்தல் . 


உண்ட 


உடை 


செலுப்பு ஆசுமணை . 


ஆசுமண 


ஆசுமணை 


உண்ட ஊடைப் பட்டு குறுக்கிழை 
பட்டு 

நெய்வதற்குரிய பட்டு . 
உள் 

உள் முன் தானை அடிமுந்தி . 
முந்தாணி 
எழ கரஞ்சி இழை கரைந்து இழையின் வலுத்தன்மை 
போதல் 

போதல் குறைந்து போய் அறுதல் . 
எழ முடி இழை முடி அறுபட்ட இழைகளை 
போடல் போடுதல் 

இணைத்தல் . 
ஒடல்பாவு உடல்பாவு 

கரை நீங்கிய பாவின் 

மத்தியப் பகுதி . 
ஒண்டி பாவு ஒண்டிப் பாவு மூன்று கோரா இழைகள் 

சேர்ந்து ஒற்றை முறுக்குடைய 

கரைக்குரிய பட்டு . 
ஒரு பொர ஒரு புரை மூன்று சேலைகள் சேர்ந்த 

ஒரு பாவு . 
கசம் கசபு 

வெள்ளிழை சுற்றப்பட்ட 


பட்டு - 


கஞ்சி 

கஞ்சி போடுதல் பாவுப் பட்டுக்குத் தெருவில் 
போடுதல் 

பாவு நீட்டும் பொழுது 

சோற்றுக் கஞ்சி போடுதல் . 
கர்ணகோலு கரணைக் கோல் பட்டு நெசவில் பயன்படுத்தப் - 

படும் உறுதியான மரக் 
கோல்கள் . நூல் கரணைக் 
கோலை விடச் சிறிது உருவில் 
பெரியதாகவும் மிருதுவாக 
இழைக்கப்பட்டதாகவும் 
இருக்கும் . 


231 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


எயட்டு இழைகள் நீட்டிக் தறியில் இழைகளை நீட்டிக் 

கட்டும் கட்டும் கட்டுவதற்குப் பயன்படும் 
கர்ணகோலு கரணைக் கரணைக்கோல் இதில் கட்டப் 
கோல் 

படும் வலிக்கயிறு அசையாம் 
லிருக்க மூன்று இடங்களில் சிறு 
பள்ளம் எடுக்கப்பட்டிருக்கும் . 


பட்டு கீறும் பட்டு கீறும் பட்டினைத் தெருவில் நீட்டிக் 
கர்ண கோலு கரணைக்கோல் கீறும்பொழுது பயன்படுத்தப் 

படும் கரணைக் 

கோல் . இது 
வழவழப்பாகவும் கனமாயும் 
இருக்கும் . 


கரபட்டு கரைப்பட்டு 

ஆடையின் கரைக்குரிய பட்டு . 
கீய்த்தறி கீழ்த்தறி தரையை ஒட்டி அமைந்த தறி . 
குள்ளகட்டு குளிகைக் கட்டு குளிகைக் கட்டு . இதில் இருவகை 

உண்டு . அவை . 1. பாவு கீறிச் 
சுற்றப்படும் முன் சிறு நூலால் 
சில குளிகைகள் சேர்த்துக் 
கட்டப்படுவது . 
2. தறியில் சில குளிகைகள் 
சேர்த்து இழைகள் நீட்டிக் 
கட்டும் கரணைக் கோலுடன் 
சேர்த்துக் கட்டப்படும் கட்டு 


குள்ள கட்டு குளிகைக் கட்டுக் குளிகைக் கட்டு , கட்டும் 
கவுறு 

இடங்களில் பயன்படுத்தப் 
படும் இருவகையான கயிறுகள் . 


கயிறு . 


குளிக 


குளிகை 


அணிமாறி வரும் இரு 
இழைகள் சேர்ந்தது 
ஒரு குளிகை . 
பேட்டில் சரிகை 
அடர்த்தியாக உள்ள 
முறையில் இருத்தல் . 


கெட்டி சீர் கெட்டிச்சீர் 


232 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கோத்து 

கோத்து 


வாங்குதல் 


வாங்குதல் 


பாவின் உடற்பகுதியுடன் 
ஒரு பக்கக் கரையிலும் 
வாட்டு போடுதல் . 
கரையும் உடலும் 
சேருமிடத்தைக் குறிப்பது . 


சோர்வ 


கோர்வை 


கோர்வ 
ஏகம் 


கோர்வை ரகம் இருபக்கமும் கரையுடைய 

சேலை . 


கோலு 


கோல் 


மூங்கிலாலோ அலுமினியத் 
தாலோ ஆன உருளை வடிவ 
மான கோல் , 


சடை 


சிலுப்பை . 


பயன் 


சப்புரியட்டு சப்புரிப்பட்டு 


பாவில் ஊடிழையாகப் 
படுத்துவதற்குரிய பட்டு . 


சம்பளக்காரர் 


சம்பளக் 
காரர் 


கூலி நெசவு செய்கின்ற 
பணியாள் . 


சவுத் 


சவுத் 


உடலில் வண்ணம் இரண்டும் 
இரண்டிற்கும் மேற்பட்டது . 


சாதா நெசவு 


சாதா 
நெசவு 


பார்வை நெசவுக்கு முந்திய 
9 முழம் ஈரிழையால் நெசவு 
செய்யப்படுவது . 


சாதா ரகம் சாதா ரகம் 


உடலில் ஒரே வண்ணம் பயன் 
படுத்தப்பட்ட சேலை . 
( கோர்வை ரகமல்லாதது ) 


சாதா சாதா வாட்டு 

பாவின் உடற்பகுதியில் மட்டும் 
வாட்டு போடுதல் வாட்டு போடுதல் 
போடுதல் 
சிகுரு 

சிகரி கட்டுதல் சீர் கட்டுதல் - உடலில் 
கட்டுதல் 

சரிகை ஏற்றுதல் . 
சிட்ட சிட்டை 

சரிகை முக்கிக் கட்டம் . 


232.1 


ஊடை ஆசுமணை ( செலுப்பு ஆசுமணை ) பக் . 229 


பாவு ஆசுமணை ( பேட்டு ஆசுமணை ) பக் . 229 


* 


புதிய கருவிகள் 


பாவு ஜரிகை ஓடும் ஆலை ( பேட்டு ) 


ஊடை ஜரிகை ஓடும் ஆலை ( புட்டா, செலுப்பு ) 


233 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கோத்தல் 


சித்தாள் சிற்றாள் நெசவு செய்பவருக்கு உற்ற 

துணையாயுள்ள சிறுவர் . 
சீர்மந்தி சீர்முந்தி முந்தி , கோடு கோடாயிருப்பது . 
செலுப்பட செலுப்படை செலுப்பு போடுவதற்குப் 

பயன் படும் கயிறுகளின் 

தொகுதி . 
செலுப் செலுப்படையில் அட்டை விழுதுகளைப் 
படயில் கோத்தல் 

பச்சை டுவைன் விழுதினுடன் 

கோத்தல் . 
செலுப்பலக செலுப்புப்பலகை செலுப்பு போடுவதற்குரிய 

மரப்பலகை ( 6 அடி நீளம் , 

4 அங் . அகலமுடையது ) 
செலுப் செலுப்பு 

செலுப்புப் பலகையினைப் 
பாசுதல் 

பாய்ச்சுதல் பாய்ச்சுதல் . 
செலுப்பு செலுப்பு 

மேல் முன் தானையில் செய்யப் 

படும் பூவேலைப்பாடு . 
செலுப் 

செலுப்பேணி செலுப்பு போடுவதற்குப் பயன் 
பேணி 

படுத்தப்படும் ஏணி . 
செலுப்பு 

மேல் முன் தானையில் பூவேலைப் 
போடுதல் போடுதல் பாடு அமைய செய்தலுக்குரிய 

செயல் . 
செலுப்பு 

செலுப்பு முந்தி மேல் முன் தானை . 
முந்தி 
செலுப்பு 

செலுப்பு விழுது 11 குளிகை பட்டிழைக்கு ஓர் 
விழுதுமுடி முடி போடல் அட்டை விழுது முறையில் இரு 
போடல் 

முடிச்சுகள் போடுதல் . 
தானைப் பாவு முன் தானைக்குரிய கரை நிற 
பாவு 

முடைய பட்டுப் பாவு , 
தகடுச் சேலை 

பாவு பட்டாகவும் ஊடையில் 
ஒரு குளிகை பட்டும் ஒரு குளிகை 
சரிகையும் ஆக நெய்யப்பட்ட 
சேலை . 


செலுப் 


பாணா 


தகடுசேல 


234 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


தகதல 
துடுப்பு 


தகதலை 
துடுப்பு 


செலையின் உள்நெசவுப் பகுதி . 
செலுப்புப் பலகையுடன் 
பயன்படுத்தும் 4 அடி நீளம் , 
3 அங் . அகலம் உடைய 


பலகை . 


தொங்கலு தொங்கல் 
தொப்ப தொப்பைக் 
கவுறு 


அடிமுந்தி . 
சேலையுடன் முன்தானையை 
இணைக்கும் செயலில் 
பயன்படுத்தும் கயிறு . 


கயிறு 


நடுத்தறி ஆள் 


நடுத்தறி 
ஆளு 


தனியாகத் தறி நெய்யும் 
திறன் பெற்றவர் . 


நுமுட்டு 


நிமிட்டு 
தள்ளுதல் தள்ளுதல் 


இணைக்கப்பட்ட இழைகளை 
அச்சினுள் தள்ளுதல் . 


பக்க பலக 


பக்கப் பலகை 


துடுப்பு போன்ற சிறிய 
பலகை ( 2 அடி நீளம் 
உடையது ) . 


பட்டு 


பட்டு 
எயத்தல் 


பட்டு 

நிறமேற்றப்பட்ட கோரா . 
பட்டுஇழைத்தல் பட்டைத் தாபரக் கட்டை 

களிலோ உருண்டைக் 
சட்டைகளிலோ போட்டு 
இழைத்தல் . 


பட்டு பட்டுக் குழல் பட்டு சுற்றுவதற்குரிய குழல் ; 
கொயல் 

மூங்கில் அல்லது பிளாஸ்டிக்கால் 

ஆனது . 
பட்டு 

பட்டு சோத்தல் பட்டின் தனி இழையை 
சோத்தல் 

இரண்டாகவோ மூன்றாகவோ 
வேண்டிய அளவில் சேர்த்துச் 

சுற்றுதல் . 
பட்டு தறி 

பட்டு நெசவுத் தொழிலுக்குரிய 
பட் தறி 

கருவி . 


} பட்டுத்தறி 


235 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


பட்டு 

பட்டுப் 
பருட்டம் பரிவட்டம் 


பட்டு இழைப்பதற்குரிய 
கருவி . 

பரிவட்டங்களுள் 
உள்ள ஆறு நீட்டிலைகள் 
மெல்லிய மூங்கில் பத்தையால் 
செய்யப்பட்டவை . 


பலவ 
பாசுதல் 


பலகை பாய்ச் 
சுதல் 


பேட்டு , புட்டா , செலுப்பு 
ஆகியவற்றுக்குரிய பலகை 
யினைப் பாய்ச்சுதல் . 


பன்னயில் பன்னையில் 
போடல் போடல் 


புதிய பாவினை அச்சிலேற்றுதல் . 


பாவாட 


பாவாடை 


பனாரஸ் பனாரஸ் ரகம் மேல் முந்திக்குக் கீழுள்ள 11 
ரகம் 

முழம் சரிகை வேலைப்பாடு 

மிகுதியாக உடைய சேலை . 
பாசுதல் பாய்ச்சுதல் பாவினிடையே கோலையோ 

பலகையையோ செலுத்துதல் . 
பார்வ பார்வை நெசவு முன் தானைக்கு முன்பு மூவிழை 
நெசவு 

யால் நெசவு செய்யப்படும் 

இரண்டு முழப் பகுதி . 
பார்வமுந்தி பார்வை முந்தி 

மேல் முந்தி 
பட்டுத்தறி நெய்யப் பழகுபவரும் 
வயதானவரும் நெய்யும் 

சிறுவர்க்கான பட்டாடை . 
1 பாவாடை இதில் எண் முழத்தைக்குறிக்கும் . 

11 முழம் அகலமும் 2 மீட்டர் 

நீளமும் உடையது . 
1 பாவாடை 12 முழம் அகலமும் 21 

மீட்டர் நீளமும் உடையது . 
2 பாவாடை 2 முழம் அகலமும் 2 , ( அ ) 

3 மீ . நீளமும் உடையது . 
2 பாவாடை 24 முழம் அகலமும் 3 மீட்டர் 

நீளமும் உடையது . 


236 


- 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


பாவுபட்டு பாவுப்பட்டு 


பாவு 

பாவு முரிந்து 
முரிஞ்சி 
போதல் போதல் . 


பாவாக நீட்டுவதற்குரிய பட்டு . 
பாவு பட்டுக்குக் கஞ்சி 
போடும்பொழுது பட்டில் 
ஏற்பட்ட மாற்றத்தைக் 
குறித்தல் . 


பிட்னி பிட்னி எடுத்தல் இழைகளை எடுத்துத் தருதல் . 
எடுத்தல் 


பிட்னி 
ஏத்தல் 


பிட்னி ஏற்றல் இழைகளை விழுதிலும் 

அச்சிலும் செலுத்திப் பாவுடன் 
ணைத்தல் . 


பில்ல கம்பி பில்லக் கம்பி 


அடிமுந்தி 


புகுடி 


புகுடி 


பட்டு நெசவில் 
கரைப்போட்டு வகையுள் ஒன்று . 


புட்டா 


புட்டா 

பாவின் உடற்பகுதியில் 
செய்யப்படும் 

பூவேலைப்பாடு . 
உடல் புட்டா சிற்றாள் செய்யும் 

பூவேலைப்பாடு . 
சரிகைப் புட்டா சரிகையால் புட்டா 

வாங்குதல் . 


பட்டுப் புட்டா பட்டால் புட்டா வாங்குதல் . 
புட்டா ஏணி புட்டா ஏணி புட்டா போடப் 

பயன்படுத்தப்படும் ஏணி . 
புட்டாட புட்டா அடை புட்டா விழுதுகளின் தொகுதி 


புட்டா பலவ புட்டாப் பலகை புட்டா போடப் பயன்படு 

தப்படும் பலகை ( 2 அங் . 
அகலமும் 1 அடி நீளமும் 
உடையது ) . 


237 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


புட்டா புட்டா 

பாவின் உடற்பகுதியில் 
போடுதல் போடுதல் பூவேலைப்பாடு செய்தல் , 
புட்டா புட்டா 

புட்டா போடுதலில் சிற்றாளின் 
வாங்குதல் வாங்குதல் செயல் . 
புழிதல் பிழிதல் 

கஞ்சி போடப்பட்ட பட்டைப் 

பிழிதல் . 
பூவேலைப் பூவேலைப்பாடு அழகிய வடிவங்கள் உண்டாக் 
பாடு 


குதல் . 


பேட்டட பேட்டடை 
பேட்டி பேட்டிழுத்தல் 
சுத்தல் 


பேட்டு விழுதுகளின் தொகுதி . 
பேட்டுக் கயிற்றின் முனைப் 
பகுதியை இழுத்தல் . 


பேட்டு 


பேட்டு 


கரையில் செய்யப்படும் 
பூவேலைப்பாடு . 
நெசவாளர் செய்யும் பூவேலைப் 
பாடு . 


உடல் போட்டு 


பேட்டு 

கரையில் குறுக்கிழையாகப் 
உண்ட பேட்டு ஊடை பயன்படுத்தப்படும் இழைகளின் 
பேட் உண்ட 

தொகுதி . 


பேட்டு 

பேட்டு கட்டுதல் விழுதுகளைப் பங்கிட்டு 
கட்டுதல் 

அடை கயிற்றில் கட்டுதல் . 
போட்டு 

போட்டு விழுதுகளைத் 
கம்பி பேட்டுக் கம்பி தாங்கும் கம்பிகள் , 
பேட் 


கம்பி 


பேட்டு 
கவுறு 


போட்டு 


பேட்டுக் கயிறு போட்டு அமையப் 

பயன்படுத்தும் கயிறுகள் . 
பேட்டுக் குச்சி பேட்டுக்கேற்ப சில 

பேட்டுக் கயிறுகள் சேர்த்துக் 
கட்டப்பட்ட பேட்டடைக் 
கயிற்றின் முனைப் பகுதி . 


குச்சி 


238 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


பேட்டு 
சட்டம் 


பேட்டுச் சட்டம் குச்சிக் கயிற்றை இழுத்து 

மாட்டும் சட்டம் . 


பேட்டு 

தகடு 
பேட் 
தகடு 


பேட்டு விழுதுகளைத் 
பேட்டுத் தகடு தாங்கும் தகடுகள் . 


பேட்டுத்தடி 


பேட்டு 
தடி 


பேட்டடைக் கயிற்றைத் 
தாங்கும் தடி . 


பேட் தடி 


பேட்டு பேட்டுப் பெட்டி கரைக்கோ உடலுக்கோ 
பெட்டி 

பேட்டுப் போட உதவும் 

ஒருவகை இயந்திரம் . 
பேட்டு பேட்டு மூட்டை பேட்டடையினைத் தாங்கிப் 
மூட்ட 

பிடிக்கும் மண் அல்லது கல் 
மூட்டை . 


பேட்டு வடி பேட்டு வடி 


பேட்டேற்றுதலுக்குப் பயன் 
படும் நைலான் விழுதுகளின் 
தொகுதி . 
கரையில் செய்யும் பூ வேலைப் 
பாடுகளில்இழைகளைக் கோத்து 
வாங்குதல் . 


பேட்டு 

பேட்டு 
வாங்குதல் வாங்குதல் 


பேட்டேணி பேட்டேணி 


பேட்டு வாங்கப் பயன்படும் 


ஏணி . 


தல் 


பேட்டேத்து பேட்டேற்றுதல் பேட்டுச் சரிகையினைப் 

பன்னையிலேற்றுதல் . 
பேல்தாரி பேல் தாரி பாவின் உடற்பகுதியில் 

சரிகைக் கோடு வருதல் . 
பொரை பொரையெடுத் பாவு ரகத்தை ஊடை 
யெடுத்தல் தல் 

ரகமாக மாற்றுதல் . 
முத்து முத்துக் கட்டம் சரிகை முக்கிக் கட்டம் , 
கட்டம் 

பெரிய சதுரமாக இருத்தல் . 


239 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


முத்து கம்பி முத்துக் கம்பி 


முன் தானையில் செய்யப்படும் 
நெசவு முறை . 


முத்து சீர் 

முத்துச் சீர் 
முந்தாணி 

முன் தானை 
மூங்கில் திரி மூங்கில் திரி 


முத்துக் கம்பி . 
சேலையின் மேற்பகுதி . 
புட்டா வாங்கப் 
பயன்படும் திரி . 


மூவெழ 


மூவிழை 


மேல் தறி 


மேல் தறி 


பார்வை நெசவில் பயன் 
படுத்தப்படும் ஊடிழை 
தரைக்கு மேல் திண்ணை 
போல் தரை அமைத்து 
நெசவு செய்யப்படும் அமைப்பு 


மேல் முந்தி மேல் முந்தி 


பார்வை முந்தி . 


மொக்கு 

மொக்கு 


கரைப் பகுதியில் அமையும் 
பேட்டின் வகையுள் ஒன்று 
( எ . கா . ) மல்லிகை மொக்கு . 


மோதல் 


மோதலை 


பார்வை நெசவு 


ரகம் ரகம் வரையறுத் பட்டாடையின் நிறம் , பூ 
வரையறுத் தல் 

வேலைப்பாடு ஆகிய 
தல் 

வற்றைக் குறித்தல் 
ரெட்டெழ இரட்டை இழை ஈரிழை கொண்டு சேலையின் 

உடற்பகுதி நெசவு செய்யப் 
படுதல் . 


ரேக்கு 


ரேக்கு 


கரைப் பகுதியில் கோபுர 
வடிவில் பெரியதாய் அமையும் 
பேட்டின் தன்மையுள் ஒன்று . 
பனாரஸ் ரேக்கு , மீரா ரேக்கு , 
தாழம்பூ ரேக்கு , ஏழுகிளை மீரா 
ரேக்கு முதலியன . 


240 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


வங்க்கி 


வங்க்கி 


கரைப்போட்டு வகையுள் ஒன்று . 
கோடு போன்று வளைந்து 
செல்லும் முறையில் கரையில் 
செய்யப்படும் வேலைப்பாடு . 


வளயல் 


வளையல் 


வைரவூசி 


வைரவூசி 


கரைப்பேட்டு வகையுள் ஒன்று . 
பட்டுச்சேலையின் உடற் பகுதி 
யில் இரண்டிழை பட்டும் ஓர் 
இழை சரிகையுமாக நெய்தல் . 


றெக்க பலவ இறக்கைப் 


துடுப்பு . 


பலகை 


உஸ்னா 
ஏத்தல் 


உஸ்னா ஏற்றல் சில சமயங்களில் தறியில் அச்சில் 

ஏற்றமுடியாத நிலையில் உள்ள 
ஒரு பாவினை அச்சில் ஏற்றும் 
முறையைக் குறிப்பது . 


கட்டை 


காலி ஜரிக காலி ஜரிகைக் சரிகை இல்லாத சக்கரம் 

கட்ட 
காலி ஜரிக காலி ஜரிகைச் சரிகை இல்லாத சக்கரம் . 

சக்கரம் சக்கரம் . 
சாதா டிஷ்யூ சாதா டிஷ்யூ உடலில் பட்டுக்குப் பதில் 

( த . + ஆ . ) சரிகை நெய்யப்பட்ட சேலை . 
டிஷ்யூ சேல டிஷ்யூ சேலை உடல் பாவுப்பட்டு , மூன்றிழை 
( ஆ . + த . ) யாகவும் ஊடை சரிகையாலும் 

நெய்யப்பட்ட சேலை . 
பார்டர் ரகம் பார்டர் ரகம் உடலில் முத்துச்சீர் , முத்துக் 

( ஆ . + த . ) கட்டம் அமைந்த சேலை . 
அப்ரசைர் அப்ரைசர் ( ஆ . ) இரகப் பார்வையாளர் . 
ஈவனிங் ஈவனிங் 
மார்னிங் மார்னிங் 

இருகரையும் அளவிலோ 
பேட்டு பேட்டு 

நிறத்திலோ வித்தியாசம் 
( ஆ . + த ) உடைய பேட்டு . 
ஒன்சைடு ஒன்சைடு ஒரு பக்கம் மட்டும் 
பார்டர் பார்டர் ( ஆ . ) கரையுடைய சேலை . 


240 -1 


ஜாக்கார்டு 

பக் . 242 
( சேலை முழுவதும் வடிவம் அமைந்த கருவி ) 


ஜாக்கார்டு 

பக் . 242 
( கரையில் மட்டும் வடிவம் அமைந்த கருவி ) 


241 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


டபுள் சைடு டபுள் சைடு இரு பக்கமும் 

பார்டர் பார்டர் ( ஆ . ) கரையுடைய சேலை . 
டிசைன் டிசைன் ( ஆ . ) . பூவேலைப்பாடு - வடிவம் . 
டிசைனர் 

டிசைனர் ( ஆ . ) வடிவ அமைப்பாளர் . 
பிளைன் பிளைன் ( ஆ. ) 

சாதா ரகம் . 
சிகடா சிகடா 

கோத்து வாங்கும் சிற்றாள் . 
( சௌ . ) 


சிமிட்டி 

சிமிட்டி 
( சௌ . ) 
சோட்டா சோட்டா 
( சௌ . ) 


கண்ணி 
( பாவுக்குரிய சிறு பகுதி ) 
பட்டு நெசவில் 
பயன்படுத்தப்படும் 
சிற்றாள் . 


ஜரிக்கட்ட ஜரிகைக் கட்டை சரிகை சுற்றப்பட்ட கட்டை 


ஜரிக 


ஜரிகை 


ஜரிக்கொழல் ஜரிகைக் குழல் ஆசுகுழல் . 

ஆடையில் சேர்த்து நெய்யப் 
படும் பொன் , வெள்ளி 

இழைகள் . 
ஜரிக ஆல ஜரிகை ஆலை பாவு ஜரிகை ஓடுவதற்குரிய 

ஆலை . 
ஜரிக ஓடுதல் ஜரிகை ஓடுதல் சரிகைக் கட்டையிலிருந்து 

வேண்டிய அளவிற்குச் சரிகை 
யினை ஆசுமணையில் ஆலையில் 

ஓட்டி எடுத்துக் கொள்ளுதல் . 
ஜரிகசக்கரம் ஜரிகைச் சக்கரம் சரிகை சுற்றப்பட்டுள்ள சக்கரம் . 
ஜரிக திரி ஜரிகைத் திரி பேட்டு வாங்கப் பயன்படும் திரி . 
ஜரிக முக்கி ஜரிகை முக்கிக் சேலையின் உடற்பகுதியில் 

கட்டம் கட்டம் சரிகை சிறுகட்டமாக வருதல் . 
ஜரி கோரா ஜரிக்கோரா உடல் பாவு ரகத்திற்குரிய 

கோரா . 


உ-16 


242 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஜரி பாவு ஜரிப் பாவு 

உடற்பகுதிக்குரிய 

ஈரிழையாலான பட்டு . 
ஜாக்காட் ஜாக்கார்டு 

ஜாக்கார்டு இயந்திரத்தில் 
சேல 

சேலை நெய்யப்பட்ட சேலை ரகம் . 
ஜாக்காடு ஜாக்கார்டு தறி உயர்ந்த ரக பட்டுச் சேலைகள் 

நெய்வதற்குரிய தறியமைப்பு . 


ஜாக்காடு ஜாக்கார்டு 
பலவ 

பலகை 


ஜாக்கார்டு எந்திரத்தில் உள்ள 


பலகை . 


ஜாக்காடு ஜாக்கார்டு 
புள்ளி 

புள்ளி 


ஜாக்கார்டு எந்திரத்தில் இழை 
கள் செலுத்தப்படும் முறைக்குக் 
குறிக்கப்பட்ட புள்ளிகள் . 


ஜாக்காடு ஜாக்கார்டு 

ஜாக்கார்டு புள்ளிகள் குறிக்கப் 
புள்ளி அட்ட புள்ளி அட்டை பட்ட அட்டை . 


ஜாக்காட் 

ஜாக்கார்டு 
மிஷின் மிஷின் 


பட்டுச் சேலை ரகத்தைப் புதுமை 
முறையில் உற்பத்தியாக்கும் 
கருவி . 


பட்டுச் சேலை ரகம் . 


ஜாக்காட் 

ஜாக்கார்டு 
ஜரிகை 


ஜரிக 


ஜோடு புரி ஜோடு புரி 


மூன்றிழைகள் சேர்ந்து ஒண்டி 
யாக்கப்பட்ட கரைக்குரியப்பட்டு . 


2. நூல் 

நூல் நெசவுத் தொடர்பானவை 


நூல் நெசவு செய்தலில் நீட்டுப்பாவு நெய்தல் ஒரு வகைத் 
தறி அமைப்பும் பொரப்பாவு நெய்தல் பிறிதொரு வகைத் 
தறியமைப்பும் உடைமையினால் இப்பிரிவில் நீட்டுப்பாவு , 
பொரப்பாவு ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் , நூல் நெசவு பற்றி 
விளக்கப்படுகிறது . 


243 


நீட்டுப்பாவு 

நீட்டுப்பாவு ஆலையில் ஓடிவந்த நூல் 110 மீட்டர் நீளம் 
உடையது . இதில் 15 மடி முதல் 20 மடி வரையில் துணி நெசவு 
செய்யப்படும் . இப்பாவு தெருவில் அல்லது தோப்பில் பாவின் 
இரு முனைகளில் ஊணியில் கட்டப்பட்டுள்ள கயிற்றில் நுழைக் 
கப்பட்ட கோலின் மூலம் நீட்டப்படுகிறது . இப்பாவினை 
இடையில் தாங்குவனவற்றைக் குதிரை என்பர் . பாவினிடையே 
வரும் சுமார் 225 புணையல்களில் ஒரு புணிக்கு இரு அளவு 
வீதம் 450 அளவுகள் பாய்ச்சப்படும் . அளவுகளில் பாவினை 
அகலப்படுத்தி விரித்து இழைப் போக்குகள் பார்த்துச் சரி 
செய்யப்படும் . பச்சரிசியில் கூழ் தயாரித்து எண்ணெய் 

விட்டு 
நன்றாகக் கலக்கிய அப்பசைக் கூழினை உறைபோல் தைக்கப் 
பட்ட துணியில் ஊற்றிப் பாவு முழுவதும் தீற்றுவர் . இத்துணி 
யைக் கஞ்சிப்பை என்பர் . பாவைத் திருப்பியும் கஞ்சி போடப் 
படும் . கஞ்சி தீற்றிய பின் இழைகள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து 
கொள்ளாம லிருக்கும் பொருட்டு , பில்லூரு அல்லது , பில்லு 
என்னும் கருவியைக் கொண்டு தீற்றுவர் . பில்லூரைத் தாங்கி 
வரும் தடியைப் பில்லுவர தடி என்பர் . மேலும் பாவினைத் 
தெளிவு செய்தலின் பொருட்டுப் பயன்படுத்தும் கம்பி அல்லது 
மூங்கில் குச்சியைக் கீறுசுப்பல் என்பர் . இப்பாவினை 

நெச 
வாளரே நீட்டிக் கஞ்சி போட்டுப் பாவினைச் செப்பனிடுவதால் 
இதனைத் தோய்ச்சல் பாவு 

என்கின்றனர் . இவ்வாறு 
செய்யப்படும் செயலைப் பாவு தோய்தல் என்பர் . 


இப்பாவில் 10 புணையல்களுக்கிடையே 

ஒரு குதிரை, 
போடப்படும் . மூங்கிலால் தயாரிக்கப்பட்ட தாங்கியே இங்குக் 
குதிரையாகிறது . இரு குதிரைகளுக்கு இடையேயுள்ள 
பாவு 
ஒரு பங்கு எனப்படும் . ஒரு பங்குக்கு இரு பெண்டிர் என்ற 
முறையில் 20 பெண்களும் , கஞ்சி போட பாவின் 

இருபாதி 
பிரிவுக்கும் நான்கு ஆடவரும் , ஒரு பில்லூரைத் தாங்கி வர ஓர் 
ஆடவர் , ஒரு பெண்டிர் வீதம் இரு பிரிவுகளுக்கும் 2 ஆடவரும் 
2 பெண்டிரும் மற்ற வேலைக்கு இருவருமாகப் பாவு தோய் 
தலுக்கு 30 பேர் தேவைப்படுவர் . 


வேண்டிய 


தோயப்பட்ட பாவு நசவு செய்யப்பட 
அளவுக்கு ஏற்ப ஆங்காங்கு குறியிடப்படும் . இதற்குப் பயன் 
படுத்தப்படும் கோல் குறிகோல் எனப்படும் . தோய்ந்து 
குறிவைக்கப்பட்ட பாவு நீண்ட மூங்கில் கழியில் சுற்றப்படும் . 
இதனைப் பாவு சுற்றுதல் என்பர் . பாவு சுற்றப் பயன்படுத்தும் 


244 


தடியைப் பாவு சுற்றும் தடி அல்லது பாவு சுருட்டி என்பர் .. 
இப்பாவினை அச்சிலுள்ள இழைகளுடன் தறியிலேயே பிணைப் 
பர் . இதனைப் ‘பாவு பிணைத்தல் என்பர் . அச்சை வெளியில் 
கொண்டு வந்த பாவு இழைகளை அச்சில் உள்ள இழைகளுடன் 
பிணைத்தலை ‘ அச்சுப் பிணைத்தல் என்பர் . நீட்டுப்பாவில் 
பாவு பிணைத்தலே பெரும்பாலும் செய்வர் 


பாவுச் சுருட்டியினின்றும் இழைகள் , இழைகள் நீட்டிக் 
கட்டும் கரணைக் கோல் வழியாகப் பாவு , நெசவுக்கு வந்து 
கொண்டேயிருக்கும் . இக்கரணைக் கோலில் மத்தியில் கட்டப் 
பட்ட கயிறு தறிக்கு எதிரிலுள்ள மாதறாங்கால் வழியாகச் 
சுற்றி வந்து தறிக்கு வலப்பக்கத்திலுள்ள வலிமுளைக் கொம் 
பில் கட்டப்பட்டிருக்கும் . பாவு அருகில் வர வர வலி முளைக் 
கொம்பில் சுற்றப்பட்ட கயிற்றைத் தளர்த்திக் கயிறு 
மீண்டும் மிக்க வலிவாகக் கயிற்றை இழுத்துக் கட்டுவர் . 
இக்கொம்பே நீட்டுப் பாவுத் தறிக்கு முக்கியமாகக் கருதப்படு 
கிறது . கரணைக்கோல் நெசவுக்கு அருகில் வர மீண்டும் 

பாவு 
கருட்டியினின்று நூலை விட்டு நீட்டிக் கட்டப்படும் . இம்முறை 
நீட்டுப் பாவில் , எயட்டுத் தறி ( இழைகள் நீட்டிக் கட்டப்படும் 
தறி ) எனப்படும் 


விட்டு 


வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக நாடா ஒரு முறை 
செல்லுமாயின் அதனை ஒரு வாட்டு என்பர் . நெசவு செய்யப் 
படும் பாவு வேட்டியாயின் குறியிடப்பட்ட 4 முழம் அல்லது 8 
முழம் அளவிலும் , சேலையாயின் 6 கஜம் 

அல்லது 

8 கஜமா 
கவோ நெசவு செய்து அறுத்தெடுக்கப்படும் இப்பாவு நெசவு 
செய்தலுக்கு 12 அடி நீளம் அல்லது 3. 75 மீட்டருக்குக் குறை 
யாமல் இடம் தேவைப்படுகிறது . 

சிக்கனத்தின் 
பொருட்டு நீட்டுப் பாவும் பொரப்பா போல் 

உருளையில் 
சுற்றப்பட்டு நெசவு செய்யப்படுதலுமுண்டு . எனவே , 
இவ்வமைப்புத் தறியில் அவ்வப்பொழுது இழைகள் நீட்டிக் 
கட்டுதல் என்ற வேலை இல்லை . பாவு தோய்ந்து பாவுச் 
சுருட்டியில் சுற்றப்பட்ட பின்பு மீண்டும் வெட்ட வெளியில் 
மூன்று அல்லது ஐந்து பேர் 

துணையுடன் நீட்டப்பட்டு 
உருளையில் சுற்றப்படும் . 


நெசவில் ஊடாக- குறுக்காக நெய்யப்படும் காரிக நூல் 
அறுபடாமலிருக்க பன்னிரண்டு மணி நேரம் தண்ணீரில் 

ஊற 
வைக்கப்படும் . பஞ்சியினின்றும் உண்டாக்கப்பட்ட 


நூல் 


245 


அறுபடாமல் கெட்டிப்பட இவ்வாறு செய்யப்படுகிறது . நீண்ட 
நேரம் இந் நூல் தண்ணீரில் இருந்து விட்டால் நூலின் நிறம் 
மாறும் ; பழுப்பகி விடும் . இந்நூலுக்குக் கஞ்சி போடப்படுவ 
தில்லை . 


பொரப்பாவு 

பொரப்பாவு ஆலையில் ஓடிவந்த பாவு 16 மீட்டர் நீளம் 
உடையது . இதில் 2 பீஸ் அளவு துணி நெசவு செய்யப்படும் . 
இப்பாவு தோய்ச்சடியிலேயே கஞ்சி போடப்பட்டு 
நெசவாளருக்குக் கொடுக்கப் படுகிறது இப்பாவு நீட்டுப் 
பாவுடன் ஒப்பிடுங்கால் நீளத்தில் குறைந்திருத்தலாலும் கஞ்சி 
போடப்பட்டு பொரபொரன்னு உள்ளதாலும் இப்பாவு 
பொரப்பாவு எனப்படுகிறது . இதனைப் பாவில் கஞ்சி குறைந் 
திருக்குமாயின் பொசபொசன்னு உள்ளதாகச் சொல்லப்படுவ 
தினின்றும் அறியலாம் . 

இப்பாவு 

ஆலையில் மடங்கி 
வருதலால் மடக்குப் பாவு எனவும் , 

லுங்கி 

ஆடையாக 
நெய்தலுக்கு உதவு தலால் , லுங்கிப் பாவு எனவும் , ஆடை 
‘ பீஸ் அளவில் நெய்து அறுத்து எடுக்கப்படுவதால் பீஸ் 
என்றும் சொல்லப்படுகிறது . லுங்கியும் தோய்ச்சல் பாவில் 
நெய்யப்படுகிறது . இத்தோய்ச்சல் பாவு 100 மீட்டர் நீள 
முடையது . இதில் 48 லுங்கிகள் நெய்யப்படும் . இப்பாவு , தறிப் 
பன்னையிலுள்ள இழைகளுடன் 

பிணைத்தல் 
செய்யப்படும் . 


லைப் பாவு 


பொரப்பாவு தெருவில் நீட்டி செம்மைப்படுத்தும் செய 
அணுவாக்கல் 

என்பர் . பாவின் மேல் தலாப் 
பகுதியினின்றும் சுத்தம் செய்து கொண்டு வந்து கருதலாப் 
பகுதியில் ஒவ்வொரு குளிகைக்குள்ளும் சிக்கல் இல்லாமல் 
செம்மைப்படுத்தப்படுதலால் இதனைப் ‘ பாவு அணுவாக்கல் 
என்கின்றனர் போலும் அணுவாக்கப்பட்ட இபாவில் ரண்டு 
மீட்டருக்கு ஒரு முறை குறியிடப்படும் . பாவினிடையில் 

மாட்டி பெந்தணிக்குள் வரும் இழைகள் விரிவாக 
பரப்பாக வருதலை உருளையில் பக்கத்திற்கொருவராக இருவர் 
நின்று கையால் சுற்றுவர் . பாவு அணுவாக்கப்பட்ட பின்பு 

சுற்றுமுன் அச்சில் பிணைக்கப்பட்ட இடத்தில் 
தெருவிலேயே கையால் சில முறைகள் வாட்டு போடப்படும் . 
இதனை ஓசை வாட்டு என்பர் . இப்பாவு தறியில் மாட்டி 
நெசவு செய்யப்படும் . உருளையில் சுற்றப்பட்ட கயிறு நெசவு 


பெந்து 


உருளையில் 


248 


துணி 


செய்பவரின் இடப்பக்கத்திலுள்ள பல் சக்கரத்தில் சிறுகச் சிறுக 
சுற்றப்படும் . நெசவு செய்யப்பட்ட 

பட மரத்தில் 
சுற்றப்படும் . இப்பட மரம் 4 X4 அளவில் 6 அடி நீளமுள்ள 
மரத்தால் செய்யப்பட்டது . குறிப்பிட்ட அளவு 

நெசவு 
செய்யப்பட்டவுடன் துணிக்குத் துணி இடைவெளி விட்டு நெய் 
தலைத் திண்டடித்தல் அல்லது பத்தை ஒதுக்கல் என்பர் . 
இப்பாவு நெய்தலுக்கு ஐந்தடி நீளமுடைய 

இடம் போ 
மானது . 


பொன்னேரி வட்டத்தில் நூல் பாவிலேயே , ஜாக்கார்டு : 
எந்திரம் பயன்படுத்தி மெட்டீரியல்ஸ் , மல்லீஸ் என்னும் துணி 
வகைகள் அதிகமாக நெசவு செய்யப்படுகின்றன . 

இனி , நூல் நெசவுத் தொடர்பான சொற்களின் பொருள் 
விளக்கம் காணலாம் . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


அம்பு வெச அம்பு விசை 


மூங்கில் பத்தையால் (சிம்பல் ) 
செய்யப்படுவது . 

சிம்பலின் 
இருபுறத்திலும் விசைமுள் , 
கயிற்றால் சுற்றிக் கட்டப் 
பட்டிருக்கும் ; மேல் நோக்கித் 
துணியை இழுத்துப் பிடிக்கும் . 
நெசவு அதிக அழுத்தம் இல்லாத 
நீட்டுப்பாவில் அம்புவிசை 
பயன்படுத்தப்படும் . 


அளகு 
அளுவு 


} அளவு 


தட்டையாகவும் 
கெட்டியாகவும் உள்ள 
மூங்கில் பத்தை . 


1 . 


ஒரு பாவு தோய்தலுக்குரிய 
அளவுகள் ஒன்று சேர்த்துக் 
கட்டப்பட்டுள்ள கட்டு . 


அளகு அளவுக் கட்டு 

கட்டு 
அளகு 

செம 
அளு கட்டு 
அன்ஸ் 

அன்ஸு 


வேட்டி , சேலைகளில் 
கரைக்கு வெளியிலிருக்கும் பகுதி 
பூட்டுத்தலை 


ஆல 


ஆலை 


247 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


உருள் 


உருளை 


ஊசிகண்டு ஊசிக்கண்டு 


பொரப்பாவு 
சுற்றப்படும் உருளை . 
1. தார் திரிக்க உதவும் ஊசியில் 
மால்சரடு செல்லுதற்குரிய பகுதி , 
2. நூலிழைத்தலில் டப்பா 
நுழைக்கும் கருவி . 


ஊடுத 


ஊடுதி 


பட்டுப்பாவினை , பொரப் 
பாவினை முறையே இரு 
முனையிலும் ஒரு முனையிலும் 
இழுத்துப் பிடிக்கப் பயன் 
படுத்தும் கருவி . 


ஊணி 


ஊணி 


நீட்டுப்பாவில் பாவினை இரு 
புறமும் இழுத்துப் பிடிக்கப் 
பயன்படுத்தும் கருவி . 


ஊர்தி 


ஊடுதி . 


ஊர்த 
ஊர்தி 


} 


ஊன்த்தி 


ஊன்றி 


ஊடுதி . 


எண்ண 


எண்ணெய்க் 


குச்சி 


குச்சி 


நெசவாளர் தறியில் 
பயன்படுத்தும் சிறிய 
எண்ணெய்ப் புட்டியிலுள்ள 


குச்சி . 


எண்ண 
புட்டி 


எண்ணெய்ப் 
புட்டி 


நெசவாளர் தறியில் 
பயன்படுத்தும் சிறிய 
எண்ணெய்ப் புட்டி . 


ஓசவாட்டு ஓசைவாட்டு 


பத்தைவாட்டு , பாவு 
அணுவாக்கிய பின் 
தெருவிலேயே நிமிட்டு 
கிழளாமல் இருக்கப் புணிதள்ளி 
ஓசையின்றிக் கையால் 
போடப்படும் சில வாட்டுகள் . 


248 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஒத்தி குளிக ஒத்திக் குளிகை கண்ணாடிப் பில்லை . 
கஞ்சி பை கஞ்சிப்பை நீட்டுப்பாவில் கஞ்சி 

போடுவதற்குப் பயன் படுத்தப் 
படும் 1 மீட்டர் நீளமுள்ள 

துணிப்பை . 
கட்டாரி கட்டாரிப் பாவு அரை வெண்மை அல்லது 
பாவு 

காரிகத்தில் ஆலையில் ஓடப் 
பட்ட பாவில் இடைவெளி 
விட்டுவிட்டு சாயம் தோய்த் 
தெடுக்கப்பட்ட, வெவ்வேறு நிற 

முடைய பாவு . 
கட்டி சரிகை கட்டிச் சரிகை கரையில் இரண்டாம் தர 
சேல சேலை 

சரிகை உடைய நூல் சேலை . 
கண்ட சுத்ற கண்டு சுற்றும் தார் திரிக்கும் இராட்டினம் . 
ராட்னம் இராட்டினம் இது நூலிழைக்கும் 

இராட்டின த்தைவிடப் 
பெரியது ; இதன் ஊசி சிறியது . 
தோய்ச்சடிக்காரர் 
கொடுக்கும் நூலுக்குரிய பெயர் . 


கண்டி 


கண்டி 


கண்ணாடி 
கண்ணாடி 

கண்ணாடிப் 
பட்ட 

பட்டை 
கண்ணாடி 

கண்ணாடிப் 
பில்லை 


பொரப்பாவின் கரைப் பகுதி , 


பில்ல 


கதிர் 


கதிர் 


கதிர் திண்டு கதிர்த்திண்டு 
கதிராமண கதிர்மணை 
கப்பர கப்பரை 
கம்பம் கம்பம் 


நூலிழைத்தலில் டப்பா 
நுழைக்கும் கருவி . 
ஊசிக்கண்டு . 
இராட்டினத் துரப்பணக்கால் . 
மண்ணாலான தார்மடக்கு , 
லுங்கித் துணியில் நெய்யப்படும் 
நெசவு அமைப்பு . 
கரணைக்கோல் . 
குஞ்சம் . 


கரகோலு 


கரக்கோல் 


கர்லு 


கறளை 


248.1 


ஊணி ( நீட்டுப்பாவு ) 


பக் . 


247 


ஊடுதி ( பொரப்பாவு ) 


பக் . 247 


குதிரைமரம் 


பக் . 


249 


249 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


கண்ணி கண்ணிக் கயிறு கொத்து அறுப்பதற்குரிய இடத் 
கவுறு 

தில் பயன்படுத்தும் சரடு- கயிறு . 
கஸ்தூரி கஸ்தூ ரிப் பாவு பொரப்பாவில் சிறுகட்டம் 
பாவு 

போட்ட ரகமாக நெய்யப்படும் 

நெசவு வகை . 
கஜ கொத்து கஜ கொத்து எட்டு முழவேட்டிகள் இரண்டு 

கொண்டது ; நான்கு முழ 
வேட்டிகள் நான்கு கொண்டது . 


காக்கா 
சரிக 


காக்காய்ச் 
சரிகை 


நூல் நெசவில் 

பயன்படுத்தும் 
சரிகை போல் தோற்றமளிக்கும் 
இழை . 


கீறுசுப்பலு கீறு சுப்பல் 


உப 


பாவைத் தெளிவு செய்தல் 
பொருட்டு பாவைக் கீற 
யோகப்படுத்தும் கம்பி அல்லது 
மூங்கில் குச்சி , 


குச்சி 


குச்சு 


குழல் . 


குச்சி கவுறு குச்சுக் கயிறு . நெய்தற்குரிய கைப்பிடி . 

குச்சு ராட்டினம் பூட்டுத்தலை . 
ராட்னம் 


குச்சி 


குஞ்சம் 


குஞ்சம் 


சிலுப்பையின் உட்பிரிவு . 
( எட்டுக்குளிகை சேர்ந்தது ) 
ஆடை வகையுள் ஒன்று . 


குட்ட 


குட்டை 


குதர 


குதிரை மரம் 


நீட்டுப்பாவில் பாவினை 
இடையில் தாங்கி நிற்கும் மூங்கி 
லாலான கருவி . 


குதர கட்டு குதிரைக்கட்டு 


குதிரை மரங்களின் தொகுப்புக் 
கட்டு . 
ஊடுதியின் இருபுறங்களிலும் 
உள்ள வளையமிட்ட கயிறு . 


குதில் கவுறு குதில் கயிறு 


250 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கைத்தறி 


கைத்தறி 


கையால் நெசவு செய்யப்படும் 


தறி , 


கைப் 


கைப்பில்லு 


பில்லூரு 


நசவாளர் கைத்தறியில் பயன் 
படுத்தும் தூரிகை . 
லுங்கி 


கைலி 


கயிலி 


கொத்து 

கொத்து 


நெய்யப்பட்ட மடி அளவு ஆடை 


கொத்து 


கொத்துப்பாவு ஆலையில் ஓடிவந்த பாவு . 


பாவு 


சமலங்கி சமலங்கி 

நீட்டுப்பாவில் சேலையின் 

கரைப்பகுதி . 
சிம்புல்வெச சிம்பல் விசை அம்பு விசை . 
சிலுப்ப சிலுப்பை பொந்தில் ஒரு பிரிவு . 
சீடு 

2 சிலுப்பைகள் சேர்ந்தது . 
சீடு தோன்ற சீடிழைக்கும் நூ லிழைக்கும் இராட்டினம் . 
ராட்னம் இராட்டினம் இது தாம் திரிக்கும் இராட்டி 

னத்தை விடச் சிறியது . இதன் 
ஊசி பெரியது . 


சீடு 


சுங்கு கவுறு சுங்குக் கயிறு 


சொர 


சுரை 


குச்சிக் கயிறு . 
டப்பா நுழைக்கக்கூடிய ஊசி 
யுடன் கூடிய கருவி . 


சொழல் 


சுழல் 


பூட்டுத்தலை . 


டப்பா டப்பா 

நூ லிழைக்கும் இராட்டினம் . 
ராட்னம் இராட்டினம் 
தக்கட்ட 

தக்கைக் தோல் கட்டை . 
கைட்டை 


தத்திகவுறு தத்திக் கயிறு 


விழுதுகோலில் உள்ள எட்டுக் 
கயிறுகள் . 


திண்டு 


திண்டு 


பில்லூரு. 


251 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


திஷ்ட்டி திருஷ்ட்டி 
குளுக்க 

குளிகை 


விசைமுள் குத்தும் பகுதி . ஒரு 
குளிகை கருப்பிழையும் ஒரு 
குளிகை வெள்ளை இழையு 
முடைய கரைப் பகுதி . 


துக்கு 


துக்கு 


தும்பு 
துண்டு 


தும்பு 
துண்டு 


கழிவு நூல் அல்லது பட்டு . 
குதில் கயிறு . 
ஆடை வகையுள் ஒன்று . 
துக்கு 


தொக்கு 


துக்கு 


தோம்பு தோம்பு ஊடையும் பாவும் ஒரே நிற 

முடைய லுங்கித் துணி . 
தோய்ச்சல் தோய்ச்சல் பாவு நீட்டுப்பாவு , நெசவாளரே 
பாவு 

பாவினை நீட்டிக் கஞ்சி போட்டு 
நூலைச் செப்பனிட்டு நெசவுக் 
குக் கொணரப்படும் பாவு . 


தோல் கட்ட தோல் கட்டை அச்சு மரத்தின் பெட்டிப் பலகை 

யினுள் உள்ள கருவி . இதனுள் 
நாடாவின் முனை சென்று 
திரும்பும் , 


நாலெல 


நடு கவுறு 

நடுக்கயிறு ஊணியின் மத்தியிலுள்ள கயிறு . 
நாலிலைப் 

நான்கு நீட்டிலைகள் உடைய 
பருட்டம் பரிவட்டம் 

பரிவட்டம் ; இதில் சிறியது , 

பெரியது என இருவகை உண்டு . 
நீட்டு பாவு நீட்டுப்பாவு நூல் சேலைக்கும் வேட்டிக்கும் 

உரிய தோய்ச்சல் பாவு . 
நுமுட்டு நிமிட்டு ஒதுக்கல் பாவு பிணைத்தல் . 
ஒதுக்கல் 
நூல் குழல் நூல் சுற்றுவதற்குரிய குழல் ; 

மரம் அல்லது பிளாஸ்டிக்கால் 
ஆனது . 


நூல் 


கொழலு 


252 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


நூல் டப்பா நூல் டப்பா 


நூல் சுற்றுவதற்குரிய தகர 
டப்பாக்கள் . 


நூல் தறி 


நூல் தறி 


நூல் நெசவுத் தொழிலுக்குரிய 
தறிவகை . 


நூல் 


நூல் பரிவட்டம் நாலிலைப் பரிவட்டம் நீட்டிலை 
பருட்டம் 

கள் சிறிது தடிப்பாக இருக்கும் . 
நூ லெழைத் நூலிழைத்தல் பொந்தாக உள்ள நூலைப் 
தல் 

பூட்டுத்தலையில் மாட்டிப் 
பரிவட்டத்தில் சுற்றுதல் அல்லது 
இழைத்தல் . 


கிற 


நூ லெழைக் நூ லிழைக்கும் நூல் இழைப்பதற்குரிய 

இராட்டினம் இராட்டினம் . 
ராட்னம் 
நெசவாளர் நெசவாளர் நெசவுத் தொழில் செய்பவர் . 
நெசவுத் நெசவுத் 

துணி உற்பத்திச் செய்யும் 
தொழில் தொழில் தொழில். 


பட்ட 

பட்டை 
போடுதல் போடுதல் 


எட்டு அல்லது ஆறு பெந் 
தணிக்கு ஒரு பட்டை போடுதல் . 
100 ஆம் எண்ணுள்ள நூலுக்கு 
8 உம் , 60 ஆம் எண்ணுள்ள 
நூலுக்கு 6 பட்டையும் போடப் 
படுதல் . 


பட்டி மார்க் பட்டி மார்க்கு 36 அங்குலத்திற்குள் உள்ளலுங்கி 

வேட்டிகள் . 


பட அளகு 


படை அளகு 


சிம்பல் . 


பத்த பத்தை ஒதுக்கல் திண்டடித்தல் . 
ஒதுக்கல் 


பத்தகர 


பத்தை கரை 


சேலைகள் , வேட்டிகள் 
அறுத்தலுக்குரிய இடம் . 


253 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


பத்தசரடு 


பத்தைச் சரடு 


பத்தவாட்டு பத்தைவாட்டு 
பல்லு 

பல் சக்கரம் 
சக்கரம் 


அச்சுப் பிணைத்தலில் பயன் 
படுத்தப்படும் மெல்லிய கயிறு . 
ஓசை வாட்டு . 
பாவு உருளையினின்று கயிற்றை 
இழுத்துக் கட்டப் பயன்படுத்தும் 
பற்களை உடைய உருளை . 


பல்லு 

பல்சக்கரக்கால் பல் சக்கரம் பொருத்தப்படும் 
சக்கரகாலு 

கால்கள் . 
சாதா கால் 

துளை மட்டும் உடைய கால் . 
கிளி மூக்குக்கால் 

கிளி மூக்கு அமைப்புடைய கால் . 


பல்லு 


பல் சக்கரக் 
கொக்கி 


நூல் நெசவில் உருளை சுழல் 
வதற்குரியது . 


சக்கர 
கொக்கி 


பாசுகம்பி 


பாசுக் கம்பி 


பொரப்பாவில் குதில் கயிற்றில் 
நுழைக்கும் கம்பி . 


பாசுருட்டி 

பாவைச் சுற்ற உதவும் மூங்கில் 

கழி . 
பாவு பாவுச் சுருட்டி 

சுருட்டி 
பா ( வு ) 
சுருட்டும் 
தடி 


} 


பில்லு 


பா ( வு ) பாவு தோய்தல் நீட்டுப்பாவில் கஞ்சி போட்டு 
தோய்தல் 

இழைகளைச் செம்மை செய்தல் . 

நூல் நெசவில் கஞ்சி போட்ட 
பில்லு 

பின் இழைகள் ஒன்றோ 
பில்லூரு 

டொன்று சேர்ந்து கொள்ளாமல் 

தீற்றுவதற்குரிய கருவி . 
பில்லுவர 

பில்லூரை ஊன்றி வருவதற் 
தடி 

பில்லூர்தடி குரிய தடி . 
பில்லூர் தடி 


254 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 


பீஸ் 


பீஸ் 


பொரப்பா வில் 8 மீட்டர் அளவு 
துணி . 


புல்லூர்சு புல்லூர்சு 


சீர்வண்டிச்சக்கரம் . 


-- 


புள்ளயார் 

பிள்ளையார் நாடா , பெட்டிப் பலகையி 
பலக பலகை 

னின்றும் வெளிச்செல்லாது 

தடுக்கும் பலகை . 
பூட்டாங் பூட்டாங் கயிறு 
கவுறு 

குதில் கயிறு . 
பெட கோல் பெடல் கோல் இழைகள் நீட்டிக் கட்டும் 

கரணைக் கோல் கீழே உருளும் 
தன்மையுடையதாய் அமைக்கப் 


பட்டது , 


பெந்த் 
பெந்து 


பெந்து 


பொரப்பாவில் பயன்படுத்தப் 
படும் கம்பி முள்ளுள்ள சட்டம் . 
பாவைப் பரவலாக்கும் சருவி . 


பெந்த்குள்ள பெந்துகுளிகை 15 குளிகை நூல்கள் . 
பெந்த்பட்டி பெந்துபட்டி பெந்தணி . 
பெந்தணி பெந்தணி பொரப்பாவில் பயன்படுத்தும் 

பெந்தினுள் இரு முட்களுக் 
கிடையே விழும் நூல்களின் 
அளவு . 


பொச பொச 

நீட்டுப்பாவில் வேண்டிய 
பொசன்னு பொசன்னு 

பசையில்லையானால் பாவு 

பொசபொசன்னு இருக்கும் . 
பொட்டி 

பொட்டிக்கயிறு நூல் பெட்டி கட்டி வரும் 
கவுறு 
பொட் 

பொட்டி நாட்டி உருண்டைக் கட்டி . 
நாட்டி 


கயிறு . 


255 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


பொட் பொட்டி நாட்டிக் உருண்டைக் கட்டிக் கொம்பு . 
நாட்டிகட்ட கட்டை .. 


பொட்டி 


பொட் 

உருண்டைக் கட்டிக் கம்பி . 
நாட்டி கம்பி நாட்டிக் கம்பி 


பொட்டி 


பெட்டி நூல் 


நூல் 


பொட்டி 


நூல் கட்டுகளாகப் பெட்டியில் 
வரவழைக்கப்படும் நூல் . 
நாடா தங்கும் 
பகுதி . 


பெட்டிப் 


பலவ 


பலகை 


பொந்து 

பொந்து 


400 இழைகள் உடையது . 
முன்பெல்லாம் 10 சிலுப்பை 
களும் இப்பொழுது 5 சிலுப்பை 
களும் உடையது . 


பொந்து 

பொந்து 
வண்டி 

வெண்டு 


கஞ்சி தோய்ந்த பாவு நூல் . 


பொம்ம பொம்மைக் 
கட்ட 

கட்டை 


பிள்ளையார்ப் பலகை . 


பொரப்பாவு 


பொரப் 
பாவு 


லுங்கிக்குரிய பாவு . இதில் 
நெசவாளரிடம் பாவு வருவதற்கு 
முன்னதாகவே கஞ்சி போடப் 
படுகிறது . 


பொரப் பொரப்பாவு 
பாவு ஆல ஆலை . 


லுங்கிப் பாவு ஓடுவதற்குரிய 
ஆலை 


மடக்கு 
பாவு 


மடக்குப் பாவு லுங்கிப் பாவு . 


மடி 


மடி 


எட்டு முழம் வேட்டிகள் 
2 கொண்டது . 


மாட கவுறு மாடக் கயிறு 


அச்சு மரத்தில் மாடம் போன்று 
கட்டப்பட்டு கைப்பிடியுடன் 
கட்டப்பட்ட கயிறுகள் . 


256 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


முட்டு கட்ட முட்டுக் கட்டை அச்சு முட்டும் பத்தை . 
மெட்டு முட்டு வைத்தல் முட்டு வைத்தல் . 
வைத்தல் 
மோட்டா மோட்டா ரகம் மிகவும் குறைந்த எண்ணுள்ள 
ரகம் 

இழைகளால் நெசவு செய்யப் : 
பட்ட துணி வகை . 


உருளை . 


ரோல் ரோல் 
ரோல்காடி ரோல்காடி 
ரோல் காலு ரோல் கால் 
ரோலில் ரோலில் 

சுத்துதல் சுற்றுதல் 
ரோல் தறி ரோல் தறி 


உருளையில் உள்ள சிறுபள்ளம் . 
ரோல் பதிவதற்குரிய கால்கள் . 
அணுவாக்கப்பட்டபாவு 
உருளையில் சுற்றப்படுதல் . 
இடச்சிக்கனத்தின் பொருட்டு 
உருளையில் பாவினைச் 
சுற்றிக்கொண்டு நெசவு 
செய்யப்படும் தறி அமைப்பு . 


லுங்கி லுங்கி 

வேட்டியில் ஒரு வகை . 
வில்லு வில் 

டப்பா நுழைக்கும் ஊசி . 
வினாடி வினாடி 

பூட்டுத்தலை கீழ்நோக்கிச் 

சுற்றும் தன்மை உடையது . 
றெக்ககவுறு இறக்கைக் கயிறு மாடக் கயிறு . 
ஜம்புலு ஜம்புல் 

விசைமுள் குத்தும் 

கரைப் பகுதி . 
காக்காடு ஜாக்கார்டு வடிவம் அமைப்பதற்குரிய 

கருவி . 
ஜான கவுறு ஜாலக் கயிறு டுவைன் ; முறுக்குக் கயிறு . 

மேல் நோக்கித் தூக்கி 

மட்டும் இழுக்கும் விழுது . 
கட் நூல்( ஆ . + த ) துக்கு 
குட்ட துணியுருளை படமரம் . 
தோணி ( தெ . ) 


ஜட் நூல் 


257 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


செட்லு தறி செட்டில் தறி 

( ஆ . + த . ) 


தறிவகையுள் ஒன்று . 


டைமன் 


டைமன் ( ஆ . ) 


பாவு 


முறுக்கு நூல் . 
நூல் உருளை . 


பாவு உருளை 
தோணி ( தெ ) 


மல்லீஸ் ( ஆ . ) மல்லீஸ் [ ஆ . ] 


40 எண் X 26 எண் நூல் 
கொண்டு 3 பீஸ் ( அ ) 24 கஜம் 
நீளத்திற்கு காக்காய்ச் சரிகை 
யுடன் பூவேலைப்பாடு செய்து 
நெய்யப்படுவது . 


மெட்டீரி மெட்டீரியல்ஸ் ஊடையிலோ பாவிலோ பேட்டு 
யல்ஸ் [ ஆ . ] [ ஆ . ] 

உடைய நெசவு . 22 மீட்டர் 
நீளம் உனடயது . [ 4 சேலை 
நீளம் ] . 


3. இருவகை நெசவுக்கும் பொதுவானவை 


பட்டு நெசவு , நூல் நெசவு ஆகிய இருவகை நெசவுக்கும் 
பயன்படும் கருவிகள் பற்றி இத்தலைப்பில் விளக்கப்படுகின்றன . 


நெசவு 


அச்சு மரம் 
இது . 

செய்வதற்குரிய கருவி ; அச்சுப் பலகை , 
தறித்தண்டவாளம் , 

பெட்டிப்பலகை , குறுக்குச் சட்டம் , 
சீராடிச்சட்டம் ஆகியவைகள் சேர்ந்த அமைப்பு உடையது . 
இதனைத் தறிமரம் என்றும் கூறுவர் . 


பரி வட்டம் : 


இதனைப் பருட்டம் அல்லது பெருட்டம் என்பர் . இக்கருவி 
ஏட்டில் பரிவட்டம் எனப்படுகிறது . இதனால் பரிவட்டம் 
என்னும் சொல் , 

உ -17 


258 . 


பரிவட்டம் > பருவட்டம் > பருட்டம் > பெருட்டம் 
ஆகத் திரிந்து வழங்கப்படலாம் எனத்தெரிகிறது . இப்பரி 
வட்டம் மூங்கில் பத்தையால் செய்யப்பட்டது . இங்குப் பரி 
என்னும் சொல்லுக்குப் பல பொருள்களிருப்பினும் அவற்றுள் 
செலவு என்னுட் பொருளில் செலவு , செல்லுதல் , சுற்றுதல் 
ஆகிக் கையாலோ , கருவிகளின் 

துணையாலோ 

வட்டமாக 
இக்கருவி சுற்றப்படுதலால் இப்பெயர் பெற்றுள்ளது எனலாம் . 
பரி 2 என்னும் சொல்லுக்குக் குதிரைக் கதி , 

வேகம் 
பொருள்களும் உண்டு 

பரிவட்டமானது 

கொட்டாங்கச் 
சியிலோ கொட்டாங்கச்சி பொருத்தப்பட்ட 

மண் உரக்குழி 
அல்லது கல் உரக்குழியிலோ வைத்துச் சுற்றப்படும்பொழுது 
எழும் ஓசையானது குதிரைக்கதியினது ஓசையைப் போல் மாறி 
மாறி எழுந்து வேகமாக வட்டமாகச் சுற்றப்படுதலால் மேலும் 
இப்பெயர் பெற்றது எனலாம் . 


ஆகிய 


இதில் நாலிலை , ஆறிலைப் பரிவட்டங்கள் என்று இரு 
வகை உண்டு . இவ்விரு வகைப் பரிவட்டங்களிலும் சிறியது , 
பெரியது எனவும் உண்டு . இப்பொழுது அதிகமாகச் சிறிய 
நாலிலைப் பரிவட்டங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை . பெரிய 
நாலிலைப் பரிவட்டம் நூலிழைப்போர் பயன்படுத்துகின் றனர் . 
பெரிய ஆறிலைப் பரிவட்டம் கோரா இழைப்பவர்களும் , சிறிய 
ஆறிலைப் பரிவட்டம் பட்டு இழைப்பவர்களும் பயன்படுத்து 
கின்றனர் . காஞ்சிபுரம் தவிர்த்த பெரும்பான்மையான வட்டங் 
களில் நூலிழைப்பவர்கன் பரிவட்டத்திற்குப் பதில் தகர 
டப்பாக்களையோ பேல் தகட்டால் செய்யப்பட்ட டப்பாக் 
களையோ பயன்படுத்துகின்றனர் . 


பூட்டுத்தலை 

இது மூங்கிலின் சிறும்பற்களால் செய்யப்பட்டது. சிறும் 
பற்களின் தலைப்பகுதி பூட்டுபோல்கட்டு கட்டி வைத்துள்ளமை 
யால் பூட்டுத்தலை எனப்படுகிறது . இது குச்சிராட்டினம் 
என்றும் திருவட்டம் என்றும் வழங்கப்படுகிறது . இஃது ஒரு 
கொம்பில் 

அல்லது கம்பியில் சுற்றப்படும் தன்மையுடை 
யதனால் சொழல் ( சுழல் ] என்றும் சக்கரம் போன்றுள்ளதால் 


1. நாராயணசாமி ஐயர் . அ , நற்றிணை , ( மு.கா. நூ . ) , ப .26 
2. தமிழ்ப்பேரகராதி , தொ . 4 , ( மு . கா . நூ . ) ப . 2508 . 


259 


சக்சுரம் என்றும் சொல்லப்படுகின்றது . தெனை , ஆலையைப் 
போல் மேலும் கீழுமாகச் சுற்றப் பயன்படுத்தும் சிலர் ஆலை 
எனவும் வழங்குகின்றனர் . தமிழ்ப் பேரகராதி , பூட்டுத் 
தலையைப் , பூட்டை என்கிறது . 


தாபரக் கட்டை 


தாபரம் 1 என்னும் சொல்லுக்குப் பற்றுக்கோடு என்பது 
பொருள் . கோரா , பட்டு இழைத்தலில் இரு மூங்கிற் கட்டைகள் 
பயன்படுத்தப்படும் . இவை அவற்றில் சிலுப்பைகளுக்குப் 
பற்றுக்கோடாக விளங்கி அதனைத் தாங்கியிருக்க இக்கட்டை 
கள் உதவுகின்றமையினால் தாபரக்கட்டை என்னும் சொல் 
மருவி தாப்பாக்கட்டை என வழங்கப்படுகின்றது எனலாம் . 


இராட்டினம் : 

இராட்டினத்தில் நூல் இழைக்கும் இராட்டினம் தார் 
திரிக்கும் இராட்டினம் என இருவகை உண்டு . இவ்விராட்டி 
னங்களில் மரச்சட்டங்கள் சக்கரமாக இணைக்கப்பட்டிருப்பின் 
அதனை ‘இலைச் சக்கரம் என்பர் . தற்பொழுது பெரும்பாலும் 
மிதிவண்டிச் சக்கரங்களையும் இராட்டினத்தின் சக்கரமாகப் 
பயன்படுத்துகின்றனர் . குழலில் நூல் அல்லது 

பட்டு சுற்ற 
உதவும் இராட்டினம் , தார் திரிக்கும் இராட்டினம் எனப்படும் . 
பரிவட்டத்திற்குப் பதில் டப்பாவில் நூல் சுற்றுபவர்களுக்கு 
நூலிழைக்கும் இராட்டினம் தேவைப்படுகிறது . இந்த டப்பா 
நுழைக்க உதவும் கருவியைக் கதிர் என்பர் . டப்பா என்னும் 
சொல் ‘ dibba என்னும் இந்துஸ்தானி மொழியிலிருந்து உரு 
வாகியுள்ளது . 2 ஊசியில் நூலிழைக்கும் இராட்டினத்தின் ஊசி , 
தார் திரிக்கும் இராட்டினத்தின் ஊசியைவிடப் பெரியதாயிருக் 
கும் . இராட்டினத்தில் நூல் இழைக்கும் இராட்டினத்தைவிடத் 
தார் திரிக்கும் இராட்டினம் பெரியதாயிருக்கும் . 


நாடா 

இழைகளைப் பாவின் குறுக்கே - ஊடே செலுத்த உதவும் 
கருவி நாடா . முற்காலத்தில் நாடா செம்மரத்தால் செய்யப் 
பட்டது . தற்காலத்தில் பிளாஸ்டிக் , அலுமினியம் , மூங்கில் 


1. தமிழ்ப் பேரகராதி , தொ . 3. (மு . கா . நூ . ] ப , 1833 . 
2. தமிழ்ப் பேரகராதி . தொ . 3 மேற்படி . ப 1694 . 


260 


ஆகியவற்றால் ஆன நாடா , பட்டு , நெசவிற்கும் மரத்தாலான 
நாடா , நூல் தெசவிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன . பிளாஸ் 
டிக் , அலுமினிய நாடாக்கள் நீண்ட காலம் உழைப்பதில்லை . 
நூல்தறி நாடாவில் மணி , கம்பம் , வில் உண்டு . பட்டுத்தறி 
நாடாவில் மணி , கம்பம் மட்டும் உண்டு . நாடாவின் முனைப் 
பகுதி குமுள் ( குமிழ் ) எனப்படுகிறது . இஃது ஊக்கை 1 எனப் 
பிற மாவட்டங்களில் வழங்கப்படுகிறது . 


குழல் : 


குழலில் நூல் அல்லது பட்டு சுற்றப்பட்டால் 

அது தார் 
எனப்படுகிறது . மூங்கிலால் செய்யப்பட்ட குழல் , பட்டு 
நெசவிலும் பிளாஸ்டிக் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட 
குழல் , நூல் நெசவிலும் பயன்படுத்தப்படுகின்றன . நெசவில் , 
குழல் நாடாவிற்குள்ளிருக்கும் . பாவினிடையே 

நாடா 
செல்லும் பொழுது குழல் வெளியில் தெரியாது . இக் கருத்து , 


பாவின் ஒரு 


நெசவு 


‘ பாவிடை யாடு குழல்போல் கரந்து 1 
என்ற மாணிக்கவாசகர் வாக்காலும் அறியத்தக்கது . 

குழலில் 
நூல் இல்லையானால் குழல் 

புறத்திலிருந்து 
இன்னொரு புறம் செல்ல இயலாது . அஃதாவது குழலில் நூல் 
இருந்தால்தான் குழல் பாவினூடே செல்ல இயலும் ; 
செய்ய முடியும் . இக்கருத்து , இராம இலக்குவனர்களின் 
இணை பிரியாமையினை விளக்க வந்த கம்பரின் , 

‘ நெய்குழல் உறும் இழை 3 / என்ற அடியாலும் , குருவை 
விட்டுப் பிரியாத சீடர்களை விளக்க வந்த எச் . ஏ . கிருட்டினப் 
பிள்ளையின் இரட்சணிய யாத்திரிகத்தில் வந்துள்ள , குழனூ 
லிற் பிரியாத 4 என்ற அடியாலும் புலனாகிறது . 


9. கார்த்திகேயன் . ஆ . நெசவுத் தொழிற் சொற்கள் - மொழி 

யியல் ஆய்வு , மொழியியல், தொகுதி . 9 , ( மு . கா . நூல் . ] 
10. மாணிக்கவாசகர் , திருவாசகம் , [ திருப்பனந்தாள் ஸ்ரீ 

காசிமடம் வெளியீடு 23.11.69 ] பா . 24 : 8 , ப . 122 . 
14. கம்பர் , கம்பராமாயணம் , ( சென்னை , கம்பன் கழகம் , மறு 

பதிப்பு , 1977 ) பா . 1 : 5 : 127 , ப . 52 
12 , கிருட்டினப்பிள்ளை , எ . ஆ . , இரட்சணிய யாத்திரிகம் 

( சுருக்கம் ) , சென்னை - 3 , கிறித்துவ இலக்கிய ; சங்கம் , 
1977 ) ப . 70 . 





261 


| 


விவசழள் : 


நாடா ஒரு முறை பாவுக்கிடையில் செலுத்தப்பட்டதும் 
பன்னையினை அழுத்திக் தட்டுவார் . புணியினை மாற்றி 
மேலும் நாடாவினைச் செலுத்துவர் . இவ்வாறு தொடர்ந்து 
செய்து கொண்டிருப்பர் . இரு பக்கங்களிலும் நெசவு தளர்ந்து 
விடாமலிருக்க ஒவ்வொரு பக்கத்திற்கும் பித்தளையாலான 
ஊசி போன்ற முட்கள் ஏழு முதல் பதினைந்து பயன்படுத்துவர் . 
இதனை வெசமுள் ( விசை முள் ) அல்லது சேடு முள் என்பர் . 
இவை 

கோலுடன் பிணைக்கப்பட்ட கயிற்றினுள் 
செருகப்பட்டிருக்கும் . இக்கயிற்றினை விசைக் கயிறு அல்லது 
சேட்டுக் கயிறு என்பர் . நூல் தறியில் இதனைத் தும்பு விசை 
என்பர் . இவ்விசைமுள் குத்தும் முறை பட்டுத் தறியிலும் 
பயன்படுத்தப்படுகிறது . தும்பு விசை நெசவில் துணியைக் 
கீழ்நோக்கி அழுத்திப் பிடிக்கும் இதனால் நெசவு 

அழுத்தம் 
உடையதாக இருக்கும் . 


. 


நீட்டுப்பாவில் தும்பு விசைக்குப் பதில் அம்பு 

விசை 
பயன்படுத்தப்படுகிறது . அம்பு விசை துணியை மேல்நோக்கி 
இழுத்துப் பிடிக்கும் இவ்வம்பு மூங்கில் பத்தையாலானது . 
நீட்டுப்பாவில் நெசவு அதிக அழுத்தம் இல்லையாதலால் இதில் 
அம் ! .. விசை பயன்படுத்தப்படுகிறது என்பர் . 


கால்குழி 

நாடாவைப் புணி மாற்றிப் போட காலின் கீழுள்ள இரு 
கட்டைகளை மிதிப்பர் . அதனைப் புணி மெரித்தல் ( புணி 
மிதித்தல் ) என்பர் . மிதிக்கட்டைகளுக்குள் இரு கம்பிகள் இக் 
கட்டைகள் இயங்குவதற்காக உள்ளன . காலினால் மிதிக் 
கட்டைகள் மிதிப்பதற்கு உள்ள பகுதி குழியாக இருக்கும் . 
இதனைக் காக்குழி ( கால்குழி ) என்பர் . தென் தமிழ்நாட்டுப் 
பகுதிகளில் இதனைத் தறிக்குழி என்பர் . இச்சொல் , தறிக் 
கிடங்கு என்றும் வழங்கப்படுகிறது . 


கட்டப்பாரை 


பொதுவாக 


மக்களிடையே கடப்பாரை என்று வழங்கப் 
படும் கருவி நிலத்தைக் குத்த உதவுவது . இக்கருவி நெசவுத் 
தொழிலில் நிலத்தில் குத்தப்பட்டு ஊடுதியைக் கயிற்றின் 
உதவியினால் 

பிடிக்கப் பயன்படுத்தப்படுகிறது . 


தாங்கிப் 


262 


நெசவாளர் பெரும்பாலும் இதனை , இருப்பாணி என்றே 
வழங்குகின்றனர் . கட்டைப் பார் என்னும் சொல் கட்டப் 
பாரையாகிப் பின்னர் கடப்பாரை ஆயிற்று எனலாம் . 

இனி , பட்டு நெசவு , நூல் நெசவு ஆகிய இரண்டிற்கும் 
பொதுவான சொற்களின் பொருள் விளக்கம் கானிலாம் . 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


அச்சி அச்சுப் 

நெசவு செய்ய வேண்டிய 
பொணித் 

பிணைத்தல் பாவினை பன்னையிலுள்ள 
தல் 

இழைகளுடன் தறிக்கு வெளியே 
பன்னையைக் கொண்டு வந்து 
இணைத்தல் அல்லது பிணைத் 


தல் . 


9 


அச்சி மரம் அச்சுமரம் அச்சு இணைந்த ஆளுயர நீள் 

சதுர வடிவமான கருவி , 
அச்சி அக்சு மரக் கயிறு மாடக் கயிறு . 

மரக்கவுறு 
அச்சி அச்சு மரக் குண்டு கைக்குண்டு. 

மரக்குண்டு 
அச்சிமுட்ற அச்சுமுட்டும் அச்சை முட்டித் தாங்கும் 
பத்த பத்தை 

மூங்கில் பத்தை . 
அச்சி முட்டி அச்சுமுட்டு அக்சு முட்டும் பத்தை . 
அடகல்லு அடைக்கல் 

சோமாஸ் கல்லு . 
அணி அளகு அணியளவு புணையல் அளவு . 
அணிகோலு அணிக்கோல் அணி தெரிவதற்காக இழைகள் 

அணி மாறி வரும் இடங்களில் 

பயன் படுத்தும் கோல் . 
அணிமாறு அணிமாறுதல் 

இழை தன் அணியில் செல்லாமல் 
வேறொரு அணியுடன் சேர்ந் 

திருத்தல் , 
அரக்கு அரக்கு 

நாடாவின் உறுப்புகளைப் 
பிடிப்புக்குப் பற்ற வைத்தலுக்கு 
உதவுவது . 


தல் 


263 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


அரம் 


அரம் 


தேய்ந்த மரப்பகுதியை நயப் 
படுத்த உதவும் புரிகளை உடைய 
பட்டையான இரும்புக் கருவி . 


அள்ளு 


அருவு அருவு 

பாவின் கரைப்பகுதி . 
அள்ளு அள்ளுக் கயிறு பன்னையில் கோல்களை மேலும் 
கவுறு 

கீழும் இருபக்கத்திலும் இழுத்துப் 

பிடித்திருக்கும் கயிறு . 
அள்ளு பிடித்தல் பாவு அணுவாக்கல் . 
புடித்தல் 
ஆடு கரலு ஆடு கரக்கோல் மிதிக்கரணைக் கோல் . 
ஆணெழ ஆணிழை தறியில் பன்னைக்கு முன்னால் 

புணியில் உள்ள மேல் இழை . 
ஆலை 

நூலைப் பாவாக்கும் கருவி . 
ஆலைக்குச்சி பூட்டுத்தலை சுழல் அதன் 

மத்தியிலுள்ள குச்சி . 
ஆலயில ஆலையில் 

பாவாக்குதலுக்குரிய செயல் . 
ஓட்டுதல் ஓட்டுதல் 


ஆலகுச்சி 


இராட்னம் இராட்டினம் நூற்க உதவும் கருவி . 
இராட்ன இராட்டினக் சக்கரம் சுழல உதவும் கால்கள் 
குத்து காலு குத்துக்கால் 
இராட்ன இராட்டினத் இராட்டின மணை . 
தண்ட தண்டவாளம் . 
வாளம் 


இராட்ன இராட்டினத் இராட்டினத்தில் ஊசி 
தரப்பணக் துரப்பணக்கால் நுழைக்கும் மரக்கால்கள் , 
காலு 
இராட்ன இராட்டின இராட்டினத்தில் 

துரப்பணக் காலையும் 
குத்துக்காலையும் இணைக்கும் 
கீழுள்ள கட்டை . 


மண் 


மணை 


264 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


இருப் 


இருப்பாணி 


பாணி 


கட்டப்பாரை . இரும்பினால் 
ஆணிபோல் நீளமாக 
உறுதியாகச் செய்யப்பட்ட 
கருவி . ஊடுதியைக் 
கயிற்றால் தாங்குவது . 


சாணி 


உண்ட கட்டி உருண்டைக் 

கட்டி 


நூல் இழைத்தலில் 
பயன்படுத்தப்படும் கருவி . 


உண்ட 

உருண்டைக் உருண்டைக் கட்டியில் 
கட்டிகட்ட கட்டிக் கட்டை மரத்தாலான அடிப்பாகம் . 
உண்டகட்டி உருண்டைக் உருண்டைக் கட்டியில் உள்ள 
கம்பி காம்பு கட்டிக் கம்பி / கம்பி அல்லது கொம்பு . 

கொம்பு 
உண்டகட்டி உருண்டைக் உருண்டைக் கட்டிக் கொம்பில் 
தொள் கட்டிக் உள்ள துளை . பூட்டுத்தலை 

கொம்புத் துளை சுழல்வதற்குரியது . 


உண்ட ரகம் ஊடை ரகம் 


ஆடையில் குறுக்கிழையாகப் 
பயன்படுத்தப்படும் வகையைச் 
சார்ந்தவை . 


ஊசி 


ஊசி 


ஊன்த்தி 


இராட்டினத்தில் , குழல் சொரு 
கப்பட்டு குழலில் நூல் சுற்று 

வதற்குரிய கருவி . 
ஊன்றிக் கயிறு ஊன்றியை இருப்பாணியுடன் 

இணைத்துத் தாங்கிப் பிடிக்கும் 
கயிறு . தேங்காய் நாரினாலோ 
பத்தைக்கரையினாலோ 
உருவாக்கப்பட்டது . 


கவுறு 


எதிர் குறி எதிர்க்குறி 


பன்னைக்கும் நெசவு செய்யயப் 
பட்ட பகுதிக்குமிடையே உள்ள " 
அடையாளக் குறி . 


265 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 


எதிர் பலக எதிர்ப் பலகை 


படமரத்தின் நான்கு 
பக்கங்களுள் நெசவாளர் 
திருப்பப் போகும் பக்கம் பட 
மரத்தின் சுணைவாய் உடைய 
தாயிருத்தல் . 


எயட்டு இழைகள் 

பாவு இழைகளை 
கட்டுதல் நீட்டிக் கட்டுதல் நீட்டிக் கட்டுதல் , 


எயட்டு தறி எயட்டுத்தறி 


பாவு சுருட்டியினின்றும் இழை 
களை நீட்டிக் கட்டி நெசவு 
செய்யப்படும் தறி அமைப்பு . 
இதற்கு ரோல் தறியைவிட 
இருமடங்கு கூடுதல் இடம் 
தேவை . 


எல சக்கரம் இலைச்சக்கரம் பலமரச்சட்டங்கள் இணைத்துச் 

செய்யப்படும் இராட்டினச் 
சக்கரம் . 


எழ , எழெ இழை 

பட்டிழை , நூலிழை 
எழ அத்தி இழை அற்றுப் இழை அறுந்து போயிற்று 
போச்சி 

போயிற்று 


எழபோக்கு இழைப்போக்கு பாவில் இழை அறுந்து 

நெய்யப்பட்டுள்ள இடங்கள் . 


எழய 

இழையை ஏற 
ஏறவுடுதல் விடுதல் 


இழைகளை துடைப்பச் 
சுப்பலால் சரி செய்தல் . 
நெசவில் அறுபட்ட 
இழைகளைப் பன்னையில் 
கோத்தல் . 


எழய இழையை 
நுமுட்டு நிமிட்டு 


இழைகளை ஒன்று சேர்த்து 
நெருடு தலைக் கூறுதல் . 


266 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


எழய இழையை 
நுருண்டு நுருண்டு 


இழையை நிமிட்டு 


ஏர் தண்டு 


ஏர்த்தண்டு 


குதிரையில் குறுக்காக உள்ள 
இரு கொம்புகளையும் 
இணைக்கும் மேல் கொம்பு , 


ஒடு கவுறு ஓடு கயிறு 

வலிக்கயிறு . 

. 
கக்கு கக்கு 

பட்டில் இழைப் போக்கைக் 

குறிப்பது . 
கச்சல் கச்சல் 

நூலில் இழைப் போக்கைக் 

குறிப்பது . 
கட்டபார கட்டைப்பார் இருப்பாணி . 

கட்டுப்போடுதல் நாடாவின் குமிழ் விட்டுப் 
போடுதல் 

போனால் ஒட்ட வைத்தல் . 
கம்பி கம்பி சுற்றுதல் பரிவட்டம் , பூட்டுத்தலை ஆகிய 
சுத்துதல் 

வற்றின் முனைப் பகுதிகளில் 
கம்பி சுற்றுதல். 


கட்டு 


கர 


கரை 


பாவின் ஓரப்பகுதி , 


கவுறு 


கயிறு 


கயிறு 


கன்னாக் 


கரணைக்கோல் 

கரணைக்கோல் 


கோலு 


காக்குழி 


கால்குழி 


நெசவுசெய்பவர் தம்கால்களால் 
மிதிக்கட்டையினை மிதிக்கும் 
குழியுடைய பகுதி . 


கிட்டி கிட்டிப் போன நெய்து முடிக்கப்பட்ட தறி . 

போனதறி தறி 
குத்து காலு குத்துக்கால் முன் தண்டுக்கால் 
குழிதறி குழித்தறி கால்குழி அமைக்கப்பட்டு 

நெய்யப்படும் தறி . 
குறிகெட் குறிக்கெடை குறி அளவுகோல் 


ப 


267 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


குறி 


குறிக் 


குறி வைத்தலுக்குரிய பொருள் 
கொட் 

கொட்டாங்கச்சி உள்ள தேங்காய் ஓடு . 
டாங்கச்சி 


குறிகோலு குறிக்கோல் 


குறிவைத்தலுக்குரிய அளவு 
கோல் . 


குறிவைத் 


குறிவைத்தல் 


தல் 


நெய்யப்படும் ஆடையின் 
அளவுக்காக பாவினிடையே 
அடையாளம் வைத்தல் . 
இதற்காக செம்மண் , கரி , நாமக் 
கட் டி முதலியன பயன்படுத்தப் 
படும் 


குறுக்கு 
சட்டம் 


குறுக்குச் சட்டம் குறுக்குவிட்டம் . 


குறுக்கு 

குறுக்கு விட்டம் அச்சுமரத்தின் மேற் 
விட்டம் 

பகுதிக்குக் கீழுள்ள சட்டம் . 


கெண்டி 


கண்ணி 


கண்ணி 


கெண்ணி 

கண்ணி 


பாவின் சிறு பகுதி . 


கெயட்டு கிழட்டு 

ஊடை நூலின் சிறு பகுதி . 
கைகாட்டி கைக்காட்டி மரம் தறியைத் தாங்கும் மரம் 
மரம் 


கைகுண்டு கைக்குண்டு 


- 


அச்சுமரத்தில் , நெய்த 
பாவைத் தட்டுவதற்காக 
கைப்பிடியாக 
அமைக்கப்பட்ட பகுதி . 


கைத்தறி 
நாடா 


கைத்தறி நாடா கைத்தறியில் பயன்படுத்தப் 

படும் நாடா . 


கொம்ம 


கொம்மைக்கட்டி உருண்டைக் கட்டியின் பீடம் 

மண்ணாலானதைக் குறிப்பது . 


கட்டி 


268 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கொம்ம 


கோலு 


கொம்மைக்கோல் கொம்மைக் கட்டியில் 

பொருத்தப்பட்டுள்ள கோல் . 


கொழலு 
கொயலு 


பட்டு , கோரா , நூல் சுற்றப் 
படும் கருவி . மரத்தாலோ மூங்கி 
லாலோ பிளாஸ்டிக் காலோ 
செய்யப்படுவது . 


குயலு 


குழல் 


கொழ சட்டி குழல் சட்டி 

குழல் மடக்கு 
மடக்கு 


குழல் வைக்கும் பாத்திரம் . 
குழல் சட்டி 


கொழ 


கோலடித்தல் கோலடித்தல் 


சக்கரம் 


சக்கரம் 


சங்கம் ) 
சங்கம் ( 


சங்கம் 


சந்துவா 


சந்துவாய் 


பாவு நீட்டும் பொழுது அவற் 
றில் இழை பிணிப்பில்லாமல் 
இருக்கக் கோலால் கட்டுதல் . 
பூட்டுத்தலை . 
பட்டு , நூல் நெசவாளர் 
கூட்டுறவுச் சங்கம் . 
வேட்டி , சேலை ஆகியவற்றில் 
ஒவ்வொன்றையும் தனித்தனியே 
அறுத்து எடுப்பதற்கு விடப் 
படும் இடைவெளி 
சீரிழை . 
இழைகள் தாறுமாறாகி விடல் . 
சற்று உருளை வடிவில் தட்டை 
யாகவும் மெல்லியதாகவும் 
உள்ள மூங்கில் பத்தை . 


சிகர் அணி 


சீர் அணி 


சிக்கு 
சிம்பலு 


சிக்கு 
சிம்பல் 


சீர்எழ 


சீர் இழை 


சீர்க்கயிறு 


சீர்கவுறு 
சீர்வண்டி 


சீராகச் செல்லாத இழை ; 
குளிகை மாறிவரும் இழை . 
அள்ளுக் கயிறு . 
சீராகப் புணி மாறி வருவதற்குப் 
பயன்படுத்தப்படும் மரத்தாலோ 
இரும்பாலோவான சக்கரம் . 


சீர் வண்டிச் 
சக்கரம் 


சக்ககம் 


269 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


சீராடி உரள நீராடியுருளை சீருருளை 
சீராடி சீராடிச்சட்டம் அச்சு மரத்தின் மேற் பகுதியில் 
சட்டம் 

உள்ள சட்டங்களுள் ஒன்று . 
இதன் இரு புறங்களிலும் நாடா 
வின் குமிழோ பேட்டுத் தகடோ 
பொருத்தப்பட்டிருக்கும் ; தறி 
சீராக இயங்குதலுக்கு உரிய 
சட்டம் . 


சீருரள 


சீர்வண்டிச் சக்கரம் 


சீருருளை 
சுங்குக் கரை 


சுங்குகர 


வேட்டி , சேலைகளுக்கிடையில் 
திண்டடித்து நீக்கப்பட்ட கழிவு 
நூல் . 


குறி 


| -- 


குறி 


சுண்ணாம்பு கண்ணாம்புக் பாவில் சுண்ணாம்பினால் 
குறி 

குறிக்கப்பட்ட அடையாளம் . 
செம்மண் செம்மண் குறி பாவில் செம்மண்ணால் குறிக்கப் 

பட்ட அடையாளம் . 
சேட்டுகவுறு சேட்டுக் கயிறு விசைக் கயிறு . 
சேடு முள்ளு சேடு முள் 

விசை முள் 
சேல சேலை 

சேலை 
சொணவா 

படமரத்தில் பள்ளம் 
உள்ள பகுதி . 


சுணைவாய் 


சொயட்டி சுழற்றி 


நசவாளி படமரத்தை 
எதிர்ப்பக்கமாகச் சுழற்றி 
முட்டும் குச்சி . 


சோமாஸ் 


சோமாஸ் கல் 


கல்லு 


முன் தண்டுக் கம்பி அல்லது 
கோல் பன்னைக்கு அருகில் 
வாராமலிருக்க முன் தண்டுப் 
பகுதியில் அதனைத் தாங்கிப் 
பிடிக்க உதவும் கல் அல்லது 
மணல் மூட்டை , 


270 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


டோர டோரை போதல் இழைப்போக்கு 

போதல் 
தட்டளவு 

பாவில் ஒட்டு நீக்குவதற்கும் 
தத்தளவு தெளிவு எளிதில் உண்டாக்கவும் 
அளவு 

உபயோகப்படுத்தும் எட்டு 
கோல்கள் . 


தத்து 


தர் நாக்கு 


துளை நாக்கு படமரக்குச்சி ; நெசவாளி 

படமரத்தைத் தன் பக்கமாகச் 

சுழற்றி முட்டும் குச்சி . 
துரப்பணக்கால் படமரக்கால் 


தரப்பண 


காலு 


தறிகுத்து தறிக்குத்துக்கால் தறியை எல்லா அளவிலும் 
காலு 

தாங்கி நிற்கும் இரு கால்கள் . 
தறிகுழி தறிக்குழி கால்குழி . 

தறிக்கிடங்கு கால்குழி . 
கெடங்கு 


தறி 


தறி தண்ட தறித்தண்ட அச்சுமரத்தின் கீழ்ப்பகுதி ; 
வாளம் வாளம் 

நாடா சென்று வரும் பகுதி , 
தறிப்பட 

தறிப்படை புணையல் அளவு . 
அளவு அளவு 
தறிமரம் தறிமரம் அச்சுமரம் 
தறிகாரன் தறிக்காரன் தறிமுதலாளி. 
தாணு தாணு 

நெய்யப்பட்ட சேலை அல்லது 

பாவின் ஒரு பிரிவு . 
தாபரக்கட்டை நூலிழைத்தலில் நூலைப்பற்றிக் 
கட்ட 

கொள்ள உதவும் மூங்கிலால் 

ஆன கருவி . 
தார் ஊசி தார் ஊசி குழலில் நூல் சுற்றப் பயன்படுத் 

தும் ஊசி . 


தாப்பா 


271 


பேச் வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


தார் சிப்பி தார்ச் சிப்பி 


தார்மடக்கு 


தார் 


தார் சுற்றுதல் 
சுத்துதல் 


தார் திரித்தல் . 


தார் 

தார் திரித்தல் குழலில் பட்டோ நூலோ 
திரித்தல் 

சுற்றுதல் . 
தார் திரிக்கும் குழலில் நூல் சுற்ற உதவும் 
திரிக்கும் இராட்டின்ம் இராட்டினம் . 
ராட்னம் 


தார் 


தார் 
மடக்கு 


தார் மடக்கு 


தார் வைக்கப்படும் பாத்திரம் 


தாரு 


தார் 


திண்டடித் திண்டடித்தல் 


பட்டோ நூலோ 
சுற்றப்பட்ட குழல் 
ஒவ்வொரு சேலை , 
வேட்டிக்கும் இடையே 
இடைவெளி விட்டு 
நெய்தலைக் குறிப்பது . 


தல் 


| 


திண்டறுத் திண்டறுத்தல் திண்டடித்த இடத்தில் 
தல் 

துணியை அறுத்தல் . 
திரட்டம் திருகுவட்டம் பூட்டுத்தலை . 

திருவட்டம் 
திருக்குச்சி திருகுக்குச்சி பூட்டுத்தலை சுழல உதவும் 

குச்சி . 
திருவாணி திருகாணி திருகுக்குச்சி . 
தும்பு வெச தும்புவிசை பட்டுப்பாவிலும் பொரப் 

பர்விலும் விசைமுள் 
கீழ்நோக்கி அழுத்திப் பிடித்து 
நெசவு அழுத்தமுடைய 
தாயிருக்கப் பயன்படுத்தும் 
அமைப்பு . 


272 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


தோமாஸ் தோமாஸ் கல் 


சோமாஸ் கல்லு . 


1 


கல்லு 


தாடா 


நாடா 


வாட்டு போடுவதற்குரிய கருவி . 
இதில் பட்டுத்தறி நாடா : நூல் 
தறி நாடா என இருவசை 
உண்டு . 


நாடா ஆணி நாடா ஆணி 


நாடாக் கம்பம் 


நாடா 

நாடா எக்குதல் நாடா பாவினிடையே தாண்டிச் 
எகுறுதல் 

செல்லல் . 


நாடா 
கம்பம் 


நாடாக் கம்பம் நாடாவில் தார் சொருகுவதற் 

குரிய இரும்புக் கம்பி . 
நாடாக் குமிழ் நூல்தறி நாடாவின் இரு முனை 

யிலும் இரும்பால் செய்யப்பட்ட 


நாடா 
குமுளு 


கூம்பு . 


நாடா 
தந்தம் 


நைஸ் 


நாடாத் தந்தம் தந்தத்தாலான பட்டுத்தறி 

நாடாவின் குழிழ் . 
நாடா 

நாடாநைச்சியம் நாடாவை நயம் செய்தல் -- 

பண்ணுதல் மிருதுவாக்குதல் 
வைத்தல் 
நாடாமணி நாடாமனி நாடாவிலிருந்து இழைவெளி 

வருவதற்குரிய துளையில் 
பொருத்தப்பட்டுள்ள 
பிளாஸ்டிக் மணி . 


நாடா அராவு 


நாடா 
ராவுதல் 


தல் 


நாடாவளயம் நாடா 

வளையம் 


அரத்தால் நாடாவின் தேய்ந்த 
பகுதியை நயப்படுத்துதல் , 
பட்டுத்தறி நாடாவிலுள்ள 
தாரிலிருந்து இழை மடங்கி 
வருவதற்கான கம்பி வளையம் 


நாடாவில் 


நாடா 
வில்லு 


நூல் தறி நாடாவில் உள்ள வில் 
போன்ற தகடு . 


272 


1 


275 


1 பூட்டுத்தலை 
2 உருண்டைக் கட்டிக் கட்டை 
3 மோதிர உருண்டைக் கட்டிக் கட்டை 
4 பெரிய நாலிலைப் பரிவட்டம் 


264 
279 
273 


குழல் 


1 பட்டுத்தறிக் குழல் 

பக் . 268 
2 நூல்தறிக் குழல் , 3 விசைத்தறிக் குழல் 


நாடா 


1 பட்டுத்தறி நாடா 

பக் . 272 
2 நூல்தறி நாடா , 3 விசைத்தறி நாடா 





273 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


நின்னச்சி நின்றச்சுக் 

மாதறிக்கால் . 
கொம்பு கொம்பு 
நுமுட்டு கர நிமிட்டுக் கரை அச்சிலுள்ள இழைகளுடன் 

புதிய பாவினை இணைத்து 
நெய்த பின் நிமிட்டுப் பகுதி 
யினை அறுத்து நீக்கிய நூல் . 


தல் 


நுமுட்டு நிமிட்டி இழுத் இழைகளை இணைத்துப் 
பொன்சி 

பன்னைக்குள் நுழைத்து 
இசுக்கவும் 

இழுத்தல் . 
நெய்யகாரன் நெய்யக்காரன் கூலிக்கு நெசவு 

செய்யும் தொழிலாளி . 
பட்ட சீல பட்டைச் சீலை உப்புக் காகிதம் . 
பட்ர சீல 
படமரம் படமரம் நெய்யப்பட்ட துணி சுற்றுவதற் 

குப் பயன்படும் நான்கு பட்டை 
யுடைய மரம் . 


| 


படமர கம்பி படமரக் கம்பி 


படமரத்தைச் சுழற்றுவதற்குரிய 
கம்பி . 


படமர காடி படமரக் காடி 


படமரத்தினுளுள்ள சிறிய நீண்ட 
பள்ளம் . 


படமர காலுபடமரக்கால் 


படமரத்தைத் தாங்கும் 
கால்கள் . 


படமர குச்சி படமரக்குச்சு படமரத்தைச் சுழற்று 

வதற்குரிய சிறிய கொம்பு . 
படமர படமரத் துளை படமரத்தில் படமரக்குச்சு 
தொள 

சொருகப்படும் துளை . 


பணிக்கர் 


பணிக்கர் 


முதலாளி . நெசவாளியைக் 
கூலிக்கு நெசவு செய்பவர் 
குறிக்கும் சொல் . 


பருட்டம் | பரிவட்டம் 
பெருட்டம் | 

உ -18 


பட்டு , கோரா , நூல் இழை 
களைச் சுற்ற உதவும் கருவி . 


274 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


பலவ 


பலகை 


அணுவாக்கல் 


படமரத்தைச் சுழற்றித் 
திருப்புதல் திருப்புதல் திருப்புதல் . 
பன்னய 

பன்னையை நெசவு அழுத்தமாக 
அய்த்தட்டு அழுத்தித் தட்டு வருதலுக்குப் பன்னையை 

அழுத்தித் தட்டுதல் . 
பாசற கம்பி பாசறக் கம்பி படமரச் சுணைவாயிலிருந்து 

நெய்யப்பட்ட ஆடையைத் 

தாங்கும் கம்யி . 
பார்வபக்கம் பார்வைப் பக்கம் தறியின் இடப்பக்க நெசவு . 
பாவு பாவு 

பரவலாக நீட்டப்படும் பட்டு 

( அ ) நூல் இழைகள் . 
பாவு பாவு 

பாவில் எக்குறையும் இல்லாமல் 
அணுவாக்கல் செம்மை செய்தல் . 
பாவு 

பாவறுத்தல் நெய்யப்பட்ட துணியைப் 
அறுத்தல் 

பாவினின்று அறுத்தெடுத்தல் . 
பாவு கீறல் பாவு கீறல் கஞ்சி போட்ட பாவின் ஈரம் 

நீங்க மூங்கிற் குச்சிகளால் 

கீறுதல் . 
பாவு 

பாவு சுற்றுதல் பாவினைத் தடியிலோ உருளை 
சுத்துதல் 

யிலோ சுற்றுதல் . 
பாவு 

பாவு தட்டுதல் கோலடித்தல் . 
தட்டுதல் 
பாவு பாவு நீட்டுதல் திறந்தவெளியில் பாவினைச் 
நீட்டுதல் 

செம்மை செய்ய நீட்டுதல் . 
பாவு பாவு பிணைத் 

அச்சிலுள்ள இழைகளுடன் 
பொணித்தல் 

பாவினைத் தறியிலேயே 
பிணைத்தல் . 


தல் 


பாவு 

பாவு போடணும் பாவு நீட்டுதலைச் சொல்வது . 
போண்ணம் 


பாவு ரகம் 


பாவு ரகம் 


ஆடையில் நீட்டிழையாகப் 
பயன்படுத்தும் வசையைச் 
சார்ந்தவை . 


275 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


புணி 


பாழும் பாழும் பல் 

அச்சுப் பற்களுள் இழைகள் 
பல்லு 

இல்லாமல் வரும் பற்களைக் 

குறிப்பது . 
புணி 

அணி மாறி வரும் இடம் . 
புணிகட்டு புணிக்கட்டு புணியில் கட்டப்பட்டுள்ள 

கட்டு . 
புணி புணி 

அணிமாறி வரும் இடத்தில் 
கட்டியிருத் கட்டியிருத்தல் இழைகளில் சிக்கு ஏற்பட்டிருத் 

தல் . 
புணிமெரித் புணிமிதித்தல் பாவில் அணி மாற மிதிக் 

கட்டையினை மிதித்தல் . 


தல் 


தல் 


புணயல் 


புணையல் 


புணி யுள்ள இடங்கள் . நீட்டுப் 
பாவில் 225 இடங்களிலும் 
பட்டுப்பாவில் 7 இடங்களிலும் 
புணியிருத்தல் . 


புணயல் 

புணையல் அளவு புணிநீங்காமலிருக்கப் பயன் 
அளவு 

படுத்தப்படும் அளவு . 
அளவு கீழே உருவி விழுந்து 
விடாமலிருக்க அளவின் 
இருபுறமும் கயிற்றால் 

கட்டியிருத்தலும் உண்டு . 
புரு புரு 

பரிவட்டத்தில் சுற்றப்படும் ஒரு 

சிறு பிரிவு . 
பூட்டு கவுறு பூட்டுக் கயிறு பூட்டாங் கயிறு . 
பூட்தல பூட்டுத்தலை ஊடை நூலை மாட்டி நூல் 

இழைப்பதற்குரிய கருவி . 
பூட்தல பூட்டுத் தலை பூட்டுத்தலையின் அடிப்பக்கத் 
அடிசிம்பலு அடிசிம்பல் திலுள்ள சிறிய மூங்கில் 

பத்தைகள் . 
பூட் தல மேல் பூட்டுத்தலை பூட்டுத் தலையின் மேல் பக்கத் 
மேல்சிம்பல் பக்கத்திலுள்ள சிறிய மூங்கில் 

பத்தைகள் . 


சிம்பலு 


276 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 


பூட்தல பூட்டுத்தலை 

பூட்டுத்தலையின் மேல் 
சுத்துசிம்பலுசுற்றுச் சிம்பல் சிம்பலையும் கீழ்ச் சிம்பலையும் 

சாய்வாக இணைக்கும் சுற்றுச் 
சிம்பல்கள் . 


பெண்ணெழபெண்ணிழை தறியில் பன்னைக்கு முன்னால் 

உள்ள புணியின் கீழ் இழை . 
பெரள புரளை 

சீருளை . பன்னையை 
மத்தியில் மேல் நோக்கித் தாங் 
கிப் பிடித்துக் கீழும் மேலும் 

புரளச் செய்வது . 
பெரம்பு 

பிரம்புப் பத்தை சிம்பல் 
பத்த 
பெருட்ட 

பரிவட்டக் காம்பு பரிவட்டத்திலுள்ள நீண்ட 
காம்பு 

காம்பு . 


. 


பெருட்ட 
கீழெல 


பரிவட்டக் 
கீழிலை 


பரிவட்டத்தின் கீழ்ப்பக்கம் 
உள்ள சிறிய மூங்கில் பத்தைகள் 


பெருட்ட பரிவட்ட 
மேலெல மேலிலை 


பரிவட்டத்தின் மேல்பக்கம் 
உள்ள சிறிய மூங்கில் பத்தைகள் 


பெருட்ட பரிவட்ட 

நீட்டெல நீட்டிலை 
பெருட்ட பரிவட்ட 
முன்னெல் முன்னிலை 


பரிவட்டத்தில் நீளமாக உள்ள 
மூங்கில் பத்தைகள் . 
பரிவட்டத்தின் கீழ் இலையிலும் 
மேலிலையிலும் முன்னால் உள்ள 
இலைகள் . 


பெருட்ட பரிவட்டப் 
பின்னெல பின்னிலை 


பரிவட்டத்தின் கீழ் இலையிலும் 
மேல் இலையிலும் அடிப் பக்கத் 
தில் பின்னால் உள்ள இலைகள் . 


பெருட்ட பரிவட்டக் 
கீழ்கட்டு கீழ்க்கட்டு 


பரிவட்டத்தின் கீழ் இலைகளை 
நீட்டிலைகளுடன் சேர்த்துக் 
கட்டும் கட்டு . 


277 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


பெருட்ட பரிவட்ட 
மேல்கட்டு மேல்கட்டு 


பரிவட்டத்தின் நீட்டிலைகளின் 
மேல் முனையை பரிவட்டக் 
காம்புடன் சேர்த்துக் 
கட்டும் கட்டு , 


பெருட்ட பரிவட்ட பருவட்டத்தில் கட்டப்படும் 

அண்ணா அரைஞாண் கீழ்க்கட்டு . 
கவுறுகட்டு கயிறு கட்டு . 
பெருட்ட பரிவட்டச் பரிவட்டத்தில் கயிற்றுக்குப் 

சுத்து கம்பி சுற்றுக்கம்பி பதில் கம்பி சுற்றுதல் . 
பெருட்டம் பரிவட்டம் 

புதிய பரிவட்டம் கட்டுபவர் : 
கட்றவர் கட்டுபவர் பழுதுட்ட பரிவட்டத்தைச் 

செம்மை செய்பவர் . 


பேரக்காரர் பேரக்காரர் 


தறி கொடுத்து வாங்கி ஆடை 
விற்பனை செய்பவர் . 
திருகுக் குச்சி 


பொம்பரம் பம்பரம் 
பொம்பர பம்பரக் 
கட்ட 

கட்டை 


1 


தல் . 


பொம்ம பொம்மைக் இராட்டினத்தில் ஊசி மாட்ட 
கட்ட கட்டை 

உதவும் துரப்பணக்கால் . 
பொரயெடுத் புரையெடுத்தல் பாவிலுள்ள குறைகளை நீக்கு 

தல் 
பொர புரைவாட்டு 

பாவில் சில இழைகளை விட்டு 
வாட்டு 

நாடா ஊடுருவிச் செல்லுதல் , 
பொறுக்கு பொறுக்கு அளவு தத்து அளவு . 

அளவு 
மடி ஒட்ற மடி ஒட்டும் 

பாசறக் கம்பி . 
கம்பி கம்பி 


மடிகோலு மடிக்கோல் 


நெய்யப்பட்ட ஆடைகளை 
மடிப்பதற்குரிய கோல் . 
மரத்தால் செய்யப்பட்ட நூல் 
தறிக்குரிய நாடா . 


மர நாடா 


மர நாடா 


278 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


மலர 

மலரவடித்தல் 
அடித்தல் 


மளிக 


மளிகை 


மாதறாங் 
கால் 

மாதறிக்கால் 
மாதறாண ) 


} 


பாவை மென்மையாக்குதல் 
பொருட்டுத் தட்டுதல் . 
தனியாள் ஒருவர் நெசவாளர் 
களுக்கு நூலோ பட்டோ 
கொடுத்து நெய்து வாங்க வைத் 
துள்ள கடை . 
தறிக்கு முன்னால் எதிரில் நடப் 
பட்டுள்ள நீண்ட கொம்பு . இதில் 
வலிக்கயிறு சும்றி வரும் , 
தார் திரிக்கும் இராட்டினத்தில் 
பயன்படுத்தும் கயிறு . 
முன் தண்டுப் பகுதியில் அணி 
தெரிவதற்காகப் பயன் படுத்தப் 
படும் கம்பி | கோல் . 


மால் சரடு 

மால்சரடு 


மின் தண்டு முன் தண்டுக் 
கம்பி 

கம்பி | கோல் 


கோலு 


மொதலாளி முதலாளி 

கூலிநெசவு செய்பவர் நெசவாளி 

யைக் கூறும் கூற்று . 
முந்துண்டு முந்தண்டு தறிக்கு முன்னால் பாவைத் 

தாங்கும் மரம் . 
முந்துண்டு முந்தண்டுக் கால் முந்தண்டைத் தாங்கும் கால்கள் . 

. 


காலு 


முட்டு முட்டுக் கொம்பு மோக்குத்தடி , 
கொம்பு 
மூங்க 

மூங்கிலால் செய்யப்பட்ட 
நாடா 

மூங்கில் நாடா பட்டுத்தறிக்குரிய நாடா . 
முங்க 
நாடா , 


மூட்டிழை 


மூட்டு கவுறு மூட்டுக் கயிறு பூட்டுக் கயிறு . 
மூட்டெழ 

சீரிழை 
மெரிஉழல் மிதியுழல் கோல் இரு மிதிக்கட்டைகளையும் 

இணைத்து இயங்க உதவும் 
இரும்பலான கோல் 


கோலு 


279 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


மெரிகட்ட மிதிக்கட்டை 


கால்குழியில் புணிமாற்றுவதற் 
காக மிதிக்கப்படும் கட்டை . 


கோலு 


மெரிகர்ண மிதிக்கரணைக் தறியில் பன்னைக்குக் கீழ் மிதிக் 
கோல் கட்டையை மிதிக்கும் தருணத்தில் 

புணி மாறி வரப் பயன்படுத்தப் 
படும் நீளத்தில் குறைந்த இரு 
கோல்கள் . 


மெரிகட்லு மி திக்கட்டில் 


மிதிக்கட்டையைத் தாங்கும் 
மரம் , 


மெரிகட்லு மிதிக் கட்டில் 
காலு 


மிதிக் கட்டையைத் தாங்கும் 
கால்கள் . 


கால் 


மெரிகுச்சி 


மிதி முளைக்குச்சி மிதிக் கட்டையில் உள்ள சிறு 

குச்சிகள் . 


மெரிடி 


மிதிக்கட்டை 


மிதிக்கட்டை 


மேத்தார 


மேல் தரை 


மேல்தறிக்காக நிலப் பகுதிக்கு 
மேல் நடுப் பகுதியில் பள்ளமாக 
வும் இரு பக்கமும் மேடாகவும் 
அமைக்கப்பட்ட தறிமேடை . 


மேமரம் மேல்மரம் சீர் வண்டி தாங்கும் மரம் . 
மேருபலக மேரு பலகை சீராடிச் சட்டம் . 
மோக் கவுறு முறுக்குக் கயிறு ஊடுதியையும் இருப்பாணியை 

யும் இணைக்கும் கயிறு . 
மோக்குதடி முறுக்குத் தடி முறுக்குக் கயிற்றை முறுக்க 

உதவும் தடி . 
மோதிர 

கால் மோதிரம் அல்லது சிறு 
உண்டகட்ட உருண்டைக் வளையல் கட்டப்பட்ட உருண் 
கட்டை 

டைக் கட்டிக் கட்டை . 
மோப்பு மோப்புக் கயிறு முறுக்குக் கயிறு . 
கவுறு 


மோதர 


280 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


மோப்புதடி மோப்புத் தடி 
ராட்னம் இராட்டினம் 
வடும்பு வடும்பு 

வலிக்கயிறு 


வலிகவும் 


முறுக்குத்தடி 
நூல் நூற்க உதவும் கருவி . 
மூங்கில் கழி ( அ ) கெடை , 
இழை நீட்டிக் கட்டும் கரணைக் 
கோலில் கட்டப்பட்ட கயிசிறு , 
மாதறிக் காலைச் சுற்றி வந்து 
வலிமுளைக் கொம்பில் இழுத்துக் 
கட்டப்படும் கயிறு . 


வாட்டு 


வாட்டு 


விட்டம் 


தறியில் பாவினிடையே ஒரு 
முறை நாடாவினைச் செலுத் 
துதல் . 
அச்கமரத்தின் மேல் துண்டு . 
பன்னையிலும் அடைகளிலும் 
உள்ள கயிறு , 


வீது 


விழுது 


வெச கவுறு விசைக் கயிறு 


வெச குச்சி விசைக் குச்சி 


விசைமுள்ளைத் தாங்கிப் பிடிக் 
கும் கயிறு . 
அம்புவுசை . 
விசைமுள் கயிறுகள் கட்டப் 


வெசதடி 


விசைத்தடி 


பட்ட தடி . 


வெச முள்ளு விசைமுள் தும்பு விசையில் பயன்படுத்தப் 

படும் முட்கள் . 
வெட்டு வாட்டு 

வாட்டு 
வெள்ளி வலிக் கயி 

று 

வலிக் கயி 
கவுறு 
வெள்ளி வலிமுளைக் வலிமுளைக் கொம்பு 

மல கொம்பு கொம்பு 
வென்னிமல வலிமுளைக்குச்சி வலிக்கயிற்றை இழுத்துக் கட்டப் 

படும் கொம்பு . 


குச்சி 


வென்னிமல் வலிமுளைக் 
கொம்பு 


வலிமுளைக் கொம்பு 


கொம்பு 


281 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


பிட்டு 


சொசைட்டி சொசைட்டி பட்டு அல்லது நூல் நெசவாளர் 

கூட்டுறவுச் சங்கம் . 
நாடா நாடா ரிப்பேர் நாடா பழுது பார்த்தல் 
ரிப்பேர் ( த . + ஆ . ) 

பிட்டடித்தல் திண்டடித்தல் 
அடித்தல் ( ஆ . + த . ) 

பிட்டறுத்தல் திண்டறுத்தல் 
அறுத்தல் ( ஆ . + த . ) 
பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் நூல் தறியிலும் பட்டுத்தறியிலும் 
நாடா நாடா ( ஆ . + த . ) பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் 

காலான நாடா . 


பிட்டு 


4 . 


கோரா ஆலைத் தொடர்பானவை 


கோரா என்பது பட்டுப்பூச்சிக்கூட்டினின்றும் 

எடுக்கப் 
படும் இழை ஆகும் . கோரா 1 என்னும் சொல் மராத்திய 
மொழியிலிருந்து வந்துள்ளது . இது நிறம் தோய்க்கப்படாத 
பட்டு : ஆகும் இதனைப் பாவாக்குதலில் கைவடுக்கு , எந்திர 
வடுக்கு என்று இருமுறை உண்டு . பத்தாண்டுகளுக்கு முன்பு 
கைவடுக்கு அதிகமாக இருந்தது . இப்பொழுது கைவடுக்கே 
இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எந்திர வடுக்கு அதிகமா 

கைவேலையால் கோராவைப் பாவாக்குதல் 
கைவடுக்கு என்றும் , மின் இயந்திரங்களின் 

உதவியால் 
கோராவைப் பாவாக்குதல் எந்திர வடுக்கு என்றும் கூறுவர் . 
வடுக்குதல் என்பது கோராவை ஆலையில் பாவாக்க ஏற்றி 
எடுத்தலைச் சொல்வதாம் . 


யுள்ளது . 


கைவடுக்கு 

பட்டாடை உற்பத்தியாளரிடமிருந்து கோராவினை ஆலை 
யில் ஓடுபவர்கள் வாங்கி வருவர் . ஐந்நூறு கிராம் கொண்டது 
ஒரு தட ( தடை ) என்பர் . ஆயிரம் கிராம் கொண்டது ஒரு: 


1 . 


தமிழ்ப் பேரகராதி , தொ . 1 ( மு . கா.நூ ) ப . 1193 . 


282 


கட்டு என்பர் . ஒரு தடையில் ஏழு முதல் பத்து சிலுப்பைகள் 
இருக்கும் . ஒவ்வொரு கிலுப்பையையும் இரு தாபரக் கட்டைக் 
குள் மாட்டி இழைகளைப் பரிவட்டத்தில் இழைப்பர் . இழை 
களின் தடிப்புக்கேற்ப ஓரிழைக்கு இரு தாபரக் கட்டைகள் 
வீதம் தாபரக் கட்டைகளைப் பயன்படுத்திப் பரிவட்டத்தில் 
ஈரிழையாகவோ மூவிழையாகவோ இழைப்பர் . பரிவட்டத்தில் 
இழைக்கப்பட்ட இழைகளை இராட்டினம் கொண்டு குழலில் 
சுற்றுவர் . இதனைத் தார் என்பர் . இத்தார்களைப் பக்கத்திற் 
குப் பதினாறு வீதம் இரு பக்கங்களுக்கும் சேர்த்து முப்பத்தி 
ரண்டு தார்கள் வைத்து நூற்கப்படும் கருவிக்கு டோலா 

பெயர் . டோலாவில் ஈரிழைகளும் மூவிழைகளும் 
ஓரிழையாக முறுக்கேற்றப்படுகின்றன . டோலாவில் கற்றப் 
படும் நூலின் ஒரு பிரிவுக்குச் சடை என்று பெயர் . மொத்தம் 
முப்பத்திரண்டு சடைகள் டோலாவில் சுற்றப்படுகின்றன . 


என்று 


டோல் 1 என்பது 

வங்கமொழிச் சொல் . அச்சொல் 
ஊசலைக் குறிப்பதாகத் தமிழில் காணப்படுகிறது . டோலா 

சொல்லக்கூடிய இக்கருவியும் டோலா கால்களால் 
தாங்கப்பட்டு முன்னும் பின்னும் ஊசல் போல் நிலையாக 
ஓரிடத்தில் சுற்ற இயலுதலால் அப்பெயர் பெற்றது போலும் . 


என்று 


ஒருவரே பரிவட்டத்திலிருந்து தார் திரித்து டோலா வில் 
ஏற்றுதலுக்கு ஒரு தடைக்கு ஒரு நாள் ஆகும் . தார் திரிப்பது 
ஒருவரும் 

டோலாவில் ஏற்றுவது ஒருவருமாக இருந்து நாள் 
முழுவதும் செயற்பட்டால் நாள் ஒன்றிற்கு இரு தடைகள் 
வீதம் வடுக்கப்படும் . சப்புரி தடையாயின் 

இவ்வாறு 
செய்தலுடன் நிறுத்தப்படும் . பாவு தடையாயின் இவ்வாறாகச் 
செய்தலுடன் டோலாவில் வடுக்கப்பட்ட இழைகளை இடம் , 
வலம் என்று இரு பக்கங்களிலும் உள்ள சடைகளை நான்கு 
சடைகளுக்கு ஒரு பரிவட்டம் வீதம் பக்கத்திற்கு நான்காக 
எட்டுப் பரிவட்டங்களில் இழைப்பர் . 


அவற்றைத் தனித்தனியே நான்காக 

தனித்தனியே நான்காக வைத்து வேண்டிய 
நீளத்திற்குப் பாவாக ஆலையில் ஒட்டுவர் நான்கு நான்கு 


1. தமிழ்ப்பேரகராதி . தொ . 3 ( மு . கா . நூ . ) ப . 1700 . 

சீதாலட்சுமி . வே . ஊசல் . சுப்பிரமணியன் , ச . வே . , 
( பதி) தமிழ் இலக்கியக் கொள்கை . 7 , ( சென்னை , உலகத் 
தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் , ஜுன் 1980 ) ப . 100 . 


283 


இழைகளாக வருபவை ஏழு இடங்களில் அணிமாற்றம் செய்யப் 
படும் அணி மாறி வரும் இடம் பிணிப்பு உடையதாயிருக்கும் . 
அதனையே , புணி என்பர் . இத்தொழில்களை 

மட்டும் 
செய்பவர் ஒரு சாரார் . இவர்கள் இவ்வாறு வடுக்கிய கோரா 
வினைத் தாங்கள் வாங்கி வந்தவரிடமே ஒப்படைப்பர் . 


எந்திர வடுக்கு 

எந்திர வடுக்கில் பயன்படுத்தப்படும் சொற்கள் பெரும் 
பாலும் பிறமொழிச் ( ஆங்கிலம் ] சொற்களாக உள்ளன . 
எனவே 

இவற்றின் விளக்கத்தில் எழுத்து வழக்கு , பேச்சு 
வழக்கு என்று தனித்தனியே கூறாமல் இத்தொழிலில் வழங்கும் 
சொற்களும் அவற்றின் பொருளும் கூறப்பட்டுள்ளன . 

இனி , கோரா ஆலைத் தொடர்பான சொற்களின் பொருள் 
விளக்கம் காணலாம் . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


( அ ) கைவடுக்கு 


அணி 


அணி 


அணிகவுறு அணிக்கயிறு 


ஆல ஓடுதல் ஆலை ஓடுதல் 
ஆல காலு 

ஆலைக்கால் 
ஆல கைப் 

ஆலைக் கைப் 
புடி 

பிடி 


பாவில் இழைகள் பொருந்தி 
வருமிடம் ; புணியுள்ள இடம் . 
அணியில் கட்டப்பட்டுள்ள 
கயறு , 
ஆலையை இயக்குதல் 
ஆலையைத் தாங்கும் கால்கள் . 
ஆலையைச் சுழற்ற உதவும் 
கைப்பிடி 
பரிவட்டங்களில் சுற்றப்பட்ட 
கோராவை ஆலையில் ஏற்றுதல் / 
சுற்றுதல் . 


ஆலயில் ஆலையில் , 
ஏத்துதல் ஏற்றுதல் 


ஈரெழ 


ஈரிழை 

இரண்டு இழைகளை ஓரிழை 

யாக்குதல் . 
உண்ட தட ஊடைத்தடை ஊடை இழை , - குறுக்கிழை 

களின் தொகுப்பு. டோலா 
அளவில் வடுக்கப்படும் தடை 


284 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


ஒண்டி 


பிரிச்சலு 


ஒண்டி பிரிச்சல் இரண்டு இழைகளும் ஒன்றி 

வாராமை . 


கசறா 


கசறா 

கோராவில் கசடு அறாம 
லிருத்தல் ; இழைகளின் இடையே 
தடிப்புடன் பிசிருடன் காணப் 

படுவது. 
கசறா எடுத்தல் கோராவினின்று கசறாவினை 

நீக்குதல் . 


கசறா 


கட்டு 


கட்டு 


இரு தடைகள் சேர்ந்தது ; 1000 

கிராம் அளவு கொண்ட கோரா . 
கருதலா கருதலாப் புணி ஆலையில் தலாவைத் திருப்பித் 
புணி 

தள்ளும் இடம் ; இங்கு இழைகள் 

மொத்தமாக விழும் . 
கைவடுக்கு கைவடுக்கு பட்டுப்பாவு உருவாக்கும் 

முறையுள் ஒன்று . கைவேலை 
யால் பாவினை உருவாக்குதல் . 


கோண 
கம்பி 
கோணா 
விட்டக் 


கோணா 
வட்டக் கம்பி . 


புணிக்கம்பி . 


கம்பி 


கோரா 


கோரா 


பட்டுக்குச் சாயம் போடும் முன் 
வழங்கப்படும் பெயர் ; பட்டுப் 
பூச்சிக் கூட்டினின்றும் எடுத்த 
இழை ; வெளிறிய மஞ்சள் 
நிறமுடையது . 


கோரா ஆல கோரா ஆலை கோராவினைப் பாவாக்கு 

தலுக்கு உரிய கருவி . 
கோரா இழைத் கோரா சிலுப்பையை இரு 
எழைத்தல் தல் 

தாபரக் கட்டைக்குள் போட்டு 
பரிவட்டத்தில் சுற்றுதல் . 


கோரா 


285 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


கோரா 


கோரா 
பெருட்டம் பரிவட்டம் 


இஃது ஆறிலைகள் உடையது . 
பட்டுப் பரிவட்டத்தைவிடச் 
சிறிது தடித்த மூங்கில் பத்தை 
களை உடையது . 


கோரா 


முறுக் 
கேர்ன 
நூத்து 


கோரா 
முறுக்கேறிய 
நூற்று 


சாயம் போடுவதற்குத் தயார் 
செய்யப்பட்ட நிலையில் முறுக் 
கேற்றப்பட்ட கோரா . 


சப்புரி 


சப்புரி 


பாவுக்குள் ஊடுருவிச் செல்லும் 
இழைகள் . 


சப்புரி சப்புரிக் கோரா ஊடை ரகம் . 

கோரா 
சப்புரி தட சப்புரித் தடை ஊடிழைகளின் தொகுப்பு 
சாத்து சாத்துப்பிள்ளை டோலா ஊசி சொருகப்படும் 
பிள்ள 

இரு மரச் சட்டங்கள் ; ஒன்றில் 
பதினாறு துளைகள் இருக்கும் . 


காது 


கால் 


சாத்து சாத்துப் சாத்துப் பிள்ளை , சாத்துப் 
பிள்ள பிள்ளைக் காது . பிள்ளைக் காலில் பொருத்து 

வதற்குரிய துளை . 
சாத்து 

சாத்துப் சாத்துப் பிள்ளையைத் தாங்கி 
பிள்ள பிள்ளைக் யுள்ள இரு மரக்கால்கள் . 
காலு 
சிலுப்ப சிலுப்பை தடையில் ஒரு பிரிவு . 
டோலா டோலா 

கோரா தார்களில் இருந்து வரும் 
இழை முறுக்கேற்றப்பட சுற்றப் 

படும் கருவி . 
டோலா டோலா ஊசி இரு பக்கமும் தார் சொருகும் 

வண்ணம் கூர்மையுடைய ஊசி . 
டோலா டோலாக் கயிறு டோலாவையும் டோலா 
கவுறு 

இராட்டினத்தையும் இணைக்கும் 


ஊசி 


கயிறு . 


286 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


டோலா 
காலு 


டோலாக் கால் டோலாவைத் தாங்கும் இரு 

மரக்கால்கள் . 


டோலா 

டோலாச் 
சட்டம் சட்டம் 


டோலாவில் உள்ள எட்டு மரச் 
சட்டங்கள் . 


டோலா 
தண்டு 


டோலாத்தண்டு டோலாச் சட்டங்களை இணைக் 

கும் டோலாவின் மத்தியிலுள்ள 
பெரிய கட்டை . 


டோலா டோலா 

டோலாவின் பதினாறு 
மால்சரடு மால் சரடு 

ஊசியினின்றும் செல்லும் 

பதினாறு கயிறுகள் . 
டோலா டோலா 

டோலாவைச் சுற்றுவதற் 
ராட்னம் இராட்டினம் கென்றுள்ள தனியமைப்புடைய 

இராட்டினம் . 


டோலா டோலா 

டோலா இராட்டினத்தைத் 
ராட்ன இராட்டினக் தாங்கும் கால்கள் . 
காலு 


கால் 


டோலா டோலா 

டோலா இராட்டினத்தில் உள்ள 
ராட்ன இராட்டினச் 
சக்கரம் சக்கரம் சக்கரம் . 


டோலா டோலா 

டோலா இராட்டினத்தைச் 
ராட்ன இராட்டினச் சுழற்றும் கைப்பிடி . 
சொழட்டி சுழற்றி 
டோலா டோலா டோலாவின் கீழ் உள்ள முப்பத் 
வளயல் 

வளையல் சட்டம் திரண்டு வளையல்கள் கட்டப் 
சட்டம் 

பட்ட மரச்சட்டம் . 
தட தடை 

ஐந்நூறுகிராம் அளவு கொண்ட 

கோரா . 
தலாபுணி 

தலைப்புப் புணி ஆரம்பமாகும் இடம் 
புணி 
தலாப்புணி 


287 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ரர் வளயல் தார் வளையல் 
சட்டம் சட்டம் 


தார்களுக்குப் பக்கத்தில் பக்கத் 
திற்குப் பதினாறு வளையல்கள் 
கட்டப்பட்ட இரு மரச் சட்டங் 
கள் 


பாவு தட 


பாவுத் தடை 


புணி கூண்டு புணிக்கூண்டு 


பாவுக்குரிய இழைகளின் 
தொகுப்பு . 
ஆலையில் இழைகள் அணியாக 
விழச் செய்யவுள்ள கூண்டு . 
சாத்துப் பிள்ளைகள் இரண்டும் 
பின்னால் நகராமல் இருப்பதற் 
குத் தடுப்பாகப் புதைக்கப் 
பட்டுள்ள சிறுமரத்துண்டு . 


புள்ளயார் 

பிள்ளையார் 


மண 


மணை 


பெருட்டம் பரிவட்டம் 
ஸ்டேண்டு 


தாங்கி 


வரிசைக்கு நான்காக எட்டுப் 
பரிவட்டங்களைத் தாங்கும் இரு 
தாங்கிகள் . 


மூவெழ மூவிழை மூன்று இழைகளை 

ஓரிழையாக்குதல் . 
ரெட்டெ 

இரட்டையாக ஈரிழையாக இழைத்தல் . 

இழைத்தல் . 
வடுக்குதல் வடுக்குதல் ஆலையில் கோராவினை ஏற்றி 

எடுத்தலைக் கூறுவது . 


ழைத்தல் 


[ ஆ ] எந்திர வடுக்கு 
அணி விழும் சட்டம் 
அப்பு கட்டை ( Hub ) 


- 


டோலா சட்டம் 
இது மரத்தாலும் பைபரினா 
லும் செய்யப்பட்டது ; 2.1 
அகலமும் 3.3 நீளமும் 
உடையது . இதன் மேல் 4 
ஸ்பிரிங்கு , டப்பா ( Tube) 
வின் பிடிப்புக்காக உள்ளது . 
- பாவு இழை ஓடுவதற்குரிய 
கருவி . 


ஆலை 


288 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஆலையில் ஏற்றுதல் 
( Warp ) 


-- முறுக்கேற்றப்பட்ட டப்பாக் - 
களில் உள்ள இழைகளை ஆலை 
யில் 4200 இழைகள் உள்ளவாறு 
ஏற்றுதல் , எடுத்துக்காட்டாக 
60 டப்பாக்களிலிருந்து 
நூலேற்றினால் 70 சுற்று சுற்றப் 
படும் . டப்பாக்களின் 
எண்ணிக்கை ஆலையின் 
தன்மைக்கேற்ப வைத்து அதற் 
கேற்ற சுற்று சுற்றி 4200 இழை 
கள் உள்ளவாறு செய்தல் . 


ஈரிழையாக்குதல் 
( Doubling ) 


இரண்டு இழைகளை 
ஒன்றாக்குதல் . 


கட்டு 


-- 


- டோக் 


கதிர் 


ஈரிழையாக்குவதற்குரிய ஊசி . 


- 


- டப்ளிங் 

{ Doubling ) 
- டுவிஸ்டிங் 

( Twisting ) 
- வைண்டிங் 
( Winding ) 


முறுக்கேற்றுவதற்குரிய ஊசி . 


இழை இழைப்பதற்குரிய ஊசி :: 
இம்மூன்று ஊசிகளிலும் பாபின் 

(( Bobbin ) சொருகப்படுகிறது . 
- இழை இல்லாத வெறுமையான 
சக்கரம் . 

1 


காலிபாபின் 


கீர் பல் சக்கரம் 


- எந்திரங்களுக்கேற்ப பலவகை 
சக்கரங்கள் உண்டு . 


ட்யூப் 


- 


- டப்பா துத்தநாகத் தகட்டாலோ 
அலுமினியத் தகட்டாலோ 
ஆனது . ஆலையில் 
இழைகள் ஏற்றுவதன் பொருட்டு 
டப்பாவை அவிப்பதற்கு எளி 
தாக அலுமினியத் தகட்டில் 
துளைகளும் உள்ளன . 


28.8 - 1 


இப்ப 


டோலா 


பக்க் . 282 


பொரப்பாவு ஆலை 


பக் . 292 


289 


டப்பாவில் ஏற்றுதல் 


டப்ளிங் ஊக்கு 


முறுக்கேற்றப்பட்ட இழைகள் 
டப்பாவில் சுற்றப்படுதல் . 
ஈரிழைகளை ஓரிழையாக்கலில் 
இடையில் பயன்படுத்தப்படும் 
பீங்கானால் ஆன கருவி . 
ஆலையில் பாவு ஏற்ற டப்பாக் 
கள் வைப்பதற்குரிய அமைப்பு . 


டப்பா ஸ்டேண்டு 


டுவிஸ்டிங் ஊக்கு 


முறுக்கேற்றப்படும் இழைகள் 
டப்பாவில் சுற்றப்படுதலுக்கு 
இடையில் பயன்படுத்தப்படும் 
இரும்பாலான கம்பிக்கருவி . 


- 


டோக் 

5 சப்புரி சிலுப்பைகள் 

கொண்டது . 
டோலாவில் ஏற்றுதல் ( Reeling ) 

40 முதல் 120 கஜம் நீளம் சப்புரி 

ஓடுதல் . 
பாபின் 

லடியிலிருந்து கோராவை 

இழைப்பதற்குரிய கருவி . 
பாபின் கதிர் 

வைண்டிங் கதிர் 
பிரேக் கம்பி 

பிராக்கட்டில் உள்ள கம்பி . 
பிராக்கட் 

இழைகள் சீராகச் செல்லப் 
பயன்படுத்தும் இரும்பு ஆதாரம் . 


- 


பெல்ட் பட்டை 


- 


இயந்திரங்கள் சுழல உதவும் 
பட்டை . 


மிஷின் வடுக்கு 


மின் இயந்திரங்களின் மூலம் 
கோராவை பாவாகவோ சப்புரி 
யாகவோ உருவாக்குதல் . 


முறுக்கேற்றல் ( Twisting) - இரட்டிப்பு இழையை ஓரிழை 

யாக முறுக்கேற்றுதல் , 


மோட்டார் 


மின் இயந்திரம் . 


- 


உ -19 


290 


ரோலர் 


- டப்பாவைச் சுழல வைக்கும் 
நீண்ட இரும்புக் கம்பி . 


ஜாக்புள்ளி 


-- பெல்ட் பட்டை அசையாமல் 
இருக்க ஒழுங்குபடுத்தும் 
இரும்புக் கருவி . 


5. நூல் ஆலைத் தொடர்பானவை 


நூல் ஆலை நீட்டுப்பாவு ஆலை , பொரப்பாவு ஆலை என 
இருவகையாக உள்ளது . பொரப்பாவு ஆலையில் சிறிய ஆலை , 
பெரிய ஆலை என இருவகை உண்டு . 


பொரப்பாவு ஆலை 


வாங்கி 


நெசவாளர் கூட்டுறவுச் சங்கம் அல்லது நூலாடை உற்பத் 
தியாளரிடமிருந்து நூலை ஆலைக்காரர் 

வருவார் . 
இவர் நூலை டப்பாக்களிலோ பரிவட்டங்களிலோ இழைக்க 
நூல் இழைப்பவர்களிடம் கொடுத்து இழைத்து வாங்குவார் . 
டப்பாக்களிலோ பரிவட்டத்திலோ சுற்றப்பட்ட நூலின் ஒரு 
பிரிவிற்குப் புரு 

பெயர் . 

ஒரு பரிவட்டத்தில் 
ஒரு பொந்து நூல் சுற்றப்படும் . 30 பரிவட்டங்கள் அல்லது 
30 டப்பாக்களில் உள்ள நூல் ஆலையில் ஏற்றப்படும் . 


என்று 


டப்பாக்களிலிருந்து ஆலையில் நூலேற்ற படல் தேவை 
யில்லை . அவை வரிசையாகத் தரையிலேயே வைக்கப்படும் . 
பரிவட்டங்களிலிருந்து ஆலையில் நூலேற்ற பத்துப் பரிவட்டங் 
களுக்கு ஒரு படல் முறையில் மூன்று படல்கள் தேலை . 

ஒரு 
படலில் பத்துத் துளைகள் இருக்கும் . இவற்றில் பரிவட்டக் 
காம்பு சொருகி வைக்கப்படும் . பரிவட்டங்களினின்று செல்லும் 
இழைகள் வளையல் சட்டங்களில் உள்ள வளையல்கள் மூலம் 
செலுத்தித் தொகுக்கப்பட்டு முப்பது இழைகளும் 
வரிசையாக ஆலையில் உள்ள நாகபாசத்தின் வழியாக ஆலை 
யில் ஏற்றப்படும் . இவ்வகை ஆலையில் 16 மீ . நீளமுள்ள பாவு 
ஓடப்படும் . 30 பொந்து நூல் ஆலையில் ஏற்றப்பட்டதை ஒரு 


291 


பொட்டி ஓடியாயிற்று என்பர் . இம்முறையில் நாள் ஒன்றிற்கு 
5 பொட்டி ( 15 பாவு = 150 பொந்து ) நூல் ஒடலாம் என்பர் : 


பொரப்பாவு ஆலையில் , பெரிய ஆலைக்குக் குழி உண்டு . 
சிறிய ஆலைக்குக் குழி தேவையில்லை . இதன் பெரிய ஆலையில் 
கீழ்த்தலாச்சட்டம் , மேல் தலாச் சட்டம் என இரு தலாச்சட்டங் 
கள் இரண்டு போக புணிச்சட்டங்கள் பதினெட்டு உண்டு . 
தலாச் சட்டங்கள் கொழ ( குழை ) சட்டம் என்றும் சொல்லப் 
படுவதுண்டு . பக்கக் 

கம்பிகள் ஒரு 

பக்கத்திற்கு 20 ஆக இரு 
பக்கத்திற்கும் 40 கம்பிகளும் குறுக்குக் கம்பிகள் 8 

-ஆக 
மொத்தம் இழுப்புக் கம்பிகள் 48 இருக்கும் . இவ்வாலை 5 அடி 
ஆழமும் 10 அடி நீளமும் 6 அடி அகலமும் உடையது . இதன் 
குழியில் 2 தடுப்புப் பள்ளங்கள் , ஏற இறங்குவதற்காகஉள்ளன . 
சிறிய ஆலையில் தலாச் சட்டங்கள் இரண்டும் புண் 
அணிச்சட்டங்கள் எட்டும் இருக்கும் . ஒரு தலாச் சட்டத்தில் 
முப்பது பெரிய கம்பிகளும் முப்பது சிறிய கம்பிகளும் 
மொத்தம் அறுபது கம்பிகள் பொருத்தப் பட்டிருக்கும் . சிறிய 
கம்பிகளில் இழை மடங்கி வரும் . பெரிய ஆலையின் 
சட்டத்தில் முப்பது பெரிய கம்பிகள் மட்டும் உண்டு . பெரும் 
பாலும் பொரப்பாவு ஆலையை ஓட்ட ஒருவர் 
இருவர் இருப்பின் ஒருவர் ஆலையை ஓட்டவும் இன்னொருவர் 
இழை அறுந்த நணத்தில் அதனை எடுத்துப் பிணைக்கவும் ஆக 
வேலை எது என்பர் . 


அல்லது 


தலாச் 


போதும் ; 


நீட்டுப் பாவு ஆலை 


நீட்டுப்பாவு ஆலையில் 

பாவு 

ஓட இருவர் தேவைப் 
படுகின்றனர் . ஒருவர் 

ஆலையைச் 

சுழற்றுகின்றவர் . 
இன்னொருவர் ஆலையின் முன் நின்று புணி மாற்றுபவர் . 
இவரே ஆலைக்கு உரிமையாளராவர் . 

ஆலையைச் சுழற்று 
கின்றவர் கூலியாளாகவும் இருப்பர் . இப்பாவு ஆலைக்குக் 
குழி தேவையில்லை . இதில் 40 

பரிவட்டங்களிலிருந்தோ 
டப்பாக்களில் இருந்தோ இழைகள் வளையல் சட்டங்கள் 
மூலம் ஆலைக் கூண்டினுள் உள்ள அறுபத்து நான்கு ஆசு 
கண்ணுகள் வழியாக ஆலையில் ஏற்றப்படுகின்றன . 

இதில் 
எட்டு அல்லது பத்து ஆலைச் சட்டங்கள் உள்ளன . ஆலைக் 
கூண்டு முன்பின் சென்று வரும் பகுதி ஆலைத் தண்டவாளம் 
எனப்படும் . இதில் 100 மீட்டர் முதல் 110 மீட்டர் வரை நூல் 
ஓடப்படுகிறது என்பர் . 


292 


இனி , நூல் ஆலைத் தொடர்பான சொற்களின் பொருள் 
விளக்கம் காணலாம் . 


பேச்சுவழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


அடையாள அடையாளத் ஆலையின் மேல் பக்கத்தில் 3 ஆம் 
ணி சுத்து துணிச் சுற்று 
துணிச் சுற்று சட்டத்திலும் கீழ்ப் பக்கத்தில் 2 

ஆம் சட்டத்திலும் தலா மாற்று 
வதற்கு அடையாளத் துணிசுற்றப் 
பட்டிருத்தல் . 


அரதல அரைத்தலா கருதலா . 
ஆசு 

ஆலைக்கூண்டு , தடுக்கை . 
ஆசுகண்ணு ஆசுக்கண் ஆசுக்கூண்டில் உள்ள சந்துகள் . 
ஆப்பு ஆப்பு 

ஆலையில் உள்ள 

உறுப்புகளில் ஒன்று : 
ஆல 

ஆலை ஏர்க்கால் ஆலைக் கூண்டு முன்பின் 
ஏர்க்காலு 

சென்று வரும் மரச்சட்டம் . 
ஆல ஆலை 

ஆலையைச் சுழற்றுகின்றவர் . 
ஓட்றவர் ஓட்டுபவர் 
ஆலஓடுபவர் ஆலை ஓடுபவர் ஆலையின் முன் நின்று புணி 

மாற்றிக் கொண்டிருப்பவர் . 

ஆலைக்கு உரியவர் , 
ஆலகுழி ஆலைக்குழி பொரப்பாவில் பெரிய ஆலைக் 

குரிய குழி . 
ஆலகொடம் ஆலைக்குடம் ஆலையின் மத்தியிலும் இரு 

கோடியிலும் ஆக உள்ள மூன்று 

குடங்கள் . 
ஆல சட்டம் ஆலைச்சட்டம் நீட்டுப்பாவு ஆலையிலுள்ள 

சட்டம் , 
ஆலை சுற்றுபவர் ஆலை ஓட்டுபவர் . 
சுத்துபவர் 
ஆலைத் 

ஆலை ஏர்க்கால் , 
தண்டவாளம் தண்டவாளம் 
ஆலப்படுதா ஆலைப்படுதா ஆலைக்கூண்டு . 


253 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஆலமுள்ளு ஆலைமுள் நீட்டுப்பாவு ஆலைச் சட்டத்தில் 

பொருத்தப் பட்டுள்ள கம்பிகள் . 
இடுப்பால இடுப்பால் தள்ளு ஆலையின் தலாச் சட்டத்தின் 
தள்ளு 

கீழ்ப்பாகத்தை இடுப்பால் 
தள்ளுதல் . 


இர்சு 


இருசு 

ஆலையின் நடுமையத்திலுள்ள 

இரும்புச் சட்டம் . 
இரும்புச் சட்டம் ஆலையில் உள்ள இருசு . 


இரும்பு 
சட்டம் 


இழுப்பு 
கம்பி 


இழுப்புக்கம்பி 


ஆலையில் உள்ள பக்கக் கம்பி 
களும் குறுக்குக் கம்பிகளும் 
இழுப்புக் கம் பிகளாம் . 


எணப்பு 


இணைப்புக் 


கயிறு 


கயிறு 


மேல் தலாவையும் கீழ்த் 
தலாவையும் இணைக்கும் 
இணைப்புக் கயிறு . 


எழ அறந்து இழை அறுந்து இழை மென்மையாக இருத் 
போச்சு போயிற்று 

தலாலோ விரைவாகச் சுற்று 
தலாலோ அறுதல் . 


எழகட்டி 
ஏத்தல் 


இழை கட்ட 


டி 


யேற்றல் 


ஆலையில் இழைகளை ஏற்றும் 
பொழுது இடையில் அறுபட்ட 
இழைகளைப் பிணைத்து 
அல்லது நெருடி ஏற்றுதல் . 


எழ இழை 

இழைகள் துண்டித்து விடுதல் . 
கத்திர்ச்சி கத்தரித்துப் தலா சரியாக மாற்றாமை 
போதல் போதல் 

யினால் நேரிடுவது . 
எழ நெகிழ்ச் இழை நெகிழ்ச் இழை தளர்த்தியாகச் சுற்று 
சியாதல் சியாதல் 

தலினால் நேரிடுவது . 
எழ 

இழை பார்த்து ஆலை ஓடுபவர் 
பார்த்து கட்டுபவர் 
கட்றவர் 


294 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


எழ ! 


எழவிழுந்து இழை விழுந்து இழை சரியாக நெருடாமை 
போதல் போதல் 

யினால் விட்டுப் போதல் . 
இழையைக் தலா இழை அறுந்த போதும் 
கறந்து 

கறந்து விடுதல் பாவு ஓடி முடிந்த பிறகும் 
பிடுதல் 

இழையைப் பிணைத்துவிட்ட 
பிறகு எஞ்சிய இழையைக் 

கறந்து விடுதல் . 
எழய கோரு இழையைக் ஆலைக் கூண்டுக்குள் 
கோத்தல் வளையலுக்குள் / நாகபாசத்துக் 

குள் இழையைக் கோத்தல் 
கட்ட கட்டைச் சுவர் ஆலையின் இருசுப் பகுதியைத் 

தாங்க சிறிதளவு உயரம் கட்டப் 
பட்ட சுவர் . 


செவுரு 


கம்பி 

கம்பிச் சட்டம் புணிச் சட்டம் . 
சட்டம் 
கருதலா கருதலா 

ஆலையில் தலாவைத் திருப்பித் 

தள்ளும் இடம் . 
கிள்ளி கிள்ளிக் கட்டுதல் ஆலையில் இழை ஒரே சீராக 
கட்டுதல் 

வருவதற்கு அறுந்து போன 

இழைகளைக் கிள்ளிக் கட்டுதல் . 
கீழ்தலா கீழ்த்தலா பாவின் முடிவு . இணைப்புக் 

கயிற்றின் மேல் பக்கத்தில் 


உள்ளது . 


கீழ் தலா கீழ்த்தலாச் மேல் பக்கத்தில் உள்ள சட்டத் 
சட்டம் சட்டம் 

தைக் கீழ்த்தள்ளுதலால் கீழ்த் 

தலாச்சட்டமா தல் . 
குத்துகாலு குத்துக்கால் நாகபாசத்தைத் தாங்கும் 

மரக்கால்கள் . 
குறுக்குகம்பி குறுக்குக் கம்பி இழுப்புக் கம்பியில் உள்ள 

எட்டுக்குறுக்குக் கம்பிகள் . 
கூண்டு 

நீட்டுப்பாவு ஆலையில் இழை 
களைக் கோத்துப் புணியாக்கி 
விடும் பகுதிக்குரிய பெயர் . 


கூண்டு 


295 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கைப்புடி 


கையால 


கைப்பிடி ஆலையை இயக்க உதவுவது . 
கையால் தள்ளு தலாச் சட்டத்தின் மேல் பாகத் 

தைக் கையால் தள்ளுதல் . 
கொத்துப்பாவு ஆலையில் ஓடிய பாவு 


தள்ளு 


கொத்து 
பாவு 
கொழ 


குழை 


ஆலையில் இழையை நுழைக்கும் 
பகுதி . 


சிக்காபூட்து சிக்காதல் 


இழைகள் ஒன்றுடன் ஒன்று 
சேர்ந்து சரியாக இல்லாமை 


சோத்துகை சோற்றுக் 
பக்கம் கைப்பக்கம் 


வலக்கைப் பக்கம் ; ஆலையை 
முதல் முறை சுற்றும் பக்கம் . 


தடுக்கை 


தடுக்கை 


ஆலைக்கூண்டு. 


தடுப்புப் 
பள்ளம் 


பள்ளம் 


ஆலைக்குழியில் இறங்கவும் 
ஏறவும் உதவ அமைக்கப்படும் 
பள்ளம் , 


தலா கம்பி 

தலாக் கம்பி 


பொரப்பாவு ஆலையில் தலாச் 
சட்டத்தில் உள்ள இரு நீண்ட 
கம்பிகள் . 


தலாச் சட்டம் 


தலா 
சட்டம் 


தலாக் கம்பியுள்ள இரு சட்டங் 
கள் . 


தலாச்சட்டம் 


தலாச்சட்டத்தை நகர்த்துதல் 


தலா 

சட்டம் 
தள்ளு . 


தள்ளு . 


தலா 


தலா திருப்பு 


புணியைத் திருப்புதல் . 


திருப்பு 


தலா மாத்து தலா மாற்று 


புணியை மாற்றுதல் . 


தலா மாத்ற தலா மாற்றும் புணிக்கயிறு .. 
கவுறு 


கயிறு 


296 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


தலா மாத்ற தலா மாற்றும் கீழ்த்தலா சட்டம் . புணி 
சட்டம் சட்டம் மாற்ற அவசியமானது . 


தலாவைத் திருப்பித் தள்ளு 


தலாவ தலாவை 
முறிச்சி 

முறித்துத் 
தள்ளு 

தள்ளு . 
தொடப்ப துடைப்பச் 
சுப்புலு 

சுப்பல் 


ஆலை ஓடுபவர்கள் இழை 
களைப் பிரித்தெடுக்கக் காதில் 
எப்பொழுதும் சொருகியிருக்கும் 
துடைப்பக் குச்சி . 
தொற்றி வரும் இழை . 
இருசு உள்ள பகுதி . 


தொத்தெழ தொற்றிழை 
நடுமையம் நடுமையம் 


நாகபாசம் நாகபாசம் 


கயிலி ஆலையில் முப்பது இழை 
கள் செல் ஒம் பகுதி . 


நாக பாசக்கம்பி நாக பாசத்திலுள்ள கம்பிகள் , 


நாகபாச 
கம்பி 


நீட்டு ஆலைப் 
ஆலபள்ளம் பள்ளம் 


எட்டு ஆலைச் சட்டங்கள் 
உடையனவற்றிற்குப் பள்ளம் 
கிடையாது ; பத்து ஆலைச் 
சட்டங்கள் உடையனவற்றிற்கு 
எட்டு விரற்கிடை ஆழம் பள்ளம் 
உண்டு . 


நீட்டு பாவு நீட்டுப்பாவு 
ஆல் 

ஆலை 


நூல் சேலை , வேட்டி ஆகியன 
நெசவு செய்வதற்குரிய பாவு 
ஓடும் ஆலை . 


பக்க கம்பி பக்கக் கம்பி இழுப்புக் கம்பியில் ஒரு பக்கத் 

திற்கு இருபதாக இருபக்கத்திற்கு 

முள்ள நாற்பது கம்பிகள் . 
பக்க சட்டம் பக்கச் சட்டம் 

ஆலையில் பக்கச் சட்டங்கள் 
பக்கத்திற்கு இருபதாக இரு 
பக்கத்திற்கும் உள்ள நாற்பது , 
ஐந்தடி நீளமுள்ள சட்டங்கள் . 


297 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


படல் கட்ட படல் கட்டை 

படலைத் தாங்கும் கட்டைகள் . 
பாவு ஓடுதல் பாவு ஓடுதல் ஆலையில் பாவு இழைகளை 

ஓட்டுதல் . 
பீசகை பீசக்கைப்பக்கம் இடக்கைப்பக்கம் . ஆலையை 
பக்கம் 

இரண்டாம் முறையாகக்சுற்றும் 
பக்கம் . 


புணி ஆணி புணி ஆணி புணி விழுவதற்குப் புணிச் 

சட்டங்களுள் உள்ள ஆணி . 
புணி கவுறு பணிக்கயிறு புணி தெரிவதற்காகப் பயன் 

படுத்தும் கயிறு . 
புணிசட்டம் புணிச் சட்டம் புணி ஆணி உடைய பதினெட் 

டுச் சட்டங்கள் , 
புணி 

புணி மாற்றுதல் தலாவை மாற்றுதல் . 
மாத்துதல் 
புணி 

புணியைக் ஆலையில் பாவு ஓடிய பிறகு 
கழட்டுதல் கழற்றுதல் புணிகளிலிருந்து இழைகளைக் 

கழற்றுதல் . 


பெருட்டம் 


பரிவட்டப் 
படல் 


படலு 


பரிவட்டம் சொருகுவதற்கென 
ஆலைக்கருகிலுள்ள துளைக 
ளுள்ள சட்டங்கள் . 


பல் சக்கரம் 


பெல் 
சக்கரம் 


6 பற்கள் 20 பற்கள் எனச் 
சிறியது , பெரியது ஆக உள்ள 
இரு இரும்பாலான பல் 
சக்கரங்கள் . கூண்டின் மறு 
பக்கத்திலிருப்பது , 


பொட்டி பொட்டி 


30 பரிவட்டங்களில் உள்ள 
நூல்கள் . 


மேல்தலா ; தலா ஆரம்பமாகும் 
இடம் ; புணி பெரியதாயிருக்கும் 


பொண பிணைதலா 

தலா 
பொரப் பொரப்பாவு 
பாவு ஆல 

ஆலை 


கயிலி ஆலை 


298 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொருள் 


போதல் 


மடங்கில மடங்கில் தலாச் சட்டத்தில் மாற வேண்டிய 
விழுந்து விழுந்து கம்பியில் விழாமல் வேறு கம்பி 

கல் போதல் யில் இழை விழுதல் . 
முட்டு கவுறு முட்டுக் கயிறு ஆலையில் பாவு கீழே விழாமல் 

இருக்கக் கட்டியுள்ள கயிறு . 
முள்ளு 

முள் சட்டம் நீட்டுப்பாவு ஆலையில் கம்பிகள் 
சட்டம் 

முள்ளமைப்பில் உள்ள பத்துச் 
சட்டங்கள் . 


மேல்தலா மேல்தலா 


தேல் தலா 
சட்டம் 


மேல் தலாச் 
சட்டம் 


இணைப்புக் கயிற்றின் கீழ்ப் 
பக்கத்தில் உள்ள புணி . 
ஆலையில் கீழுள்ள சட்டத்தை 
மேல் தள்ளுதலால் மேல் தலாச் 
சட்டமாதல் . 


வளயல் 


வளையல் 


ஆலையில் இழைகள் அடுத் 
தடுத்து வரிசையாகச் செல்லட் 
பயன்படுத்தும் சிறு வளை 
யல்கள் . 


வளயல் 


வளையல் 


கொம்பு கொம்பு 


வளையல்கள் கட்டப்பட்ட 
நான்கு கொம்புகள் . முதல் 
கொம்பு 30 வளையல்கள் 
இரண்டாம் கொம்பு 30 
வளையல்கள் . மூன்றாம் 
கொம்பு 10 வளையல்கள் 
நான்காம் கொம்பு 10 வளையல் 
கள் ஆக எண்பது வளையல் 
கள் கட்டப்பட்ட கொம்புகள் . 


வாரெழ 


வாரிழை 


வீசமுள்ளு விசைமுள் 


அடையாள இழை . 
நாகபாசத்தில் உள்ள 

வளைந்த 
கம்பிகள் . 


ஆல என்ஜின் ஆலை என்ஜின் ஆலைக் கூண்டு 

( த + ஆ . ) 


299 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


ஆக செயின் ஆலைச் செயின் ஆலைக் கூண்டு இயங்கப் பயன் 

( த + ஆ . ) படுத்தும் செயின் , கயிறு இருந் 

தால் நீண்ட காலம் பயன்படுவ 
தில்லை . 


கிளிப் ( ஆ ) 


பிடிப்பான் . 


பக்கச் சட்டம் 


சைடு சட்டம் சைடுச்சட்டம் 

( ஆ . + த . ) 
பால் பேரிங் பால் பேரிங் 

( ஆ . ) 


ஆலையில் இரும்பாலான பகுதி . 


6. விசைத்தறித் தொடர்பானவை 


விசைத்தறி மின்விசை மூலம் நெசவு செய்யப்படும் அமைப் 
பினை உடையது . இதில் நெசவு அதிக அழுத்தமாக இருக்கும் . 
அஃதாவது ஓர் அங்குலத்தில் நாற்பது இழைகள் முதல் இரு 
நூற்று நாற்பது இழைகள் வரை அழுத்தி நெய்ய முடியும் . 
இத்தறியில் குறைந்தது ஒரு முறையில் மூந்நூறு மீட்டர் முதல் 
ஐந்நூறு மீட்டர் நீளமுள்ள பாவு மாட்டி நெசவு செய்ய 
இயலும் . 


இவ்வகைத்தறி இங்கிலாந்தில் உள்ள இலங்காஷயரில் 
முதன் முதலில் பதினெட்டாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப் 
பட்டது . தமிழகத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் 
வந்தது என்பர் . 


பலகை 


விசைத்தறியில் ஒரு 

பெட்டிப் பலகை , ( Single box ) 
பல பெட்டிப் பலகைகள் உள்ள வீழ்வைப் பெட்டிப் 
( drop box ) என இருவகை உண்டு . ஒருபெட்டிப்பலகை : டைய 
தறியில் பெட்டிப் பலகை , தறியின் இடப்பக்கத்தில் இருக்கும் . 
இங்கிருந்து நாடாபாவினிடையே செல்லும் . இத்தறியமைப்பில் 


300 


உடையதாயின் 


நெய்யப்படும் ஆடை சவுத் அல்லது கோடு 
நாடா கையால் மாற்றிப் போடப்படும் . 


தானே 
மாறி 


வீழ்வைப் பெட்டிப் பலகை என்பது நாடா வந்து தங்கு 
குவற்கென பல பெட்டிப் பலகைகள் உடையது . நெய்யப்பட 
வேண்டிய ஊடிழைக்கேற்ப நாடா 

மாறி மாறிச் 
செல்லும் அமைப்புடையது . நாடா 

மாறிச் செல்ல 
உதவும் கருவிக்குப் பட்டை அல்லது கார்டு ( Cord ) 
என்பது பெயர் . இதனுள் இத்தனை இழைக்கு ஒரு முறை 
நாடா மாறிச் செலுத்தப்பட 

வேண்டும் என்பதற்குரிய 
துளைகள் செய்யப்பட்டிருக்கும் . 


இத்தறியில் , நூல் சுற்றப்பட்ட டப்பாவிலிருந்து பாவு 
உருளையில் நூல் சுற்றப்பட இடையில் பந்தல் என்ற அமைப்பு 
பயன்படுத்தப்படுகிறது . இதன் குழலும் நாடாவும் கைத்தறிக் 
குழல் நாடாவைக் காட்டிலும் இருமடங்கு பெரியனவாக 
இருக்கும் . குழல் நீளமாக உள்ளதால் இழைகள் சரிந்து 
போகாமலிருக்க மற்ற தறிக் குழல்கள் போல் சமமாக வழவழப் 
பாக இல்லாமல் மேடும் பள்ளமும் உடையதாய் 
இக்குழல் பாலகொம்பால் ஆனது . இதன் அச்சும் விழுதும் இரும் 
பாலானவை ; சக்கரங்கள் இரும்பு வார்ப்படத் தாலானவை . 
இதில் சட்டை , கயிலி, வேட்டி ஆகிய இரகங்கள் நெய்ய இயலும் . 


உள்ளது . 


பெடல் தறி என்பது விசைத்தறி அமைப்புடையது , இதில் 
கைத்தறியை விட 

நெசவு , அழுத்தமாகவும் விசைத்தறியை 
விடக் குறைவாகவும் இருக்கும் . இவ்வகைத்தறி இந்தியச் 
சுதந்திரத்திற்குப் பின் இந்தியாவின் வட எல்லையில் 
நேப்பாளத்தில் கண்டு பிடிக்கப்பட்டது என்பர் . 


உளள 


விசைத்தறி நெய்பவர்கள் எல்லாம் பெரும்பாலும் பிற 
மொழிச் சொற்களைத்தான் தம் வழக்காற்றில் அதிகம் பயன் 
படுத்துகின்றனர் . இவ்வகைத் தறியமைப்பில் நெசவு செய்யும் 
முறை வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வந்த புதிய வகைய 
மைப்பு உடையதாதலால் தோன்றிய நாட்டில் வழங்கிய 
சொற்களே பெரும்பாலும் வழங்கப்படுகின்றன . 

எனவே , இத்தலைப்பில் சொற்களின் எழுத்து வழக்கும் 
பேச்சு வழக்கும் தந்து பொருள் விளக்கம் கூறப்படாமல் 


301 


விசைத்தறி சார்ந்த சொற்களைத் தமிழ் மொழிச் சொற்கள் , 
பிறமொழிச் சொற்கள் எனப் பிரித்துப் பொருள் விளக்கம் 
கூறப்படுகின்றன . அச்சொற்களின் பொருள் விளக்கம் இனிக் 
காண்போம் . 


தமிழ் வழக்குச் சொற்கள் 
இரும்பு அச்சு 


பட்டுத்தறி , பொரப்பாவு நெய்ப 
வர்கள் தவிர மற்றவர்கள் 
சோளத்தட்டு அச்சுக்குப் பதில் 
பயன்படுத்தும் இரும்பாலான 
அச்சு . 


இரும்பு விழுது 


இரும்பு அச்சு பயன்படுத்தும் 
பன்னையில் இரும்பு விழுது 
( மெல்லிய இரும்புக் கம்பிகள் ) 
பயன்படுத்தல் . 


கைக்கட்டை 


தறியின் இயக்கத்தை நிறுத்துவ 
தற்குப்பயன்படும் இரும்பாலான 
கைப்பிடி அமைப்பு . 


கையடி 


-- 


கையடிவார் 


டப்பா 


- 


- நாடாவைத் தடுத்துச்செலுத்தும் 
சிறிய மரத்துண்டு. 
கையடியுடன் சேர்த்துக்கட்டப் 
படும் சிறிய தோள்பட்டை . 
நூலிழைக்கப் பயன்படுத்தப் 
படும் தகட்டினாலான உருளை . 
நூல் இழைக்கப் பயன்படுத்தும் 
ஊசி . பள்ளை ஊசியை விடச் 
சற்று சிறியது . 
நெசவு செய்யப்பட்ட துணி 
சுற்றிக் கொள்வதற்குரிய 
உருளை . 


டப்பா ஊசி 


- 


துணி உருளை 


பட்டை 


- நெய்யப்பட வேண்டிய ஊடி 
ழைக்கேற்ப நாடா தானே மாறி 
மாறி இயங்கச் செய்ய உதவும் 
இரும்புப்பட்டை . இதனுள் 


302 


இத்தனை இழைக்கு ஒரு முறை 
நாடா மாறிச் செலுத்தப்பட 
வேண்டும் என்பதற்குரிய 
துளைகள் செய்யப்பட்டிருக்கும் . 


பந்தல் 


டப்பாவிலிருந்து இழைகள் பாவு 
உருளைக்கு மேற்புறமாக வரச் 
செய்துள்ள அமைப்பு 


கைக்காட்டி மரம் . 


பந்தல்கால் 
பம்பாய் விழுது 


இரும்பு விழுது . 


பாவு உருளை 


நெசவு செய்யப்பட வேண்டிய 
பாவு சுற்றப்பட்ட உருளை . 


முள்ளுருளை 


துணி விரைப்பாகச் சென்று 
துணி உருளையில் சுற்றப் 
பயன்படும் முள்ளமைப்புடைய 
உருளை . 


விசைத்தறி 


மின்விசை மூலம் நெசவு 
செய்யப்படும் தறியமைப்பு , 
நெசவு அழுத்தம் உடைய தறி . 
செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . 
மாவட்டத்தில் பத்தாண்டு 
களுக்கு முன் புகுத்தப்பட்டது . 


விசைத்தறிக்குழல் 


விசைத்தறியில் பயன் படுத்தப் 
படும் குழல் . கைத்தறியில் பயன் 
படுத்தும் குழலை விட இரு 
மடங்கு நீளமானது . குழலில் 
இழை சரியாமலிருக்கச் சரிவான 
மேடு பள்ளம் உடைய தாயிருக் 
கும் . இக் குழல் பாலகொப்பால் 
ஆனது . 


விசைத்தறி நாடா 


- விசைத்தறியில் பயன்படுத்தப் 
படும் 

நாடா . கைத்தறி 
நாடாவை விட மிகப் பெரியது . 


303 


பிறமொழி வழக்குச் சொற்கள் 


அச்சு ஸ்டேண்டு 


- பந்தலிலிருந்து நூல் பாவுஉருளை 
யில்சுற்றப்பட இடையில் அமைக் 
கப்பட்டுள்ள இரும்பச்சு அமைப்பு . 


தார் 


ஈப் ( Heap ) 
கார்டு ( Cord ) 
சிங்கல் பாக்ஸ் 
[ Single Box ] 
சிலே மரம் (( Slay ) 


-- 


பட்டை 
ஒரு பெட்டிப் பலகை உடைய 
விசைத்தறி . 


அச்சுமரம் - தறித்தண்டவாளம் . 


சைசிங் ஆலை 

பாவு ஆலை . 
சைடுவார் 

பிக்கர் கம்பியில் கட்டப் 

பட்டுள்ள சிறிய தோல்பட்டை . 
டப்பா மிஷின் 

நான்கு குச்சிராட்டினத்திற்கு 
ஒருவராக இருந்து டப்பாவில் 
நூல் நூற்கப் பயன்படுத்தப் 

படும் மின் அமைப்பு . 
டிராப் பாக்ஸ் ( DroP box ) வீழ்வைப் பெட்டி . 

பற்பெட்டிப் பலகை . -- 
நாடா 
வந்து தங்குவதற்கென அமைந்த 
பல பெட்டிகள் அடங்கிய 
அமைப்பு . 


டெம்ப்பர் 


தார் ஸ்டேண்டு 


பப்பர் ( pepper ) 


விசைமுள் அமைப்பு . 
விசைத்தறிக் குழலில் நூல் 
சுற்றப்படும் அமைப்பு . 
பிக்கர் கட்டை 
உடையாம் 
லிருக்க பெடலைத் தடுத்து 
நாடாவின் ஓட்ட வேகத்தை 
அதிகரிப்பது . தோல் அல்லது 
பிளாஸ்டிக்கால் ஆனது . 
நூல் இழைக்கப் பேல் தகட்டால் 
செய்யப்பட்ட பரிவட்டம் , 


பள்ளை 


304 


பள்ளை ஊசி 


பள்ளை இராட்டினம் 


- பள்ளையில் நூல் சுற்றப் பயன் 
படுத்தும் ஊசி . தார் ஊசியை 
விடப் பெரியது . 
நூல் இழைக்க உதவும் 
இராட்டினம் . 
பள்ளை இராட்டினத்தில் 
பள்ளையில் நூலிழைக்கப் 
பயன்படுத்தும் க்யிறு . 
விசைத்தறி 


பள்ளை இராட்டினக் 


கயிறு 


- 


பவர்லூம் 

( Power loom ) 
பாபின் ஸ்டேண்டு 


நூல் சக்கரத்தைத் தாங்கி 
நிற்பன . இந்த அமைப்பில் 
பந்தல் தேவையில்லை . 


- 


பாமிஷின் 

- டப்பாவிலிருந்து நூல் உருளை 

யில் சுற்றப்படும் அமைப்பு . 
பால் சக்கர செட்டு 

விசைத்தறியில் உள்ள மிதியடி . 
பாளை 

நூல் இழை போகும் வழி . 
பிக்கர் கட்டை ( Picker ) பெட்டிப் பலகையினுள் பயன் 

படுத்தப்படும் தோல் கட்டை . 
பிரேக் ( ஆ ) 

தறியை நிறுத்த உதவும் 

அமைப்பு . 
பிளாஞ் ( ஆ) 

பீமின் அண்டைச் சக்கரம் . 
பீம் ( ஆ ) 

- பாவு சுற்றப்படும் உருளை 


பெடல்தறி ( pedal loom ) 


விசைத்தறி அமைப்புடையது . 
இதில் கைத்தறியை விட நெசவு 
சற்று அழுத்தம் அதிகமாகவும் 
விசைத் தறியை விடக் குறை 
வாகவும் இருக்கும் . 


பெடல்தறி நாடா 


- பெடல் தறியில் பயன்படுத்தப் 

படும் மர நாடா . கைத்தறி 
நாடாவை விடச் சற்று பெரியது . 


304 -1 


ஒரு பெட்டிப் 


பலகை 


( Single Box ) 

பயப்டிப்பா 


303 


- 


பலபெட்டிப் பலகை ( Drop Box ) 


303 


305 


முள்ரோல் 


- முள்ளுருளை 


அச்சு 


ரீடு ( Reed ) 
ரீடு மரம் 
ரீடு வாங்கற ஊசி 


- 


அச்சு மரம் . 


இரும்புப் பன்னையினுள் இழை 
நுழைத்து வாங்கப் பயன் 
படுத்தும் ஊசி . 


ரீடு ஸ்டேண்டு 


அச்சு ஸ்டேண்டு . 


- 


ஷைனிங் ரோல் 

( Shining roll ) 


முள்ளுருளைக்கும் துணி 
உருளைக்கும் இடையேயுள்ள 
சிறிய இரும்பு உருளை 
மோட்டா ரகத் துணிகள் 
நெய்யப்படுவதில் சற்று அதிக 
விரைப்புடன் துணி உருளையில் 
சுற்றப் பயன்படுவது 


உழவு , நெசவு - 

கலைச்சொற்கள் 
செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டம் 


சிவ . சண்முகசுந்தரம் O திலகவதி பதிப்பகம் 


உ - 20 


306 


இயல் 


நெசவுத்தொழில் சார்புடைய சொற்கள் 

- பொருள்வழிப் பாகுபாடு -2 


நெசவுத்தொழில் சார்ந்த சொற்களுக்கு 

நான்காம் 
இயலில் பொருள் விளக்கம் தரப்பட்டுள்ளன.. அச்சொற்கள் 
யாவும் நெசவுத்தொழில் செய்பவரிடையே வழங்கப் 
படுவனவாம் நெசவுத்தொழில் செய்வதற்கு முந்தியனவாகவும் 
அத்தொழிலின் துணைத் தொழில்களாகவும் சில தொழில்கள் 
உள்ளன . அத்தொழில்கள் சார்ந்த சொற்கள் யாவும் அந்தந்த 
தொழில் வல்லுநரிடையே மட்டும் வழங்கப்படுவனவாம் . 
எனவே , அத்தொழில்களைச் 

தொகுக்கப்பட்ட 
சொற்கள் இவ்வைந்தாம் இயலில் தரப்படுகின்றன . அவை , 


சார்ந்து 


1. கோரா உற்பத்தித் தொடர்பானவை 
2. சாயம் போடுதல் தொடர்பானவை 

( அ ) பட்டுச்சாயம் ( ஆ ) நூல் சாயம் 
3. அச்சுக் கட்டுதல் தொடர்பானவை 
4. விழுது கட்டுதல் தொடர்பானவை 
5. அடைகட்டுதல் தொடர்பானவை 
6. தோய்ச்சடி அல்லது பாவடித் தொடர்பானவை 
7. அளவைப் பெயர்கள் 


ஆகிய 


ஏழு தலைப்புகளுள் பொருள் வழிப் பாகுபாட்டின் 
அடிப்படையில் பிரித்துப் பொருள் விளக்கம் காணப்படு 
கின்றன . 


307 


பட்டு 


நெசவுக்கு மூலகாரணமான பட்டிழை ( கோரா ) 
உற்பத்தித் தொடர்பான சொற்கள் இவ்வியலில் முதலில் 
விளக்கப்படுகின்றன . 


1. கோரா உற்பத்தித் தொடர்பானவை 


மான 


கோரா என்பது பட்டுப் பூச்சிக் கூட்டினின்றும் 

எடுக்கப் 
பட்ட இழை பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதற்குரிய போது து 

தட்ப வெட்ப நிலை செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . 
மாவட்டம் பெற்றில்லையாயினும் பட்டிழை உற்பத்தியினைப் 
பெருக்குவான் வேண்டி காஞ்சிபுரத்திலுள்ள பட்டுப்பூச்சி 
வளர்ப்புத்திட்ட அலுவலர்களின் முயற்சியால் காஞ்சிபுரம் 
வட்டத்திலும் அதற்கு அண்மையிலுள்ள வட்டங்களிலும் 
பட்டுப்பூச்சி வளர்க்கப்படுகிறது . 


கசகசா 


பட்டுப்புழுவிற்கு உணவாக இடவேண்டிய முசுக்கட்டைத் 
தழையைப் பயிரிட்டு நாளும் அதனைப் பறித்து வர வேண்டு 
மாதலால் சொந்தமாக நிலம் வைத்துக் கொண்டு பயிரிடும் 
விவசாயிகளாலேயே பட்டுப்பூச்சி வளர்க்கப்படுகிறது . 
பட்டுப்பூச்கி முட்டை 

போன்று சிறியதாய் 
வெண்மை நிறமுடையதாயிருக்கும் . ஓர் அட்டையில் ஒரு 
வட்டத்திற்குள் உள்ள முட்டைகள் 

எல்லாம் சேர்ந்து ஒரு 
முட்டை எனக் கருதப்படும் . ஓர் அட்டையில் இவ்வாறு 
முப்பது முதல் முப்பத்தைந்து முட்டைகளிருக்கும் . 100 முட்டை 
களின் விலைரூ.95.100 முட்டைகள் வளர்ப்பதற்கு 25 செண்ட்டு 
நிலத்தில் , முசுக்கட்டைச் செடி பயிரிடப்பட வேண்டியுள்ளது . 


இம்முட்டையை ஈரத்துணி சுற்றி ஈரப்பதத்தோடு பாது 
காத்து வந்தால் ஏழாம் நாள் முட்டையிலிருந்து புழு வெளி 
வரும் . இப்புழுவினை மிகச் சிறுக நறுக்கிய முசுக்கட்டைத் 
தழை பரப்பிய தட்டில் கோழி இறகால் மெல்ல தள்ள 
வேண்டும் . ஒரு நாளைக்கு நான்கு வேளை வீதம் முதல் ஆறு 
நாள்கள் சிறுக நறுக்கிய தழைகளை இடல் வேண்டும் . ஏழாம் 
நாள் தோலுரிப்புக்காகத் தழையின் அடிப்பக்கத்தில் சென்று 
மறையும் . அப்பொழுது அவை 

உணவு 

உண்பதில்லை , 
தோலுரிப்புக்குச் செல்வதை மௌல்டு (Moult ) என்பர் . 


308 


எட்டாம் நாள் , புழு மேல் வருமாதலால் உணவாக மீண்டும் , 
நறுக்கிய தழைகள் இடல்வேண்டும் . புழுக்களின் வளர்ச்சிக் 
கேற்பத் தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே 
செல்ல வேண்டும் , பன்னிரண்டாம் நாள் மீண்டும் அவை 
தோலுரிப்புக்குச் செல்லும் . 


இம்முறையில் மூன்றாம் நான்காம் தோலுரிப்புக் காலத் 
திற்குப்பின் தட்டைக் கூட்டும் பொழுது புழுக்களுக்கு நோய் 
வாராமல் காக்க - பால் புழுக்களைக் கட்டுப்படுத்த நெல் 
உமி வறுத்துப் ஃபார்மலின் ( Formaline ) என்னும் மருந்து 
கலந்து தெளித்துத் தட்டைச் சுத்தம் செய்ய வேண்டும் . இலை 
களில் பூஞ்சைக் காளான் உண்டாகாமல் தடுக்க 

சுண்ணாம்பு 
நீருடன் டைத்தேன் (Dithane) என்னும் பூச்சிக்கொல்லி மருந்து 
இரண்டு விழுக்காடு கலந்து தெளித்தல் நல்லது . 


இருபத்தோராம் நாள் புழுக்கள் நான்காம் தோலுரிப்புக்குச் 
செல்லும் பொழுது ஒரு தட்டில் இருபத்தைந்து முட்டைகள் 
இருந்த நிலைமை மாறி , வளர்ந்து பத்துத் தட்டாகக் கூடி 
யிருக்கும் . புழுக்கள் வெளிவர முழு இலைகள் போடலாம் . 
முசுக்கட்டைத் தழைகளை எளிதில் வெட்டுவதற்கென பாக்கு 
வெட்டி வடிவத்தில் மரத்தால் செய்யப்பட்ட பெரியகத்தி 
யொன்றும் சொடுவாள் வடிவத்தில் தலைப்பக்கத்தில் கூர்மை 
யான சிறிய கத்தியொன்றும் உள்ளன . 


இருபத்தாறாம் நாள் , புழுக்கள் உணவு உட்கொள்ளாமல் 
இருக்கும் ; முதலில் உடலிலும் இறுதியாகத் தலையிலும் இலே 
சான மஞ்சள் நிறமாய் மாறும் . நிறம் மாறியபின் , புழுக்கள் 
அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டேயிருக்கும் . இந்தநிலை 
புழுக்கள் கூடுகட்டத் தொடங்கும் பக்குவ நிலையாம் . இந் 
நிலையில் புழுக்களைச் சந்திரிகா என்றபெயருள்ள ஒருவகைத் 
தட்டில் ஓர் அங்குலம் இடைவெளியில் ஒவ்வொரு புழுவினையும் 
தனித்தனியாக எடுத்துவிடவேண்டும் . சந்திரிகாவில் புழுக்களை 
யிட்ட நான்காம் நாள் பட்டுப் பூச்சிக் கூட்டை எடுத்துச் 
சுத்தப்படுத்தி , பட்டுக்கூட்டின் தரத்திற்கேற்ப அங்காடியில் 
விற்பனை செய்யப்படும் . 
மேலும் 

ஓரிரு நாள்களில் பூச்சி , பட்டுக்கூட்டை 
உடைத்துக் கொண்டு வெளிவந்து விடுமாதலால் அதற்கு , 
முன்னதாக அக்கூடுகளை ஆவியில் வேகவைத்து கூட்டுக்குள் 


309 


இருக்கும் புழுக்களைக் கொல்வர் 

அடுத்த சில நாட்களில் 
அக்கூட்டை மீண்டும் கொதிநீரில் இட்டு அதிலிருந்து இழை 
களை எடுத்து முதலில் சக்கரத்திலும் , அடுத்து இராட்டை 
யிலும் சுற்றி நீண்ட இழையாக்கிக் கொள்கிறனர் . 


அ தன் 


கொதிநீரில் இடாத பட்டுக்கூட்டினின்று வெளிவரும் 
பட்டுப் பூச்சி பறக்கும் தன்மையற்று இனவிருத்திக்காக 
முட்டையிட்டபின் உடன் மடிகிறது . 

இதனால் 
கூட்டினின்றும் கிடைக்கும் பட்டிழைகள்வீணாகாமல் காத்து 
மக்கள் தாங்கள் அணியும் பகட்டாடைக்காக 

அவற்றைப் 
பயன்படுத்துகின்றனர் எனலாம் . 


கோரா 


உற்பத்தி சார்ந்த சொற்கள் , கள ஆய்வில் 
இத்தொழிலில் ஈடுபட்டிருந்த மக்களிடம் கேட்டுத் தொகுத்து 
எழுதப்பட்டவை . எனவே , இவற்றிற்குப் பேச்சு வழக்கு , 
எழுத்து வழக்கு என்ற பிரிவுகள் குறிப்பிடப்படவில்லை . 
அச்சொற்களின் பொருள் விளக்கம் , சொற்களுக்குப் பக்கத்தில் 
கொடுக்கப்பட்டுள்ளன . இனி , அவற்றைக் காண்போம் . 


இராட்டையில் சுற்றல் சிறு சக்கரத்தில் சுற்றப்பட்ட 

இழைகள் இராட்டினத்தில் 

சுற்றப்படுதல் . 
இழை எடுத்தல் 

புதிய பட்டுக்கூடு அல்லது 
வேகவைத்த பட்டுக்கூட்டி 

லிருந்து பட்டிழை எடுத்தல் . 
கூட்டைச் சுத்தப்படுத்தல் 

புழுக்களைச் சந்திரிகாவில் 
இட்ட நான்காம் நாள் பட்டுக் 
கூட்டை எடுத்துத் தூய்மை 

செய்தல் . 
கூடு கட்டும் பக்குவம் - நிறம் மாறிய புழுக்கள் அங்கும் 

இங்கும் அலைதலே கூடு கட்டத் 

தொடங்கும் பக்குவமாம் . 
சக்கரத்தில் சுற்றல் 

பட்டுக் கூட்டிலிருந்து எடுக்கப் 
படும் எட்டுச் சிறு இழைகள் 

ஓர் இழையாக மரத் 
தாலான சிறு சக்கரத்தில் சுற்றப் 
படுதல் . 


சேர்ந்து 


310 


சந்திரிகா ( சந்திரிகம் ) 


- 


இது மூங்கிலால் செய்த வட்டத் 
தட்டு . கூடு கட்டும் பக்குவம் 
அடைந்த புழுக்ககளைத் தனித் 
தனியாக ஓரங்குலம் இடைவெளி 
யில் இடுத்தலுக்குரியது . 


சுண்ன ம்பு நீர் தெளித்தல்- இலைகளில் பஞ்சைக் காளான் 

உண்டாகாமலிருக்க 2 % டைத் 
தேன் என்னும் பூச்சிக் கொல்லி 
மருந்து கலந்த சுண்ணாம்பு நீர் 
தெளித்தல் . 


தட்டு கூட்டுதல் 


25 முட்டைக்கு ஒரு தட்டாக 
இருந்த நிலைமை முதல் 
தோலுரிப்புக்குப்பின் புழுக்களின் 
வளர்ச்சிக்கேற்ப நாளும் 
தட்டினை அதிகரித்துக் 
கொண்டேவர 21 ஆம் நாளில் 
10 தட்டாகக் கூடியிருத்தல் . 


தட்டு மாற்றுதல் 


தோலுரிப்புக்குப் பின் தழைமேல் 
வரும் பூச்சி வளர்ச்சி கண்டிருத் 
தலால் தட்டினை அதிகப் 
படுத்தப் பழைய தட்டைத் 
தூய்மை செய்து மாற்றுதல் . 


தழை நறுக்குதஓ 


முட்டையிலிருந்து வெளிவந்த 
புழுக்களுக்கு இடப்படும் 
உணவை அவை எளிதில் உட் 
கொள்ளுதல் பொருட்டு 
இலையை நறுக்குதல் . 


தழை பரப்புதல் 


சிறுக நறுக்கப்பட்ட முசுக் 
கட்டை இலைகளைப் பெரிய 
மூங்கில் தட்டில் பரப்புதல் . 


311 


தழை போடுதல் 


நறுக்கப்பட்ட இலைகளை ஒரு 
நாளைக்கு நான்கு வேளைகள் 
இடுதல் . 


தழை போடாமை 


பட்டுப்புழுக்கள் தோலுரிப்புக்கு 
இலையின் அடிப்பகுதிக்குள் 
சென்றிருக்குங்கால் தழை 
போடாதிருத்தல் . 


தாழை வெட்டும் கத்தி 


பெரியது 


இதில் இருவகை உண்டு 
பாக்குவெட்டி வடிவில் மரத்தில் 
பொருத்தப்பட்ட கத்தி ; தழை 
களை எளிதில் துண்டிக்க 
உதவுவது . 


சிறியது 


- தழை நறுக்கும் கத்தி . இது 
கொடுவாள் கத்தி வடிவில் 
அமைந்தது . வளைவின் மேல் 
பக்கத்தில் தழையைச் சிறுக 
நறுக்குவதற்கு எளிதான 
முறையில் கூர்மை செய்யப் 


பட்டது . 


தீனி தின்னாமை 


- தோலுரிப்புக்காகப் புழு இலைக் 
குள் சென்றிருக்குங்கால் உணவு 
உட்கொள்ளாதிருத்தல் . 


தோலுரிப்பு 


பட்டுப்புழு பூச்சியாவதற்குள் 
நான்கு முறை இலையின் அடிப் 
பக்கத்தில் சென்று மறைந்து 
தோலுரித்தல் . முதல் தோலுரிப்பு 
முட்டையிலிருந்து புழு 

வந்த 
ஏழாம் நாளிலும் இரண்டாம் 
தோலுரிப்பு பன்னிரண்டாம் 
நாளிலும் மூன்றாம் தோலுரிப்பு 
பதினேழாம் நாளிலும் நான்காம் 
தோலுரிப்பு இருபத்தோராம் 
நாளிலும் நடைபெறுதல் . 


312 


நறுக்கிப் போடுதல் 


நிறம் மாறுதல் 


- நான்கு தோலுரிப்பு வரையில் 
முதலில் மிகச் சிறியதாயும் 
அடுத்து சிறியதாகவும் இலை 
களை நறுக்கிப் போடுதல் . 
புழுவின் வளர்ச்சியில் 25 
அல்லது 26 ஆம் நாளில் இளம் 
மஞ்சள் நிறமாக மாறும் . உடற் 
பகுதி முழுமையும் மாறியபின் 
தலைப்பகுதி இறுதியாக 
மாறுதல் . 


பட்டுக்கூடு 

பட்டுப்புழு தன்னைச் சுற்றி 

அமைத்துக் கொண்ட கூடு . 
பட்டுக்கூட்டை அவித்தல் பட்டுக் கூட்டிலிருந்து உடன் 

பட்டிழை எடுக்க இயலாத 
நிலையில் புழுவைக் கொல்ல 

பட்டுக்கூட்டை அவித்தல் . 
பட்டுக்கூட்டின் விலை பட்டுக்கூட் டின் தரத்திற்கேற்ப 

விலை அங்காடியில் நிர்ணயிக்கப் 

படுதல் . 
பட்டுக்கூட்டை வேகவைத்தல் - அவிக்கப்பட்ட புதிய பட்டுக் 

கூட்டிலிருந்து எளிதில் இழை 

எடுக்க அதனை வேகவைத்தல் . 
பட்டுப்பூச்சி இலை 

முசுக்கட்டை இலை . 
பட்டுப்பூச்சி முட்டை 

தயாரிப்பதற்குரிய 
பட்டுப் பூச்சியினுடைய முட்டை 

சிறியதாய் 
வெண்மை நிறமுடை ய - தா 
யிருக்கும் . ஒரு சிறு வட்டத்தில் 
உள்ள முட்டைகள் ஒரு முட்டை 

எனப்படும் . 
பால்புழு 

உடலில் நோய் உண்டான புழு . 
மூன்றாம் நான்காம் 
தோலுரிப்புக்குபின் ஏற்படுவது . 
உடன் அப்புறப்படுத்தப்பட 


பட்டிழை 


கசகசா 


போன்று 


வேண்டியது . 


312 - 1 


சந்திரிகம் 


பக் . 3 


தழை வெட்டும் கத்தி 


311 


தழை நறுக்கும் கத்தி 


311 


313 


புழுக்களைத் தள்ளல் 


முட்டையிலிருந்த 

புழுக்களை 
நறுக்கிய 

தழை பரப்பப்பட்ட 
தட்டில் கோழி இறகால் தள்ளு 


தல் . 


புழு கறுப்பாக மாறுதல் 


இலையில் உள்ள மண் தின்னுத 
லால் புழு கறுப்பாக மாறிநோய் 
உண்டான நிலையைக் குறிக்கும் . 
இஃது உடன் அப்புறப்படுத்தப் 
பட வேண்டியது . 


- 


பூசாணநோய் ( பூஞ்சண 
நோய் ) 


இலையில் பூஞ்சைக் 

காளான் 
உண்டாதலின் மூலம் புழுவிற்கு 
உண்டாகும் நோய் . 


முசுக்கட்டைத் தழை 


முட்டை பாதுகாத்தல் 


பட்டுப்பூச்சி வளர்த்தலுக்கு 
உணவாக இடப்படும் இலை . 
பட்டுப்பூச்சியின் முட்டைகளை 
ஈரப்பதத்தோடு 

ஈரத்துணியில் 
சுற்றிவைத்திருத்தல் . 
முட்டையிட்ட ஏழாம் நாளில் 
முட்டையிலிருந்து 


முட்டை பொரித்தல் : 


புழு வெளி 


வருதல் 


முழு இலை போடல் 


நான்காம் தோலுரிப்புக்குப்பின் 
முழு இலைகளைத் தின்னும் 
நிலைமை பெற்றுள்ள தால் நறுக் 
காமல் இலைகளைப் போடுதல் . 


- 


டைத்தேன் ( Dithane ) முசுக்கட்டைத் தழையில் 

பூஞ்சைக் காளான் உண்டாகா 
மல் தடுக்க உதவும் பூச்சிக் 

கொல்லி மருந்து . 
ஃபார்மலின் ( Formaline ) - தட்டு மாற்றும் பொழுது, தட்டு 

சுத்தம் செய்ய வறுத்த நெல்உமி 
கலந்து தூவும் மருந்து . நோய் 
வாராமல் காக்கவும் பால் புழுக் 
களைக் கட்டுப்படுத்தவும் 
உதவுவது . 


314 


தட்டு வைக்கும் ஸ்டேண்டு தட்டோ சந்திரிகாவோ ஒன்றின் 

மேல் ஒன்று அடுக்கடுக்காக 

வைப்பதற்குரிய தாங்கி . 
மௌல்டு ( Moult ) 

தோலுரிப்பு . 


2. சாயம் போடுதல் தொடர்பானவை 


நெசவு செய்யப்படும் முன் நூலோ பட்டோ சாயம் 
போடப்படுதலினால் கோரா உற்பத்திக்குப் பின் சாயம் 
போடுதல் தொடர்பான சொற்கள் விளக்கப்படுகின்றன . 


சாயம் போடும் முன் செய்யப்படும் செயல்கள் 

பஞ்சிலிருந்து உண்டாக்கப்படும் நூல் காரிக நூல் எனப் 
படும் . நூல் இழையின் எண்ணிற் கேற்ப 4 லடி அல்லது 5 
லடிகளாகச் சேர்த்து கொத்துப் போட்டு நூல்களைக் கொதி 
நீரில் வேகவைப்பர் . இரண்டு பொந்துகள் சேர்ந்தது ஒரு லடி 
என்பர் . கொதிநீரில் சலவைத்தூள் சேர்த்து 

வெண்மையாக 
நூலை மாற்று தலைச் சலவை செய்தல் என்றும் அந்நூலைச் 
சலவை நூல் என்றும் கூறுவர் . கோரா எனப்படும் பட்டின் 
கச்சாச்சரக்கை நூலைப்போல் நிறம் வெளுக்கச் செய்தலை 
உஷ்ணா எடுத்தல் அல்லது பிளீச்சிங் செய்தல் என்பர் . கோரா 
வைக் கொதிநீரில் வேகவைக்கும் பொழுது 25 விழுக்காடு 
பசைத்தன்மை குறைகிறது . இவ்வாறு நிறம் வெளுத்தும் 
வெளுக்காமலும் பட்டிழைக்கும் நூலிலைக்கும் நிறம் ஏற்றப் 
படுகின்றன . 


சாயம் போடும் முறைகள் 


சாயம் போடுதலில் மூன்று 

முறைகள் 

உண்டு 

அவை 
1. கைச்சாயம் , 2. வேட் ( Vat ) , 3. ை ரக்ட் ( Direct ) 
என்பன . இவற்றில் கைச்சாயம் இரண்டாம் தரம் உடையது . 
இச்சாய முறையில் சிறிதளவு சாயம் போகும் . இம்முறையில் 
நூல் , சலவை செய்யப்படாமல் நேரடியாக ஹைட்ரோஸ் 
என்று சொல்லும்படியான ஹைட்ரோ சல்பேட் (Hydro 
Sulphate) என்னும் இரசாயனப் பொருளைக் கலந்து நிறம் 
ஏற்றப்படும் . 


315 


சாயம் போடுதலில் முதல் தரமானது வேட் முறையாகும் . 
இம்முறையில் வேதியியல் பொருட்களை உபயோகப்படுத்திச் 
சலவை செய்து மீண்டும் வேதியியல் பொருட்களையும் குறிப் 
பிட்ட நிறங்களையுடைய பொடிகளையும் கலந்து 

வண்ணம் 
ஏற்றப்படும் . இவ்வாறு வண்ணம் ஏற்றப்பட்ட நூலில் சாயம் 


போகாது . 


நேரடியாக நிறம் ஏற்றுதலை டாப்பிங் கலர் என்பர் . 
இம்முறையில் , சாயம் போடுதல் மூன்றாம் தரமாகும் ; நூலைச் 
சலவை செய்யாமல் நேரடியாக வண்ணம் எற்றப்படும் ; சாயம் 
போகும் . 


ஒரு நிறமுடைய நூலை இன்னொரு நிறமுடைய நூலாக 
மாற்றுதலைக் ‘ கலர் ( நிறம் ) மாற்றுதல் என்பர் . இதில் வேட் 
போட்டு நெப்தால் போடுதல் , நெப்தால் போட்டு வேட் 
போடுதல் என இரு முறைகளிலும் நிறமாற்றம் செய்யப்படு 


கிறது . 


சாயம் போடுதலில் பட்டுக்குச் சாயம் போடுதலும் நூலுக் 
குச் சாயம் போடுதலும் ஒன்று போல் பெரும்பான்மையாக 
இருந்தாலும் இவற்றில் தனித் தனியே கை தேர்ந்தவர் சிலர் 
உண்டு . பட்டுக்குச் சாயம் போடுதலில் பளபளப்பு உண்டாக்கு 
தல் பொருட்டு எலுமிச்சம் பழச்சாறு 

சேர்க்கப்படுகிறது . 
சாயம் கெட்டிப்படு தலின் பொருட்டு கடுக்காய்ப் பொடிச்சார 
மும் கலக்கப்படுகிறது சாயம் போடப்பட்ட பட்டு பெரும் 
பாலும் நிழலில் உலர்த்தப்படுகிறது . 

நூதுக்குச் சாயம் 
போட்டபின் வெயிலில் உலர்த்தப்படுகிறது . பட்டு , தடை ( 500 
கிராம் அளவு ) கணக்கில் சாயம் போடப்படுகிறது . 

நூல் , 
பொட்டிக் ( நூலிழையின் எண்ணிற்கேற்ப 

குறிப்பிட்ட 
பொந்துகளின் அளவு ) கணக்கில் சாயம் போடப்படுகிறது . 


பட்டு , நூல் இழைகளுக்குச் சாயம் போடுபவர்கள் சாயக் 
காரர் எனப்படுவர் . 


இத்தொழில் சார்ந்த சொற்கள் இத்தொழில் செய்ப 
வரிடையே தொழில் செய்யும் முறையைக் கேட்டறிந்து அவற்றி 
னின்றும் சொற்கள் தொகுத்துக் கூறப்படுகின்றமையால் இத் 
தலைப்பிலும் எழுத்து வழக்கு , பேச்சு வழக்கு என்றும் குறிப் 
பிடப்படாமல் சொற்களுக்குப் பொருள் விளக்கம் கூறப்படு 


316 


கின்றன . அச்சொற்களின் பொருள் 
போம் . 


விளக்கம் இனிக் காண் 


அ . பட்டுச்சாயம் 
உஷ்ணா 


உஷ்ணா எடுத்தல் 


-- 


சலவைத்தூள் சேர்ந்த கொதிநீர் 
கோராவினை 

உஷ்ணாவில் 
தோய்த் தெடுத்து நிறம் வெளுத் 
தல் . 


உஷ்ணா எடுக்காத கலர் 


- 


உஷ்ணா குண்டா 


கோராவின் நிறம் வெளுக்காது 
நிறம் ஏற்றும் வண்ணங்கள் . 
கோரா 

நிறம் வெளுத்தலில் 
பயன் படுத்தப்படும் செப்புப் 
பாத்திரம் . 


எடைபோட்டுக்கொடுத்தல் - கோராவினைச் சாயம் போடுப 

வருக்கு எடை போட்டுக்கொடுத் 

தல் . 
எடைபோட்டு வாங்குதல் 

போட்ட பட்டினைச் 
சாயம் 

போட்டவரிடமிருந்து 
எடைபோட்டு வாங்குதல் . 


சாயம் 


எலுமிச்சம் பழச்சாறு 


சாயம் கெட்டிப்படுதலுக் 
காகவும் பளபளப்பாகவும் 
கரகரப்பாகவும் பட்டு காணப் 
பட சாயம் போடும் பொழுது 
எலுமிச்சம் பழச்சாறு கலத்தல் . 


எலுமிச்சம் பழம் பிழிந்து 
வடிகட்டல் 


எலுமிச்சம் பழம் பிழிந்து 
சாற்றை வடிகட்டிப் பயன் 
படுத்துதல் . 


கச்சாச் சரக்கு 


கப்புச்சட்டி 
கடுக்காய்ப்பொடிச்சாரம் 


பட்டு நெசவுக்கு மூல காரண 
நிலையில் உள்ள கோரா ; முறுக் 
கேற்றப்படாதது . 
உஷ்ணா குண்டா . 
பட்டுக்குச் சாயம் போடுதலில் 
பயன்படுத்தப்படுவது . 


- 


317 


- 


- 


கலர் குறித்தல் 

ஒரு குறிப்பிட்ட அளவு கோரா 
வுக்குக் குறிப்பிட்ட நிறம் 

ஏற்றக் குறிப்பிடுதல் . 
கலர் கொதிக்க வைத்தல் - குறிப்பிட்ட நிறத்தை நீரில் 

கலந்து 10 நிமிடம் கொதிக்க 

வைத்தல் . 
கலர் சாயம் போடுதல் கோராவிற்கு நிறம் ஏற்றுதல் . 
கலர் தெளிவு வருதல் நிறமேற்றப்பட்ட பட்டினை 

இருமுறை தண்ணீரில் அலைச்ச 

நிறம் தெளிவு வருதல் . 
கோரா வேகவைத்தல் கோராவிலுள்ள பசையின் 

அளவைக் குறைக்க அதைக் 

கொதிநீரில் வேகவைத்தல் . 
சாயக்குண்டா 

சாயம் 

போடப்பயன்படுத்தும் 

செப்புப் பாத்திரம் . 
சாயக்கோல் 

சாயம் போடுதலில் பயன் 

படுத்தும் மரக்கோல் . 
சாயச்சால் 

சாயகுண்டா . 
சாயம் கெட்டிப்பிடித்தல் நிறம் மாறாமலிருக்க நிறத்தை 

உறுதிப்படுத்தும் செயல் . 
சாயம் போடுதல் 

நிறம் ஏற்றுதல் . 
சாயம் போதல் 

ஏற்றிய நிறம் நீங்குதல் . 
சோப்பு போடுதல் - சாயம்போடுதலில் சோப்பு 

கலந்த நீரைப்பயன்படுத்துதல் . 
சோப்பு போடாது 

சோப்பு சேர்க்காமல் சாயம் 
எடுத்தல் 

போடுதல் . 
நீர் கொதிக்க வைத்தல் சோப்பு , தேங்காய் எண்ணெய் 

சலவை சோடா ஆகியவை 
கலந்த நீர் 10 நிமிடம் கொதிக்க 

வைத்தல் . 
நெழல் ஒணர்த்தலா ஒணத்தல் 
( நிழல் உணக்கலாய் - சாயம் போட்ட பட்டினை 
உணக்கல் ) 

நிழலில் உலர்த்துதல் . 


- 


- 


318 


பச்சை வைத்தல் 


- உஷ்ணா எடுக்காது நிறமேற்று 
தலைக் குறிப்பது . 


பட்டை ஊற வைத்தல் 


-- 


சாயம் நன்றாகப் பட்டில் படிய 
பட்டைச் சாயத்தில் ஊறவைத் 


தல் , 


பட்டை ஒழட்டி ( உழற்றி ) 
எடுத்தல் 


பட்டின் எல்லாப் பகுதிகளும் 
நிறம் பிடிக்க பட்டைச் சாய 
நீரில் உழற்றி எடுத்தல் . 


பட்டு காயவைக்கும் கோல் - சாயம் போட்ட பட்டினை உவர 

வைக்க உதவும் கோல் , 


பட்டில் டார்க் கலர் 


--- 


அரக்கு , மஜண்டா , நாகப்பழம் 
டி ரெட் , ஆனந்தா , 

சாமன் , 
பிங்க் , வி பாக்கு , பச்சை , புளூ , 
வைலட் , காஞ்சனா , சஃபேர் , 
மீனாட்சி முதலிய நிறங்கள் . 


பட்டில் லைட் கலர் 


|| 


- குமரன் , மாம்பழம் , லைட் 

ஆனந்தா , ரெக்சோனா, சில்வர் 
கிரீன் , சாந்தி , சிவந்தமண் . 
ட்ரெஷர் , மஸ்டேட் முதல் - 
நிறங்கள் . 


பாத் 


- 


நிறம் கலந்த கொதிநீர் . 


பாயில் பண்ணுதல் 


உஷ்ணா 
செயல் . 


எடுத்தலில் செய்யும் 


ப்ளீச்சிங் பண்ணுதல் 


- 


கோராவின் நிறம் வெளுத்தல் ; 
கோராவின் பசைத் தன்மையைக் 
குறைத்தல் . 


ஆ . நூல் சாயம் 


-- 


அக்னி திராகம் 
அக்கினித் திராவகம் 


சல்ப்பர் . முழு 


சலவை செய் 
வதற்கு உரிய வேதியியல் 
பொருட்களில் ஒன்று . 


319 


அண்டா 


- இரும்புத் தகட்டினால் செய்யப் 
பட்ட பாத்திரம் . 


அரை கொத்தாகப் பிரித்தல்- சலவை செய்யப்பட்ட நூலை 

அரைக் கொத்துகளாகப் ( மும் 

மூன்று லடிகளாக ) பிரித்தல் 
அலுமினியக்கல் 

சாயம் போட உதவும் வெள்ளை 
நிறமுடைய இரசாயனப் 
பொருள் . 


அஜந்தா புளு 


- 


- நிறமேற்றுதலில் 
நிறம் . 


கடினமான 


உலரவைத்தல் . 


ஆறப்போடுதல் 
ஈரம் இழுக்காமல் நீரில் 
வைத்தல் 


காரிக நூல்களைக் கொத்துப் 
போட்டு நீரில் வேகவைக்கும் 
பொழுது நூல் ஈரத்தை இழுத் 
துக் கொள்ளும் . இழுக்கா 
வண்ணம் ஒருவிரற்கிடை நீர் 
நூலுக்கு மேல் இருந்து 
கொண்டே இருக்கச் செய்தல் . 


ஒவ்வொரு கொத்தையும் 
மீண்டும் அலைச்சுதல் 


நீரில் வேகவைத்த நூல் 
கொத்துகளை இரண்டாம் 
முறையாக இரண்டாம் நாள் 
அலைச்சுதல் . 


கலாய்த்தகடு 


காஞ்சி ( காய்ந்து ) போதல் 


அண்டா செய்வதற்குரிய தகடு . 
நூல் வேகவைக்கும் பொழுது 
போதிய நீரில்லாமையினால் 
நூல் காய்ந்து போதல் . 


- 


காயப்போடுதல் 
கார அடுப்பு 
காரம் பிழியும் தொட்டி 


- 


உலரப் போடுதல் . 
- சாயத்தூள் காய்ச்சும் அடுப்பு . 
சாயப்பொடி கலந்த வெந்நீரில் 
நூலைத் தோய்த்துப் பிழியு : 
மரத்தொட்டி . 


320 


காரிக நூல் 


கிட்டிக்கோல் 


- சலவை செய்யப்படாத நூல் ; 

பழுப்பு நிறத்திலிருக்கும் நூல் . 
நூல் பிழியப்பயன்படுத்தும் 
கோல் . மச்சுத்தடியை விடச் 
சற்று சிறியதாய் கெட்டியாய் 
இருக்கும் . 


கிட்டிமரம் 
கிட்டிமரத்தில் மாட்டுதல் 


- 


நூல் பிழிவதற்குரிய மரம் . 
நூல் பிழிதலுக்குப் பயன்படுத் 
தும் கிட்டி மரத்தில் தொங்க 
விடுதல் . 


கிட்டி போட்டுப் பிழிதல் 


கூச்சு 


நூலில் ஈரம் நீங்கி 

ஈரம் நீங்கி விரைவில் 
உலர நூலைக் கிட்டி மரத்திலிட்டு 
கிட்டிக்கோலால் பிழிதல் . 
நூல் கெடையைத் தாங்குவன . 
நூலை வேகவைக்க 200 ° F 
அளவுக்கு நீரை வெப்பப்படுத் 
துதல் . 


கொதிநிலை 


கொதிநீர் அளவுகுறைத்தல் - சாயநீரில் நூல் தோய்த்தெடுத்த 

பின் நிறம் திரும்ப 170 ° F இல் 
நிறுத்திவிடுதல் . 


கொத்தாக்குதல் 


சாயம் போட்டு உலரவைக்கப் 
பட்ட நூல்களை மச்சுத்தடியி 
லிருந்து கழற்றி முடித்து 
வைத்தல் . 


கொத்தை அலைச்சுதல் 


வேகவைக்கப்பட்ட காரிகநூலை 
இருமுறை அலைச்சுதல் . முதல் 
அலைச்சு -அழுக்கு இறங்க ; 
இரண்டாம் 

அலைச்சு - சுத்தம் 
செய்ய . 
வேகவைக்கப்பட்ட 

நூலை 
அலைச்ச மூம்மூன்று லடிகளாக 
உள்ள கொத்துகளை ஆறு ஆறு 
லடிகள்உள்ளவாறு இணைத்தல் . 


கொத்துகளை இணைத்தல் 


321 


- 


கொத்துகளை ஓயட்டல் 

( உழற்றுதல் ) 


சாயம் நன்றாக நூலில் படிவ 
தற்குச் சாய நீரில் தோய்த் 
தெடுக்கப்பட்ட நூல்களைக் 
குளிர்ந்த நீரில் கையால் 
உழற்றுதல் . 


கொத்துகளைப் பிரித்தல் 


வேகவைக்கப்பட்ட நூல் 
கொத்துகளைப் பிரித்தல் . 


கொத்துப்போடுதல் 


- கொதிநீரில் நூலை வேகவைக்க 
நூலின் எண்ணிற்கு ஏற்ப ஐந்து 
அல்லது ஆறு லடிகள் சேர்த்து 
கொத்தாக்குதல் . 
நேரடியாக நிறமேற்றப்படும் 
நெப்தால் நிறங்களைக் கொண்டு 
சாயம் போடும் முறை . 


கைச்சாயம் 


கோல் 


- 


சலவை நூல் 


மச்சுத்தடி . 
- சலவைத்தூள் கலந்த கொதிநீரில் 
தோய்த்து வெண்மையாக்கப் 
பட்ட நூல் . 


சல்லடை 


சாய அடுப்பு 
சாய அண்டா 


- 


சாய அண்டாவில் 
தோய்த்தல் 


சாய அடுப்புக்குரிய இரும்புத்தகடு 
சாயம் போடுவதற்குரிய அடுப்பு . 
சாயம் போடப் பயன்படுத்தும் 
பாத்திரம் . 
- நூலுக்கு நிற மேற்றுதலுக்காகச் 
சாயப்பொடி கலந்து கொதிக்க 
வைத்த நீரில் தோய்த்தெடுத்தல் . 
- நிறமேற்றுபவர் . சாயக்காரர் . 
சாயம் போடுமிடம் . 
நிறம் இலேசாகக் குறைதல் . 
சிலுப்பையில் கட்டப்பட்டுள்ள 
கட்டு . 


- 


சாயம் போடுவபர் 
சாயடி 


சாரல் 


- 


சிலுப்பைக்கட்டு 


உ -21 


322 


சுற்றுக்கோல் 


சாய அண்டாவில் - நூல்களைச் 
சுற்றி எடுப்பதற்குரிய கோல் . 


சுற்றுப்போடுதல் 


கற்றுக்கோலால் நூலை 
ஏழுமுறை புரட்டியெடுத்தல் . 


தண்ணீர் கட்டுதல் 


நூல் சலவை செய்யும் 
பொழுதும் சாயம் போட்டு 
அலைச்சும் பொழுதும் நீர் 
குறைந்துவிடாமல் நீர் நிரப்பிக் 
கொண்டேயிருத்தல் . 


தண்ணீர் சுண்டிப் போதல்- நூல் வேகவைக்கும்பொழுது 

நீர் வற்றிவிடுதல் . 


தராசு 


நூல் சாயம் போடுதலில் 
வேதியியல் பொருட் களை நிறுக்க 
உதவும் கருவி . 


தலைச்சன் புளு 


அஜந்தா புளு நிறம்போடு.- 
வதற்கு உரிய பச்சை நிறப் 
பொடி . 


தீ போடுதல் 


நூல்சாயம் போடும் முன் நூலை 
வெளுக்க , நீர் கொதிநிலையில் 
இருக்க தீ போட்டுக் கொண்டே 
இருத்தல் . 


நூல் அழுத்துதல் 


நீர் குறிப்பிட்ட கொதிநிலைக்கு 
வந்ததும் கொத்துப் போட்ட 
நூல்களைக் கொதிநீரில் 
அழுத்துதல் . 


நூல் உதறுதல் 


கிட்டிமரத்தில் போட்டுப் 
பிழிந்து நூலில் இழைகளுக் 
கிடையே பிணிப்பு ஏற்படாமல் 
இருக்க நூலை உதறுதல் . 


- 


நூலைத் தட்டுதல் 


நூலை உதறுதல் . 


323 


நூலைத் தரையில் 
போடுதல் 


- நிறம் திரும்ப உலர்த்தப்பட்டு 
கொத்தாக்கப்பட்ட நூல்களை 
மீண்டும் நீரில் அலைத்துத் தரை 
யில் போடுதல் . 


நூலை மடித்து வைத்தல் - சாய அண்டாவிலிருந்து எடுக்கப் 

பட்ட நூலைத் தண்ணீரில் ! . உந் 
திருக்கச் செய்தல் . 


நூல்களை மீண்டும் கிட்டி 
மரத்தில் மாட்டுதல் 


சாயம் போட்டபின் 

நீரில் 
அலைத்து நூலை 

மீண்டும் 
உலர்த்துதலின் பொருட்டுக் 
கிட்டிமரத்தில் தொங்க விடுதல் . 


நூல் கெடை 


நூல் வேகவைத்தல் 


சாயம் 

போடப்பட்ட நூல்கள் 
காயவைக்கப்படும் மூங்கில் கழி . 
காரிக நூலைச் சலவை செய்ய 
கொதிநீரில் வேகவைத்தல் . 
சிவப்பு 


நெத்தால் 


பாசுக்கோல் 
( பாய்ச்சுக்கோல் ) 


சாயம் 

போடுதலில் நூலைத 
திருப்பி விடப் 

பயன்படுத்தும் 
ஒரு பக்கம் 

கூர்மையான மரக் 
கோல் . 


- 


பாவுகுத்திப் போடுதல் பாவைத் தோய்த்தெடுத்தல் . 
பார்மரம் 

கிட்டிமரம் . 
பெரட்டி ( புரட்டி ) விடுதல் - நூலுக்கு நிறமேற்றும்பொழுது 

சுற்றுக்கோலால் நூலை 7 முறை 
கீழ்மேலாக வருமாறு புரட்டி 

விடுதல் . 
பொந்து கட்டு 

பொந்துக்குக் கட்டப்பட்ட 

கட்டு . 
பொந்துகளாகக் கட்டுதல் நிறமேற்றிய 

நூலைப் பழைய 

படி பொந்துகளாகக் கட்டுதல் . 
மச்சுத்தடி ) 

நூல்களை உலரப்போட உதவும் 
மரக்கோல்கள் . 


- 


- 


மஸ்த்தடி 


324 


- 


மச்சுத்தடியிலிருந்து 
நூலைக் கழற்றுதல் 


நூலைச் சாயம் போடவோ 
பொந்துகளாக்கவோ உலர்த்தப் 
பட்ட பின் மச்சுத்தடியிலிருந்து 
கழற்றுதல் . 


- 


மரத்தொட்டி 


மருந்து கலக்குதல் 


- 


மருந்து கரைத்தல் 
முதல் அலைச்சு 


தண்ணீர் நிரப்பி நூலை 
அலைச்சுதலுக் குதவுவது . 
- சாயம் போடுதலுக்குரிய சாயத் 

தூள் , வேதியியல் பொருட்கள் 
ஆகியவற்றைக் கலக்குதல் . 
மருந்து கலக்குதல் . 
சாயம்போடப்பட்ட நாளே 
அலைச்சிய அலைச்சு . 
இருநூல் பொந்துகள் சேர்ந்தது . 
லடிக்குக் கட்டப்பட்ட கட்டு 
மச்சுத்தடிகளைத் தாங்கும் 
மூங்கில் கழிகள் நூல் கெடை . 
நீர் நிரப்புவதற்குரிய கருவி . 
- நூல் வேகவைக்கும் பக்குவம் . 

( 3 மணி நேரம் வேகவைத்தல் ) 


- 


லடி 


லடிகட்டி 


- 


வாரை 


-- 


வாளி 


- 


வேக்காடு 


பிறமொழிச் சொற்கள் : 
கலர் திரும்புதல் ( ஆ . + த . ) 


நூல்கள் 


சாயம் போடப்பட்ட 
ஆரப்போடப்படும் பொழுது 
நிறம் மாறுதல் . 


- 


கலர் நூல் ( ஆ . + த . ) 

சாயம் போடப்பட்ட நூல் . 
கலர் மாற்றுதல் ( ஆ . + த ) ஒரே நிறமுடைய நூலை 

இன்னொரு நிறமுடைய நூலாக 
மாற்றுதல் , அதற்கு உதவும் 
நிறங்கள் அல்லி , காமதேனு , 

எ சம்பங்கி , பி சம்பங்கி . 
காஸ்டிக் ( ஆ ) 

- நூலைச்சலவை செய்வதற்குப் 
பயன்படுத்தப்படும் வேதியியல் 
பொருட்களில் ஒன்று . 


325 


கிரேடு ( ஆ . ) 


சல்லடை . 


கெமிகல்ஸ் ( ஆ . ) 

- சாயம் போடப் பயன் படுத்தப் 

படும் வேதியியல் பொருட்கள் , 
சாயப்பவுடர் ( த . + ஆ . ) பட்டுக்கும் நூலுக்கும் எனத் 

தனித்தனியே சாயம் போடு 
வதற்கு உரிய தூள்கள் . 


- 


சொலிக்ஷன் ( சொல்யூஷன் ) - கரைபொருள் ; காஸ்டிக் , 
பொருள்கள் ( ஆ . + த . ) 

ஹைட்ரோ சல்பேட் , 
நீர் ஆகியன . 


சொலிஷன் திரவம் 


கரைசல் ; சாயம்போட , சாயப் 
பொடி அல்லாமல் 12 லிட்டர் 
நீரில்சிறிது சிறிதாக காஸ்டிக்கும் 
ஹைட்ரோஸும் கொட்டிக் 
கரைத்துக் கொண்ட திரவம் . 


- 


சொலிஷன் திரவத்தை 
மீண்டும் ஊற்றுதல் 


கலர் திரும்பிய நூலின் அரைக் 
கொத்துகளை அலைச்ச தண்ணீ 
ரில் சிறிதளவு மீண்டும் சொலிக் 
ஷன் திரவத்தைக் கொட்டுதல் . 


1 


சோடாஷ் ( Soda ash ) 


நூல் சலவை செய்யப்படும் 
வேதியியல் பொருட்கள் . 55 
பொட்டி நூல் கொதிக்க வைக்க 
3 கிலோ சோடா ஆஷ் தேவை . 


சோடியம் நைட்ரேட் 


-- 


சோப்பு [ ஆ . ] 


நூலுக்கு நிறமேற்றலில் உதவும் 
வேதியியல் பொருள் . 
நூல் சலவை செய்வதற்குரிய 
பொருள்களில் ஒன்று . ( எ . கா . ) 
நாய்சன்ஜிஸ் . 55 பொட்டிக்கு 1 
கிலோ சோப்பு தேவை . 


டாப்பிங் கலர் 

( ஆ . + ஆ . ) 


வேதியியல் பொருட்களை 
உபயோகப் படுத்தாமல் 
நேரடியாக நிறம் ஏற்றப் 
படுபவை . 


- 


326 , 


டார்க் கலர் ( ஆ . + ஆ . ) 


- 


- ஒரு நிறத்திற்குரிய மருந்தைச் 
சிறிது அதிகமாகச் சேர்த்தால் 
அந்நிறத்திற்குரிய அடர் நிறம் 
உண்டாதல் . 


டையர் ( ஆ . ) ( Dyer ) 


டைரக்ட் ( ஆ . ] 


நூல் கலர் ( த . + ஆ . ) 


சாயம் போடுதலில் மருந்து 
கூட்டிக் கொடுப்பவர் . 
சாயம் போடுதலில் மூன்றாம் 
தரமுடையது ; நேரடியாக 
நிறமேற்றுதல் ; சாயம் போகும் . 
சலவை , பச்சை ,புளு, மேக 
வண்ணம் ( பொடிகலர் ) , சிட்னி, 
தேனருவி , கறுப்பு அஜந்தா , 
தாரா , ரோஸ் , மஞ்சள் 
கோல்டன் , குரோட்டன் , எல் 
கிரே டார்க் , பி கிரே லைட் , 
நேவிபுளு முதலியன . 
சலவை செய்தும் செய்யாமலும் 
நிறத்திற்கேற்ப நேரடியாக 
நிறம் ஏற்றும் வண்ணங்கள் . 
( எ . கா . ) நெப்தால் , கெம்பு , 
சாக்லேட் , ஆரஞ்சு, பிரௌன் , 
டார்க் பிரௌன் . 
மிளகாய்ப்பழம் , பாக்கு கலர் , 
ரோஸ் , செவ்வாழை , மஞ்சள் , 
கோல்டன் , நேவிபுளு. 


நெப்தால் கலர் 


- 


பவுடரைக் கரைத்தல் 


- 


சாயப்பொடியை 170 ° வெப்ப 
நிலையுள்ள நீரில் கொட்டிக் 
கரைத்தல் . 


. 


பவுடரைக் கலக்குதல் 


கரைக்கப்பட்ட சாயப் 
பொடியை மூங்கில் கழியினால் 
கலக்குதல் . 
நூலை வேகவைக்கப் பயன் 
படுத்தப்படும் அடுப்பு . 


பாய்லர் அடுப்பு 

( ஆ . + த . ) 
பாயில் அடுப்பு 
[ ஆ . + த . ] 


327 


பாய்லரில் நூல் போடுதல் 


கொதிநீரில் நூலை அழுத்துதல் . 


நூலை வேகவைக்க உதவும் 
அண்டா . 


பாயில் அண்டா 

( ஆ . + த . ) 
பாயில் அடிப்பட்டுப் 
போதல் 


நூல் வேகவைக்கும் பொழுது 
நீரில்லாமல் நூல் காய்ந்து 
போதல் . 


பிரெந்தால் 


- நெப்தால் கலர் . 


புரோசின் கலர் 


- 


கொதிநீர் இல்லாமல் 
நிறமேற்றப்படும் நிறம் . 


பேல்தகடு ( ஆ . + த . ) 


நூல்கட்டுகளின் மேல் அழுத்திக் 
கட்டப்பட்ட இரும்புத் தகடு . 

பொட்டிகளை அழுத்திக் 
கட்ட உதவும் மூங்கில் பத்தை . 


பேல்சட்டம் ( ஆ . + த . ) 


நூல் 


பேஸ் பிழியும் தொட்டி 


பொட்டி மிஷின் 
[ த . + ஆ . ] 


வேதியியல் பொருள் கலந்த 
கொதிநீரில் நூல் தோய்த்துப் 
பிழியும் மரத்தொட்டி . 
- சாயம் போட்ட 

பின் பெட்டி 
யாகக் கட்டுதலுக்குரிய எந்திரம் 
- ஹைட்ரோ குளோரிக் அமிலத் 

தைக் குறிக்கும் பெயர் . 
- 5 பெட்டி நூல் சேர்ந்தது . ஒரு 
முறை சாயம் போடுவதற்குரிய 
நூல்களின் தொகுப்பு . 


மராட்டி 


( லாட் ஆ . ) 


லாட்தட்டு தல் 


- 


- ஒரே நேரத்தில் எல்லா நூல் 
களையும் தட்டுதல் . 


5 


லாட்முறையில் கலர் 
போடுதல் 


ஒருமுறையில் 

பெட்டிகள் 
என்ற முறையில் நிறமேற்றுதல் 


லாட் ரெடி பண்ணுதல் 


- 


அடுத்த லாட்டைச் 

சாயம் 
போடத் தயார் நிலையில் வைத் 
திருத்தல் . 


328 


லைட் கலர் [ஆ ] 


சாயப்பொடி சிறிது குறைவாகக் 
கலந்தால் கிடைக்கும் வெளிறிய 
நிறம் . 


வேட் ( ஆ . ) 


- சாயம் போடுதலில் முதல் 
தரம் ; சாயம் போகாது ; வேதியி 
யல் பொருட்கள் கலந்து நிற 
மேற்றும் முறை , 


வேட் கலர் [ ஆ . ] 


- 


வேதியியல் பொருட்கள் உபயோ 
கப்படுத்தி நிறமேற்றும் நிறங் 
கள் . ( எ . கா . ) 

பச்சை , புழு , 
அல்லி , வைலட் 1 மெஜண்டா . 
லைட்புளு , குரோட்டன் . 


- 


வேட்கலர் போட்டு 

நிறம் வேறுபடுத்தச் செயல் 
நெப்தால் கலர் மாற்றுதல் படுத்தும் முறை . 
ஷேட் மாற்றுதல் 

- நிறம் மாற்றுதல் . 
ஷைட்ரோஸ் 

ஹைட்ரோ சல்பேட் , நிறமேற்ற 
உதவும் இரசாயனப் பொருள் 


- 


ஜாடித்து அடித்தல் 


நூலைத் 

தடியில் மாட்டி நீரில் 
அவைச்சும் பொழுது அசைத்து 
அசைத்து அலைச்சுதலைக் 
குறிப்பது . 


3 


அச்சுக்கட்டுதல் தொடர்பானவை . 


இத்தலைப்பில் நெசவுத்தொழிலுக்கு வேண்டிய அச்சினைக் 
கட்டித் தருபவர்களிடையே அத்தொழில் பற்றி வழங்கும் 
சொற்களின் பொருள் விளக்கப்படுகின்றன . 


நெசவுக்கு வேண்டிய அச்சினைக் கட்டித் தருபவர்கள் 
அச்சுக்கட்டிக்காரர் அல்லது அச்சுக்கட்டி ஆவர் . இவர்கள் 
வாழ்விடத்தைக் குறிக்கக் காஞ்சிபுரத்தில் அச்சுக் கட்டித் தெரு 
என்று ஒரு தெருவும் உள்ளது . 


329 


அச்சுக்கட்டும் தொழில் பெரும்பான்மையாக எல்லா 
வட்டங்களிலும் உருதுமொழி பேசும் முகம்மதிய 

மதத்தைச் 
சார்ந்தவர்களால் செய்யப்படுகிறது . அச்சுக் கட்டுபவர்கள் 
தமிழ்மொழி பேசும் நெசவாளர்களுக்குரிய அச்சைக் கட்டித் 
தருதலால் அவர்களுடன் பேசும்பொழுது மட்டும் தமிழில் சில 
சொற்களைச் சொல்லுகிறார்கள் தங்களுக்குள் உருது மொழியி 
லேயே இத்தொழில் சார்ந்தவற்றைப் பேசிக் கொள்கிறார்கள் . 
எனவே , அச்சுக்கட்டுதல் சார்ந்து அவர்கள் , நெசவாளர்களிடம் 
உரையாடலில் வழங்கும் சொற்களின் பொருளே இங்குக் கூறப் 
பட்டுள்ளன . 


சோளத்தட்டின் ஒரு கட்டை , ஜுடு என்பர் . அதன் விலை 
ரூ . 100. சோளத்தட்டை ஈனையாக்கி இவர்கள் அச்சுக் கட்டு 
கின்றனர் . அச்சுப்பல்லே ஈனையென்பது. ஒரு குஞ்சத்திற்கு 
60 பல் தேவைப்படுகிறது . ஐம்பது அங்குல நீளத்தில் நாற்பது 
குஞ்சம் கட்டப்படும் . இந்நீளமுள்ள அச்சினைக் கட்ட இரண் 
டாயிரத்து நானூறு பற்கள் தேவைப்படும் . அச்சின் கரைப் 
பகுதியினை ஜம்முலு எனபர் . இப்பகுதி 

இரட்டைப்பல் 
லுடையதாயிருக்கும் . அச்சுக்கட்டி முடிந்த பின் அச்சில் மேடு , 
பள்ளம் இல்லாமல் இருக்கச் செங்கல்லால் ( வீடு கட்டுதலில் 
இல்லாதிருக்க வேண்டும் எனச் சொல்லப்படும் சிட்டக்கல் ) 
தேய்த்துச் சமப்படுத்துவர் . அச்சுக் கட்டி செம்மைப் படுத்தப் 
பட்டு வேலை முடிந்ததென்று சொல்வதைத் ‘ தீர்மானம் 
செய்யப்பட்டது என்பர் . 


விசைத்தறி 

நெய்பவர்களும் மற்றும் செங்கற்பட்டு 
எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தின் வடக்கு , வடமேற்கு வட்டங்களில் 
உள்ளவர்களில் சிலரும் இரும்பாலான அச்சும் விழுதும் பயன் 
படுத்துகின்றனர் . அச்சுக்கட்டு தலைப் ‘ பன்னை கட்டுதல் 
என்றும் கூறுவர் . 


- 


சோளத்தட்டின் ஈனையினால் 
உருவாக்கப்பட்ட நெய்தற் 
கருவி . இழைகளை அடுத்தடுத்து 
வரிசையாக அமைக்க உதவுவது . 
ஓர் அச்சில் 2400 பற்கள் 
இருக்கும் . 
அச்சுக்கட்டுபவர் . 


அச்சுக்கட்டி 


330 


அச்சுக்கட்டுதல் 


சோளத்தட்டை ஈனையாக்கி 
இரு மூங்கில் சிம்பல்களுக் 
கிடையில் வரிசையாகக் 
கட்டுதல் . 


அச்சு கட்டும் கத்தி 


அச்சுக் கட்ட உதவும் கத்தி ; 
எஃகினால் ஆனது . 


அச்சுக்கட்டுபவர் 


- 


அச்சுக்கட்டும் தொழில் 
செய்பவர் . 


அச்சு திருத்துதல் 

ஒத்து வெலித்திப் பார்த்தல் . 
அச்சு தீட்டுதல் தீற்றுதல் ] - அச்சின் ஈனைகளைச் சமப் 

படுத்துதல் . 


அச்சு பார்த்தல் 


ஆடையின் வகை வரையறுத் 
தலுக்காக அச்சைப் பார்வை 
இடுதல் - 


அறுபது பல் 


இரும்பச்சு 


... 1 குஞ்சம் . 
- இரும்புப்பற்களால் கட்டப் 
பட்ட அச்சு . 


ஈக்க ( ஈக்கை ) 


... சோளத்தட்டின் மிகக் சிறிய 

பகுதி . 


ஈன ( ஈனை) 


ஈனை கட்டல் 


.... சோளத்தட்டுப்பல் . 
அச்சு பழுது படுங்கால் சோளத் 
தட்டுப் பல் அச்சில் பாய்த்துக் 
கட்டுதல் . 


ஈனை பாய்ச்சுதல் 


பழுதுபட்ட அச்சில் ஈனையைச் 
சொருகுதல் . 
ஈனைகள் சமமாக உள்ளனவா 
எனப் பார்த்தல் . 


ஒத்து பார்த்தல் 


ஒத்து வெல்த்தி 
வெலித்தி ) ப் பார்த்தல் 


ஈனைகள் சம இடைவெளி உடன் 
உள்ளதாவெனப் பார்த்தல் 


331 


கறுப்புக்கல் 


கரைகட்டுதல் 


கீழ்க்கட்டு 


கூர்க்கத்தி 


கத்தி தீட்ட உதவும் கருமை நிற 
முடைய ஒருவகைக் கல் . 
அதிகமாக விரைவில் பழுதுபடும் 
அச்சின் கரைப்பகுதியிலுள்ள 
பற்களைக் கட்டுதல் . 
அச்சுப்பல்லின் 

கீழ்ப்பக்கம் 
கட்டப்படும் கட்டு . 
அச்சுப்பல்லைத் தீட்டிச் சமப் 
படுத்த உதவும் கத்தி . 
அச்சுக்கட்டுப் 

பகுதிகளில் 
கோந்து தேய்த்தல் . 
கத்தி தீட்ட உதவும் கல் . 
கைவேலைப் 

பொருட்கள் 
போட்டு வைத்துக் கொள்ள 
உதவும் சிறிய தகரப் பாத்திரம் . 


கோந்து போடுதல் 


... 


சந்தனக்கல் 


சாமான் டப்பா 


சிட்டக்கல் 


சிம்பல் செய்தல் 


செங்கல் சூளையில் அதிகமாக 
வெந்துசிட்டங்கட்டி விட்டதால் 

கட்டலில் பயன்படுத்தப் 
படாதகல் . அச்சின் ஓரப்பகுதி 
மேடு , பள்ளம் 

இல்லாமல் 
தேய்க்க உதவுவது . 
மூங்கிலில் இருந்து வேண்டிய 
அளவு மெல்லிய நீண்ட பத்தை 
சீவி எடுத்துக் கொள்ளல் 
நீட்டளவு குறைந்துவிட்ட பல் , 
சோளப் பயிரின் 
தண்டுப்பகுதி . 


... 


சின்ன ( சிறிய ) பல் 
சோளத்தட்டு 


உலர்ந்த 


சோளத்தட்டுப் பல் 


ஈ 


ன 


சோளத்தட்டு அச்சு 


சோறுவடித்த கஞ்சி 


.... சோளத்தட்டின் 

ஈனகளால் 
கட்டப்பட்ட அச்சு . 
அச்சுக்கட்டுபவர் பயன்படுத்தும் 
கஞ்சி . 


332 


தக்ளி 


... 


கயிறு முறுக்க உதவும் கருவி . 
... பல் சீவும் கத்தி , தீட்ட உதவும் 
கல் . 


தீட்டுக்கல் ( தீற்றுக்கள் ] 


தீர்மானம் செய்தல் 


செய்து 


... 


முழுமையாக 

வேலை 
முடித்தல் . 


நடுப்புற சமாத்தி கட்டல் 


நாடா தங்கி 


நீங்கள் பார்த்தல் 


அச்சின் மத்தியில் சற்று நெருக்க 
மாகக் கட்டுதல் . 
அச்சின் கடைசிப் பத்தைக் 
கட்டையின் பக்கத்திலிருக்கும் 
ஈனைப் பகுதிகள் . 
ஒத்து வெலித்திப் பார்த்தல் ; 
நெருக்கமாக உள்ளதா , நெருக் 
கம் குறைவாக உள்ளதா எனப் 
பார்த்தல் . 
அச்சுக் கட்ட உதவும் பல்லை விட 
நீளமானது . 


நீட்டுப்பல் 


பட்டை அடிக்கும் 


ஒத்து வெலித்திப் பார்க்க 
வில்லை யானால் நெசவில் 
பட்டையாக இடைவெளியோ 
நெசவு நெருக்கமாகவோ 
அமையும் . 


பத்தை உடைத்தல் 


சோளத்தட்டைப் பிளத்தல் . 


பத்தை சீவுதல் 


•.. 


மூங்கில் பத்தை சீவுதல் . 
அச்சும் விழுதும் சேர்ந்தது . 


பன்னை 


பில்லார் குஞ்சி குச்சி ] 


பில்லு . அச்சின் கசடு நீக்க 
உதவுவது . 


பூறா 


ஈனையின் கழிவு . 


... 


பேட்டுக்கு வெலித்தியா 
கட்டல் 


நெசவின் கரைப்பகுதியில் 
பல்லைச் சிறிது இடைவெளி 
விட்டுக் கட்டல் . 


233 


மேல்கட்டு 


அச்சுப்பல்லின் மேற்பகுதியில் 
கட்டப்படும் கட்டு . 
அச்சில் ஒத்து வெலித்திப் பார்க்க 
உதவும் கத்தி . 


மொக்கத்தி ( மொக்கைக் 

கத்தி ) 


மோட்டா ( இ . ) 


ரெட்டுபல்லு 
( இரட்டைப்பல் ) 


- 


- உரப்பு 
அச்சின் ஓரப்பகுதி இரட்டைப் 
பல்லுடைய தாயிருத்தல் . 
கரைப்பகுதி , ஒரு பக்க 24 பற்கள் 
வீதம் இரு பக்கத்திலும் சேர்ந்து 
48 பற்கள் இருக்கும் . 


ஜம்முலு 


ஜுடு ( சூடு ) ( த ) 


சோளத்தட்டின் ஒரு கட்டு . 


டேப் ( ஆ . ] 


நீட்டல் அளவு குறிக்கும் நாடா 
அச்சின் நீளம் அளப்பதற்குரியது 


ஐம்பது இஞ்ச் அச்சு 


- 


40 குஞ்சம் உள்ள பட்டு , லுங்கிக் 
குரிய அச்சு . 


ஐம்பத்திரண்டு இஞ்ச் 
அச்சு 


- 42 குஞ்சம் உள்ள சேலை , துணி 
நெய்வதற்குரிய அச்சு . 


4. விழுது கட்டுதல் தொடர்பானவை 





சேர்ந்து 


இத்தலைப்பில் அச்சில் விழுது கட்டுபவர்களிடையே 
வழங்கும் சொற்களின் பொருள் விளக்கப்படுகின்றன . 
தறியில் அச்சுடன் 

கோல்களில் விழுது கட்டித் 
தருபவரை விழுது கட்டுபவர் என்பர் . 

செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் பட்டு , நூல் 
நெசவுகளில் நூல் விழுது கட்டுதலே அதிகமாக வழக்கில் 
உள்ளது . இரும்பு அச்சும் விழுதும் பிற மாவட்டப் பகுதி 
களுக்குச் சென்று வாங்கி வருகின்றனர் . 


334 


விழுது கட்டுதலில் இழை பொறுக்கல் அல்லது அணி 
பொறுக்கல் அல்லது புணி எடுத்தல் , இழை வாங்கல் , பட்டறை 
யில் போடுதல் , இழை சரி பார்த்தல் , விழுது கட்டுதல் அல்லது 
இழை மலுக்கு போடுதல் ஆகிய ஐந்து செயற்பாடுகள் முதலில் 
உள்ளன . பின்னர் விழுதுகளுக்கிடையே நெகிழ்ச்சி இல்லாமல் 
பார்த்தலை ஈசைந்து இல்லாமல் பார்த்தல் என்பர் . பொது 
வாக விழுது கட்டுதலில் சாதா அச்சில் நான்கு கோலும் பனா 
ரஸ் அச்சில் எட்டுக் கோலும் தேவைப்படுகின்றன . ஓர் 
அச்சுக்கு விழுது கட்ட நான்கு பேர் தேவை . இரண்டு நாட் 
களில் ஓர் அச்சுக்கு விழுதுகட்டி முடிக்கப்படும் . தனி நபர் 
ஒருவரே எல்லா வேலைகளையும் செய்து முடித்தலும் உண்டு . 
சி நூல் விழுதிற்குப் பதில் நைலான் விழுதும் பயன்படுத்து 
கின்றனர் . பட்டு நெசவிற்கும் நூல் நெசவிற்கும் எனத் தனித் 
தனி எண் உடைய விழுதுகள் விழுது கட்டுதலில் பயன்படுத்தப் 
படுகின்றன . 


அச்சு கட்டும் முகம்மதியர்களே சில வட்டங்களில் விழுது 
கட்டுதலிலும் தேர்ச்சி பெற்றவர்களாய் இரண்டு தொழில்களை 
யும் ஒருங்கே செய்து வருகின்றனர் . இனி , விழுது கட்டுதல் , 
சார்ந்து அத்தொழில் செய்பவரிடையே வழங்கும் சொற்களின் 
பொருள் விளக்கம் காணலாம் . 


அச்சுக்குழை போடும் ஊசி 


அச்சில் குழை போட உதவும் 
ஊசி . இதில் காது இருக்கும் . 


அச்சு வாங்கும் ஊசி 


அச்சு விழுதுகோல் 


- 


விழுது கட்டப் பயன்படுத்தும் 
கோல் . 


- 


அணி பொறுக்குதல் 
அறப்பு போடுதல் 


- புணி எடுத்தல் . 
விழுது கோலில் மலுக்கு இழுத்து 
வாராமலிருக்கச் செய்யும் 
செயல் . 


அலுமினியக்கோல் 


விழுதுகட்டுதலில் பயன்படுத்தப் 
படும் அலுமினியத்தாலான 
கோல் . 


இசுவு ( இசுப்பு ) 


விரைப்பு . 


335 


ஈசைந்து இல்லாமல் 


பார்த்துக் கொடுத்தல் } - விழுதுகட்டப் படுவதில் 


உண்டாகும் பிகுவு , நெகிழ்ச்சி 
ஆகியன இல்லாமல் பார்த்துக் 
கொடுத்தல் 


எழ இழை ] சரிப் 

படுத்துதல் 
எழ [ இழை ] பொறுக்குதல் 


எழ ( இழை ) வாங்கல் 


- 


பாவு இழை , தளர்த்தி , இசுப்பு 
இல்லாமல் பார்த்தல் . 
இழையை மாற்றி முறுக்கிக் 
கொள்ளுதல் . 
பொறுக்கிய இழைகளை அச்சில் 
விழுதில் கோத்து வாங்குதல் . 
பன்னையில் விழுதுக்குள் இழை 
நூழைத்து வாங்கப் பயன்படுத் 
தப்படும் ஊசி . இதில் காது - - 
இருக்காது . 


எழ [ இழை வாங்கும் ஊசி 


- 


கஞ்சி தீற்றுதல் 


- 


கன்னிமுறுக்கு 


- 


விழுதுகட்டி முடிந்தபின் 
கையாலோ துணியினாலோ 
விழுதுகளுக்குக் கஞ்சி தடவுதல் . 
விழுதுகட்டலில் புணி பொறுக் 
கலுக்குச் செய்யப்படும் முதல் 
முறுக்கு . 
தத்திக்கயிறு போட அச்சைச் 
சம பங்காகப் பிரிக்கப்படும் 
பிரிவு . 
கோலில் விழுதை ஒரு சுற்று 
சுற்றுதலைக் குறிப்பது . 


காகூறு [ கால்கூறு ] 


கொல்சு ( கொலுசு ] 


கோல் 


... 


உருளை வடிவமான நீண்ட 
கோல் . 


கோல் உழற்றுதல் 


சாதா அச்சு 


இழைகள் சமநிலைக்கு வரக் 
கோலை உழற்றுதல் . 
.... 4 கோல் விழுது உடையவை . 
விழுது கட்டுதலில் பயன்படுத்தப் 
படும் 3 மூங்கில் பத்தைகள் . 


... 


சிம்பல் 


- 


336 


சுத்தம் செய்தல் 
சுற்றுக் கொலுசு 


விழுதுகளைச் செப்பனிடுதல் - 
கால்கூறு அடையாளத்திற்கு 
இரட்டை விழுதுகட்டிச் சுற்றுக் 
கொலுசு போடுதல் . 


தீட்ற ( தீற்றும் ) கம்பி 


தீற்றுதலுக்கு விழுது கட்டுபவர் 
பயன்படுத்தும் கம்பி . 
அச்சைத் தீய்ற உதவும் மரக் 
கட்டை . 


தீற்றும் புல்லு 


- 


- 


தேக்கோல் 

விழுதுகட்டுதலில் பயன்படுத்தப் 
படும் தேக்கு மரத்தாலான 

கோல் . 
நூல் விழுது 

நூல் நெசவுக்கு 40 அல்லது 
60 ஆம் எண்ணுள்ள விழுது 

பயன்படுத்துதல் . 
தெரவுதல் ( நிரவுதல் ] விழுதுகளைச் சமப்படுத்துதல் . 
பட்டறை 

விழுது கட்டுதலில் பயன்படுத் 

தப்படும் சாதனம் . 
பட்டறையில் போடுதல் விழுதுகட்ட வேண்டியவற்றைப் 

பட்டறையில் இடுதல் . 
பட்டறையைத் திருப்புதல் மேல்பகுதியில் விழுது கட்டிய 

பின்பு கீழ்ப்பகுதியைக் கட்ட 
பட்டறையை அல்லது பன்னை 

யைத் திருப்புதல் . 
பன்னையைத் திருப்புதல் பட்டறையைத் திருப்புதல் . 
பட்டு விழுது 

பட்டு நெசவில் உடலுக்கு 
30 ஆம் எண்ணுள்ள விழுதும் 
கரைக்கு 10 ஆம் எண்ணுள்ள 
-விழுதும் பயன்படுத்துதல் . 


பனங்கோல் 

விழுது கட்டுதலில் பயன்படுத்தப் 

படும் பனைமரக்கோல் . 
பனாரஸ் அச்சு 

- 8 கோல் விழுது உடையவை . 
பன்ன ( பன்னை ) கட்டுதல் விழுது கட்டுதல் . 


- 


336 - 1 


அச்சுக் கட்டுதல் 


பக் . 330 


விழுது கட்டுதல் 


பக் . 337 


அடை கட்டுதல் 


பக் . 339 


வரைதாளில் புள்ளி வைத்தல் 


பக் . 341 


அடை கட்டுதல் டுவைன் மாட்டுதல் 


பக் . 340 


அடை கட்டுதலில் துடிப்பு போடுதல் 


பக் . 340 


337 


பன்னை 


விழுது கட்டிய அச்சு , 
விழுது கட்ட உதவும் பலகை . 


பலகை 
பாகை 


புணி எடுத்தல் 


இழை பொறுக்குதல் . 


மலுக்கு போடுதல் 


- 


மான்கொம்பு 


குழைமுடிச்சு போடுதல் . 
விழுதுகட்டப்பட்ட பகுதியில் 
தேய்க்க உதவும் கருவிகளுள் 
ஒன்று . 


முறுக்கு அச்சு ஓரம் 
தள்ளுதல் 


முறுக்குடைய விழுதுப் பகுதி 
யினை பன்னையின் மத்தியில் 
இல்லாமல் அச்சோரம் தள்ளி 
விடுதல் . 


லைலான் ( நைலான் ] 

விழுது 


... 


விழுது கட்டுதலில் நூல் விழுதிற் 
குப் பதில் நைலான் விழுது பயன் 
படுத்தப்படுதல் . 


வியுது ( விழுது ) 


முறுக்கேற்றப்பட்ட மெல்லிய 


நூல் . 


விழுது கட்டுதல் 


பன்னையில் உள்ள நான்கு 
கோல்களுக்கும் விழுது கட்டுதல் ... 


விழுது கட்டும் ஊசி 
விழுது கட்டி 
விழுது கட்டுபவர் 

} 


அச்சு வாங்கும் ஊசி . 
விழுதுகட்டும் தொழில் 
செய்பவர் . 


... 


விழுது கம்பி 


விழுதுகள் மாட்டியுள்ள 
கம்பிகள் . 


விழுது சட்டம் 


விழுதினைத் தாங்கியுள்ளச் 
சட்டங்கள் . 


பன்னை ஸ்டேண்டு 

[ த . + ஆ . ] 


... பன்னை கட்டப் பயன்படுத்தப் 
படும் தாங்கி , 


உ -22 


338 


5. அடைகட்டுதல் தொடர்பானவை 


இத்தலைப்பில் ஆடைகளில் வடிவம் உண்டாக்கும் அடை 
களைக் கட்டித் தருபவர்கள் அத்தொழில் சார்பாக வழங்கும் 
சொற்கள் விளக்கப்படுகின்றன . 
பட்டு , நூல் ஆடைகளில் வடிவம் (Design )) 

அமைக்கச் 
செய்யப்படும் செயலே அடைகட்டுதல் ஆகும் , அடைகட்டுதல் 
தனித்திறன் பயிற்சி உடையவர்களால் செய்யப்படுகிறது . 
வடிவம் அமைத்தலில் ஜாக்கார்டு ( Jacquard ) , டிராபாய் டாபி 
( Draw - boy doby ) , பேரல் டாபி ( Barrel dobby ) , 
லேட்டிஸ் டாபி ( Latticedobby ) , நூல் டாபி ( Threaddobby ) 
என்னும் ஐந்து முறைகள் உள்ளன . இவற்றில் ஜாக்கார்டு 
என்பது அவ்வமைப்புக் கருவியைக் கண்டுபிடித்தவரின் பெய 
ராலும் மற்ற நான்கு முறைகளும் அவ்வடிவமைப்புக் கருவி 
களின் பெயராலும் வழங்கப்படுகின்றன . இவ்வடிவம் அமைக் 
கும் முறைகள் ஓர் ஊரில் வாழும் மக்களின் தொழில் முறை , 
அவர்கள் விரும்பும் வடிவம் ஆகியவற்றிற்கேற்ப மாறுகிறது . 
செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் பட்டு , நூல் நெசவு 
களில் அடைகட்டுதல் சுமார் ஐம்பது வருடங்களாக இருந்து 
வருகிறது . ஜாக்கார்டு முறை 1958 இல் வழக்கிற்கு வந்தது 
என்பர் . இம்முறையில் வடிவம் அமைத்தலே இம்மாவட்டத் 
தில் பெரும்பான்மையாக உள்ளது . 


அடை கட்டுதலில் பேட்டு , புட்டா , செலுப்பு என மூன்று 
வகை உண்டு . இம்மூன்றும் நெசவில் சேர்க்கப்படும் தனி இழை 
கள் ஆகும் . பேட்டு , பாவின் நீட்டிலும் ( Extra warp healds ) 
புட்டா , செலுப்பு ஆகிய இரண்டும் பாவின் ( Extra weft 
healds) வடிவம் அமைக்கச் செய்யப்படும் செயல்களாம் . 


ஆடையில் எவ்வடிவம் அமைக்க வேண்டுமோ அவ் 
வடிவத்தை முதலில் தாளில் அல்லது அட்டையில் வரைந்து 
கொண்டு பின்னர் உருவம் அழைப்பர் . இரண்டாவதாக வரை 
தாளில் புள்ளி வைத்து உருவம் உண்டாக்குவர் . மூன்றாவதாக 
வடிவத்திற்கேற்ப அடை கட்டத் தொடங்குவர் . அடைகட்டப் 
பயன்படுத்தும் அட்டையில் மூன்று விதமான துளைகள் 
உண்டு . அவை 1. அட்டைகளை வரிசைப்படுத்தும் துளை , 


339 


2. பதிய வைக்கும் துளை , 3. வடிவம் உண்டாக்கும் துளை 
என்பன . இதில் வடிவ அட்டை பின்னும் ஏணி ஒன்றும் பயன் 
படுத்தப்படுகிறது . பேட்டு, புட்டா , செலுப்பு ஆகிய மூன்று 
வகைகளுக்கும் அடைகட்டத் தனித்தனியே மூன்று அடை 
கட்டும் பலகை , கோல் உண்டு . அடை கட்டுபவர் ஓர் அங்குலத் 
திற்கு எண்பது இழைகள் [ 40 குளிகை ) வருமாறு வடிவம் 
அமைப்பர் . இவர்கள் வடிவமைத்துக் கொடுக்கும் வடிவங்களே 
ஆடைகளில் உண்டாக்கப்படுகின்றன . 


செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் , பட்டாடை 
யில் வடிவம் அமைத்தல் காஞ்சிபுரம் வட்டத்திலும் , நூலாடை 
யில் வடிவம் அமைத்தல் பொன்னேரி வட்டத்திலும் சிறப்பாக 
நடைபெறுகின்றன . 


இனி , அடை கட்டுதல் தொடர்பான சொற்களின் பொருள் 
விளக்கம் காணலாம் . 


அட [ அடை ] கட்டுதல் 


ஆடைகளில் பூவேலைப்பாடு 
செய்வதற்குரிய முறையில் 
விழுதுகளைக் கட்டுதல் . 


அடை கட்டுபவர் 


வடிவ அமைப்புக்கேற்ப விழுது 
களைத் தொகுத்துக் கட்டித் 
தருபவர் . 


அடை கட்டும் ஏணி 


அடை கட்டும் பலகை 


... 


அடை கட்டுதலுக்குப் பயன் 
படுத்தப்படும் ஏணி . 
பேட்டு , புட்டா , செலுப்பு ஆகிய 
மூன்றும் கட்டுவதற்கென தனித் 
தனியே அமைந்த பலகைகள் . 
ஆடையில் பூவேலைப்பாடு 
செய்ய உதவும் அமைப்புக்கு உரிய 


அடைக்கயிறு 


கயிறு . 


அடைக்கு உருவம் 
வரைதல் 


அடை கட்ட வேண்டிய 
உருவத்தை அளவுக்கேற்ப 
தாளில் வரைந்து கொள்ளுதல் . 


340 


ஊடையில் தனி 
இழைகள் 


மொக்கு , ரேக்கு ஆகியஉருவங்கள் 
உண்டாக ஊடையில் பயன்படுத் 
தும் தனி இழைகள் . 


செல்ப்படை 
செலுப்படை ) கட்டுதல் 


. 


T 


செலுப்பு ஆசு 


முன்தானையில் பூவேலைப் 
பாடு அமைக்க அடை கட்டுதல் . 
செலுப்பு விழுதினுள் பூவேலைப் 
பாடு அமைவதற்காகக் கட்டப் 
படும் கயிறுகள் . 


... 


டுவைன் மாட்டுதல் 

அடை விழுதுகளுடன் முறுக் 
கிழை டுவைன் ] சேர்த்துக் 

கட்டுதல் . 
துடுப்பு போடுதல் 

அடை கட்டும் செயல்களில் 

ஒன்று . 
பாவில் தனி இழைகள் வளையல் , பேல் தாரி , வங்க்கி , 

பனாரஸ் முதலியன உண்டாக்க 
பாவில் பயன்படுத்தும் தனி 

இழைகள் . 
புட்டாட புட்டா அடை ] - பாவின் உடலில் பூவேலைப்பாடு 
கட்டுதல் 

செய்ய அடை கட்டுதல் . 
பேட்டட [ பேட்டடை ] கரையில் பூவேலைப்பாடு செய்ய 
கட்டுதல் 

அடை கட்டுதல் . 


வடிவ அட்டை 


வடிவம் அமைக்கப் பயன் 
படுத்தப்படும் அட்டை . 


வடிவ அட்டையிலுள்ள 

துளைகள் 


வடிவம் உண்டாக்கும் துளை , 
அட்டைகளைப் பதிய வைக்கும் 
துளை , அட்டைகளை வரிசைப் 
படுத்தும் துளை ஆகிய மூன்று 


துளைகள் . 


வடிவ அட்டை பின்னும் 


ஏணி 


வடிவ அட்டைகளைத் 
தொடர்ச்சியாக அமைப் 
பதற்குப் பயன்படுத்தும் ஏணி .- 


341 


கயிறு 


* வடிவம் அமைக்க உதவும் . -- வடிவம் ; அமைத்தலில் பயன் 

படும் நாடா , குச்சிக்கயிறு , 
நைலான் விழுது , பச்சைக் கயிறு 
30 ஆம் எண்ணுள்ள விழுது . 
வெண் முறுக்கிழை முதலிய 
கயிறுகள் . 


வடிவம் உண்டாக்கஉதவும் - வடிவம் உண்டாக்க அட்டைத் 
கருவிகள் 

துளைப்பான் , வடிவம் அமைப் 
பதற்குரிய சிறிய , பெரிய ஆணி 
கள் , சுத்தி முதலிய கருவிகள் . 


-- 


வரைதாளில் புள்ளி 
வைத்தல் 


அடைகட்டும் உருவத்தை வரை 
தாளில் புள்ளிவைத்துக்குறித்துக் 
கொள்ளல் . 


டாபி 


... 


பாவின் உடலில் பூவேலைப்பாடு 
செய்யப் பயன்படுத்தும் 
கருவி அல்லது சாதனம் . 


சிறு 


டிராபாய் டாபி 


வடிவம் அமைக்கப்படும் ஐந்து 
முறைகளுள் ஒன்று . 


திரட்டாபி 


வடிவம் 

அமைக்கப்படும் ஐந்து 
முறைகளுள் ஒன்று . 


பேரல் டாபி 


வடிவம் அமைக்கப்படும் ஐந்து 
முறைகளுள் ஒன்று . 
வடிவம் அமைக்கப்படும் ஐந்து 
முறைகளுள் ஒன்று . 


லேட்டிஸ் டாபி 


ஜாக்கார்டு 


வடிவம் அமைக்கப்படும் ஐந்து 
முறைகளுள் ஒன்று ; இம்முறை 
யில் வடிவம் அமைத்துக் கொடுத் 
தவரின் பெயரால் வழங்கப் 
படுவது . 


342 


6. தோய்ச்சடி அல்லது பாவடித் 

தொடர்பானவை 


இத்தலைப்பில் நூல் நெசவில் பொரப்பாவுக்குக் கஞ்சி 
போட்டுத் தரும் தோய்ச்சடிக்காரரிடையே வழங்கும் சொற்கள் 
விளக்கப்படுகின்றன . 


தோய்ச்சடி என்பது பொரப்பாவுக்குக் கஞ்சி போட்டுத் 
தோயும் இடம் ஆகும் . வழக்கில் தோய்ச்சடியைத் தோச்சடி 
என்பர் . தோய்ச்சடியைப் பாவடி என்றும் வழங்குவர் . 
தோய்ச்சடியில் பணிபுரிகின்றவர்கள் தோய்ச்சடிக்காரர் 
ஆவர் . இவர்கள் பாவுக்குக் கஞ்சி போட்டுத் தருதலில் , 
மழைக்காலத்தில் ஈரம் எளிதில் உலரவில்லை என்றும் வெயிற் 
காலத்தில் இழைகள் அதிகமாகத் துண்டித்துப் போகிற 
தென்றும் கூறுகின்றனர் ; மிதமான வெப்ப நிலையில் தங்களுக்கு 
வேலை எளிதாக நடைபெறுகிறதென்றும் இயம்புகின்றனர் . 


தோய்ச்சடிக்காரர்கள் பாவுக்குக் கஞ்சி போட்டுக் கொடுத் 
தலின் பொருட்டு ஆலையில் ஒடப்பட்ட கொத்துப்பாவு நூலை 
ஆடை உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறுகின்னர் . இவர்கள் 
இத்தொழிலை தலைமுறை தலைமுறை வழியாகச் செய்து 
வருகின்றனர் . தோய்ச்சடியில் ஊடுதியின் 

மாட்ட 
நிரந்தரமாக அடிக்கப்பட்டுள்ள மரக்கொம்பைக் கூசு ( கூச்சு ] 
என்பர் . 


கயிறு 


பாவுக்குக் கஞ்சி போடுதலில் வலிக்கிற பில் , கஞ்சாறபில் 
என்று இருவகையான பில்லுகளையும் அளுகுஞ்சு என்ற சிறு 
தூரிகையினையும் பயன்படுத்துகின்றனர் . பாவிற்குக் கஞ்சி 
யடிப்பவர் இவ்வேலை செய்பவர்களில் பெரியாள் என்றும் , 
பில் ஏந்தி வருபவர் சிற்றாள் என்றும் வழங்கப்படுகின்றனர் . 
ஒரு தோய்ச்சடியில் ஒரு பாவுக்குக் கஞ்சி போடப்படும் . ஒரு 
தோய்ச்சடிக்கு ஐந்து ஆள் தேவை .. இவர்களில் பெரியாள் 
இருவரும் சிற்றாள் . மூவரும் ஆவர் . பெரியாள் ஆணாகவும் 
சிற்றாள் பெண் அல்லது சிறுவர் ஆகவும் இருப்பர் . ஒரு பாவுக்கு 
மூன்று பேர் தேவை . இடைப்பட்ட இருவர் இரு பாவிற்கும் 
மாறிமாறிச் சென்று 

கடமையைச் செய்கின்றனர் . 
இவர்கள் இப்பாவினை ஓடல் பாவு என்பர் . பத்துப்பத்து 


தம் 


343 


பொந்துகளாகக் கஞ்சி போட்டு முடித்தபின் நூல்களை முறுக்கி 
வெண்டு போட்டு பாவைச் சுற்றும் முறைத் தாம் வாங்கி 
வந்த கம்பெனிக்காரர்களிடத்தில் ஒப்படைக்கின்றனர் . 

இனி தோய்ச்சடிக்காரரிடையே வழங்கும் சொற்களின் 
பொருள் விளக்கம் காணலாம் . 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கோலு 


அச்சி 

அச்சு அறுப்புக் வாரிழை இருக்குமிடம் உள்ள 
அறப்பு கோல் . கோல் . அச்சில் பிணைப்பதற் 

காக இழை அறுக்கப்படும் 

இடம் . 
ஏணிகட்டு அணிக்கட்டு புணிக்கட்டு . பாவடியில் பாவு 

தோய்ந்து முடியும் பொழுதுள்ள 
அணிக்கட்டு . 


அளுகுஞ்சு 


அளுகுஞ்சு 


தோய்ச்சடியில் பயன்படுத்த 
பூந்துடைப்பத்தின் வேரினால் 
செய்யப்பட்ட தூரிகை . 


அளுவு அளவு உருவுதல் பாவில் கஞ்சி போட்டு உலர்ந்த 
உருவுதல் 

பின் அளவு உருவுதல் எடுத்து 
விடுதல் . 


அளுவு அளவு 

கஞ்சி போட்டபின் 

அளவை 
ஒயட்டுதல் உழற்றுதல் இருக்குமிடத்திலேயே இழை 

களின் பிணிப்பு நீங்க உழற்றுதல் 
அளுவு அளவு தட்டுதல் பாவிடையே கஞ்சி போட்டபின் 
தட்டுதல் 

பிணிப்பு நீங்கி ஈரம் உலர 

அளவால் தட்டுதல் . 
அளுவு அளவு 

கொத்துப் பாவைப் பிரித்து 
பாசுதல் பாய்ச்சுதல் அதிலுள்ள 18 புணிகளில் 36 

அளவு பாய்ச்சுதல் . 
எண்ண எண்ணெய் இழைகள் தம்முள் ஒட்டிக் 
போடுதல் போடுதல் கொள்ளாமலிருக்கக் கஞ்சியுடன் 

எண்ணெய் சேர்த்தல் . 


344 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


எழ இழை 

வெப்பக்காலத்தில் வேண்டிய 
துண்டித்தல் துண்டித்தல் எண்ணெய்ப் பசையுடன் கஞ்சி 

இல்லையானால் இழைகள் . 

துண்டித்துப் போதல் . 
ஓடல் பாபு ஓடல் 

ஓடல் பாவு உடல்பாவு அல்லது கொத்துப் 


பாவு . 


கஞ்சியடிப் கஞ்சியடிப்பவர் கயிலி பாவுக்குக் கஞ்சி போடும் 
பவர் 

பெரியாள் . 


பில்லு 


கஞ்சி கஞ்சி தீற்றுதல் கஞ்சைத் தெளிவாக்கலின் 
தீத்துதல் 

பொருட்டுத் துணியில் ஊற்றித் 

தேய்த்து வடிகட்டுதல் . 
கஞ்சாற் கஞ்சிழையும்பில் கஞ்சி இழையும் பில் . 

பில் . மஞ்சம் 

புல் வேரினால் ஆனது . 
கஞ்சி வெச்சி கஞ்சி வைத்துக் கோல் 

பகுதியில் 

உள்ள நூல் 
குழை தூவுதல் குழைவாக இருப்பதால் அவ்விடம் 
தூவுதல் தனியாகக் கஞ்சி 

வைத்துத் 

தூவுதல் , 
கட்டு கட்டு கட்டு தல் பாவு தோய்ந்து 

முடிந்தபின் 
கட்டுதல் 

கட்டு கட்டுதல் . 


கொழ 


காசல் 


காய்ச்சல் 
தாங்காது தாங்காது 


கோடைகாலத்தில் பாவிழைகள் 
அதிக வெப்பம் தாங்காமை : 


காத்தாறு காத்தாற்றுதல் அளவை கீழ்மேலாக நிமிர்த்தி 
> தல் 

பாவைக் காற்றிலாற்றுதல் . 
கூச்சு 

தோய்ச்சடியில் கட்டப்பாரை 
போன்று பயன்படுத்தப்படும் 
நிலையான மரத்தாலான 
கட்டை . 


கூசு 


கூட்டாண் கூட்டாண் 


கூச்சு . 


கூலியாளு 


கூலியாள் 


தோய்ச்சடியில் வேலை செய்யும் 
கூலியாள் . 


பேச்சுவழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


கெட்டி 


கெட்டிக் கஞ்சி தீர்ப்புக் கஞ்சி . 


கஞ்சி 
கொழ 
தூவற 


குழை தூவும் 
கோல் 


பாவின் குழைப்பகுதியில் உள்ள 
கோல் . 


கோலு 


கொழ 


குழை தோய்தல் பாவின் குழைப் பகுதியைத் 
தோய்தல் 

தோய்த்தல் . 
கோடு வைத்தல் அளுவை நிமிர்த்துதல் . 
வைத்தல் 


கோடு 


கோல் கோல் தீற்றுதல் கோலில் பசையில்லாமல் 
தீத்துதல் 

இருக்கக் கோலை ஏர்த்தண்டில் 

தீற்றுதல் . 
சந்து சந்து 

அணி உள்ள பகுதி . 
சித்தாளு சிற்றாள் தோய்ச்சடியில் பில் ஏந்தி 

வருபவர் . 


செலவ நூல் சலவை நூல் சலவைப்பொடியினால் 

வெண்மையாக்கப்பட்ட நூல் . 
தடி தடி 

தோய்ச்சடியில் கஞ்சி போடுபவர் 

பயன்படுத்தும் நீண்ட கோல் . 
திறம் திறம் போடுதல் திருப்பிப்போடுதல் . 
போற்றது 


தீர்ட்பு கஞ்சி தீர்ப்புக் கஞ்சி தோய்ச்ச்டியில் பாவிற்கு 

இடப்படும் இரண்டாம் கஞ்சி . 


தூர் கோலு தூர்க்கோல் 


பாவு மடங்கி வரும் இடத் 
திலுள்ள கோல் . குழை தூவும் 
கோல் . 


. 


தூர் பில்லு தூர்ப்பில் 


தெளிவு வரச்செய்ய பயன்படுத் 
தும் பில் . மூன்றாவதாக ஓடும் - 
வலிக்கும் பில் , 


313 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு 


பொருள் 


. 


தூவுதட்டு தூ வுதட்டுதல் தெளிவு செய்தல் , 

தல் 
தெளிவா தெளிவாத் பாவின் இழைகளைத் தனிப் 

தட்டுதல் தட்டுதல் படுத்த முதலில் பில்லு வருதல் .- 
தேங்கா தேங்காய் பாவு மிருதுவாக - வழவழப்பாக 
எண்ண 

எண்ணெய இருக்கக் கஞ்சியுடன் தேங்காய் 
கூட்டல் கூட்டல் எண்ணெயைச் சேர்த்தல் . 
தோச்சடி தோய்ச்சடி பாவடி.பொரப்பாவுக்குக் கஞ்சி 

போட்டுச் சீர் செய்யும் இடம் 
பச்சைஅரிசி மாவினால் செய்யப் 

பட்ட கூழ் . 
பணிவூர்த 

பணிவூர்தக்கயிறு தோயச்சடியில் நிரந்தரமாகக் 
கவுறு 

கட்டப்பட்டுள்ள கயிறு . 
பத்தகர பத்தைக் கரை பாவின் அடிப்பகுதியில் எஞ்சிய 

அறுத்தெடுக்கப்பட்ட நூல் . 
பாவடி பாவடி 

பொரப்பாவுக்குக் கஞ்சி போடு 
மிடம் . 


பச 


பசை 


பாவு 

பாவு காயாது 
காயாது 


மழைக்காலத்தில் கஞ்சி போட்ட 
பாவு எளிதில் உலராமை . 


பாவு தெளிவாக்கத் தட்டுதல் . 


பாவு தூவி பாவு தூவி 
தட்டுதல் தட்டுதல் 


பாவு பாவு நயநயப் 
நைநைப்பா பாய் 
இருத்தல் இருத்தல் 


குறித்தளவு எண்ணெய் சேர்க்கப் 
பட்ட பசையுடன் தோய்ந்த 
பாவின் தன்மை ; பாவு மிருது 
வாய் இருத்தலைக் குறித்தல் . 
கொத்துப்பாவைப் பிரித்து 
நீட்டி அளவு போடு தல் . 


பிரிச்சி 

பிரித்து அளவு 
அளுவு 

போடுதல் 
போடுதல் 
யில் 

பில் ஏற்பவர் 
ஏற்பவர் 


தோய்ச்சடியில் வேலை செய்யும் 
சிற்றாள் . 


347 


பேச்சு வழக்கு 


எழுத்து வழக்கு 


பொருள் 


பில்லுதள்ளு பில்லு தள்ளு 


கஞ்சி போட்ட பாவின் மீது 
பில்லோட்டுதல் . 
பத்தைக் கரையில் கஞ்சி 
தெளிக்க செய்யப்பட்ட கருவி . 


புருசல் 


புருசல் 


புருசல 


புருசீல் 


புருசல் , 


பெரியாளு பெரியாள் தோய்ச்சடியில் கஞ்சியடிப்பவர் . 
முதல்பில்லு முதல்பில் பாவு தெளிவு செய்தலுக்கு 

ஓடப்படும் பில் . 
முறுக் 

முறுக்கேற்றுதல் தோய்ச்சடியில் பாவு தோய்ந்து 
கேற்றுதல் 

முடிந்த பின் கட்டு கட்டி அளவு , 
எடுத்த பின் பாயை முறுக்குதல் . 


கஞ்சி 


மூணாவது மூன்றாம் கஞ்சி இழை தாங்குவதாய் இருந்தால் 

போடப்படும் கஞ்சி . 
மெல்லீஸ் மெல்லியகோல் 

பாவைத் தெளிவாக்கத் தட்டப் 
பயன்படுத்தும் மெல்லிய மூங்கில் 
கோல் . 


கோலு 


மொதகஞ்சி முதல் கஞ்சி 


தோய்ச்சடியில் பாவிற்கிடப் 
படும் முதல் கஞ்சி . 
கயிற்றை முறுக்கிக் கட்டுதல் 


முறுக்கிக் 


மோக் 
கட்டுதல் 


கட்டுதல் 


மோக் 

முறுக்கைத் கயிற்றின் முறுக்கைத் தளர்த்து 
தளர்த்தல் தளர்த்தல் தல் . 
மோக் முறுக்கு பிகுவாய் முறுக்குண்ட கயிறு விரைப்பாக 
பிகுவாய் இருத்தல் இருத்தல் . 
இருத்தல் 


மோக்கு முறுக்குத் தடி கயிற்றை முறுக்க உதவும் சிறு 

கொம்பு . 
தடி 
மோக்கு 

முறுக்குப்போடுதல் கயிற்றை முறுக்குதல் . 
போடுதல் 


348. 


பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. - டக் 1 பொருள் . ப 


மோக்குவை முறுக்கு வை கயிற்றை முறுக்கி , முறுக்குத் 

தளராமல் இருக்க ஒரு சிறு 
கொம்பைக்கயிற்றினுள் சொருகி 

நிலத்தில் ஊன்றுதல் . 
வடிகட்டுதல் வடிகட்டுதல் கஞ்சியை வடிகட்டுதல் . 
வலிக்கிற வலிக்கும் பில் தோய்ச்சடியில் பயன்படுத்தும் 

இருவகைப் பில்லில் ஒன்று . 
பூந்துடைப்ப வேரினால் 
செய்யப்பட்டது ; கனமாயிருக் 


பில்லு 


கும் . 


கயிற்றை இழுத்துக் கட்டுதல் . 


வடிச்சி 

கட்டுதல் 
விசிற்றது 


வலித்துக் 

கட்டுதல் 
விசிறுதல் 


பாவை நிமிர்த்தி அளவைப் 
பிடித்துக் கொண்டு அசைத்தல் . 


வெண்டி வெண்டு 

தோய்ந்து முறுக்கிய பாவை 
போடுதல் 

போடுதல் முன்கையில் சுற்றிச் சுற்றுதல் , 
கம்பெனி கம்பெனி ( ஆ . ) தோய்ச்சடியில் வேலை செய்ப 

வர்கள் கொத்துப் பாவினை 
வாங்கி வருமிடம் . 


காசல் ஓவர் காய்ச்சல் ஓவர் 

( த + ஆ . ) 


வெயிற் காலத்தில் வெப்பம் 
அதிகமாக உள்ளதா பாவுல் 
அவ்வெப்பத்தைத் தாங்காமை 
யைச் சொல்வது . 


7 . 


அளவைப் பெயர்கள் 


இத்தலைப்பில் நெசவுத்தொழிலில் வழங்கும் அளவைப் 
பெயர்கள் குறித்த சொற்கள் விளக்கப்படுகின்றன . 

20 , 26 , 30 , 40 , 60 , 80 , 100 முதலிய எண்ணுள்ள நூல்கள் 
உண்டு . 

இழைகள் எந்த எண்ணுள்ள நூல் எனச் சொல்லப் 
படுகிறதோ அந்த எண்ணுள்ள பொந்துகள் சேர்ந்தது ஒரு 
கட்டு ஆகும் . இவற்றில் 20 , 26 , 30 , 40 எண்ணுள்ள நூல்கள் 


349 


கட்டு அல்லது கண்டு என்ற அளவில் சொல்லப்படும் . இவற்றில் 
பொட்டி [ பெட்டி ) அளவு . கிடையாது ; 1 கட்டு (bundle ] 
நூவின் எடை 4.54 கிலோகிராம் . இவ்வெண்கள் கொண்ட 
நூல்களில் 40 கட்டுகள் சேர்ந்தது 1 பேல் ஆகும் . 60,80 , 100 
எண்ணுள்ள நூல்கள் 3 பேல் ஆகத்தான் வரும் . 60 ஆம் எண் 
நூலில் 30 பொந்துகள் ( 15 லடிகள் ) சேர்ந்தது 1 பொட்டி 
ஆகும் . 80 ஆம் எண் நூலில் 40 பொந்துகள் ( 20 லடிகள் ) 

1 பொட்டி ஆகும் . 100 ஆம் எண் நூலில் 50 
பொந்துகள் 

[ 25 லடிகள் அல்லது கண்டுகள் ] சேர்ந்தது 1 
பொட்டி ஆகும் . 60 , 80 , 100 எண்கள் கொண்ட நூலில் 2 
பொட்டிகள் சேர்ந்தது 1 கட்டு ஆகும் . 40 பொட்டிகள் 
சேர்ந்தது 1 பேல் ஆகும் . இவற்றில் 1 பொட்டி நூலின் எடை 
2. 27 கிலோகிராம் . நூல் அளவுகள் , நூல் உற்பத்தி செய்யப் 
படும் பஞ்சாலையில் சொல்லப்படும் அளவுகள் இங்குக் குறிப் 
பிடப்படுகின்றன . 


சேர்ந்தது 


- 


நூல் அளவு 

7 குஞ்சம் - 1 சிலுப்பை ( Hank ) 
8 குஞ்சம் 

160 இழை 

- 240 கஜம் 
1 சிலுப்பை 

1680 கஜம் 
10 சிலுப்பை 1 பொந்து ( Knot ) 
2 பொந்து 

1 லடி 

1 சடை 
2 சிலுப்பை - 1 அணி 
5 அணி 

- 1 பொந்து 
60 இழை 

1 தலை 
8 இழை 

1 அடுக்கு அல்லது இடுக்கு 
456 கதிர்கண்டு - 1 டாப் 
1 உருளை நூல் - 19 கிலேகிராம் 

அளவு 
1 பொரை 

- 8 லுங்கி - 16 மீ . 
- 2 பீஸ் 


- 4 மடி 


- 


1 மடி 


2 லுங்கி 


350 


1 பீஸ் 
1 துண்டு 


- 4 லுங்கி 
-1 லுங்கி 


- 


* 


பட்டு அளவு : 
1 பல் 

- 2 இழை 
1 குளிகை - 2 இழை 
4 பல் 

1 அடுக்கு 
15 அடுக்கு 

1 குஞ்சம் 
60 குளிகை -1 குஞ்சம் 
36 குஞ்சம் 

18 கால் 
5 சிலுப்பை 

- 1 கட்டு 
10 சிலுப்பை 

கிலோ 
1 மார்க் - 4 சரிகைக்கட்டைகள் 

- 243 கிராம் ( கட்டையின் 

எடை இல்லாமல் ) 
1 சரிகைக் - 72 கிராம் 

கட்டை 
1 காலி சரிகைக் . 11 கிராம் ( ஏறக்குறைய ) 
கட்டை 


- 


இம்முறையில் மேற்கண்ட நான்கு , ஐந்தாம் இயல்களில் 
நெசவுத் தொழிலும் அதன் துணைத் தொழில்களும் சார்ந்து 
தொகுக்கப்பட்ட சொற்கள் , பொருள் வழிப்பாகுபாட்டின் 
அடிப்படையில் பிரித்துப் பொருள் விளக்கம் காணப்பட்டன . 


திலகவதிபதிப்பகம் , காஞ்சிபுரம் 


351 


இயல் -6 


உழவும் நெசவும் - சொல்வழிப் பாகுபாடு 


பொருள்வழிப் பாகுபாட்டின் அடிப்படையில் முந்தைய 
இயல்களில் உழவு , நெசவு பற்றிய சொற்களைத் தனித்தனியே 
கண்டோம் . இவ்வாறாம் இயலில் உழவு , நெசவு பற்றிய 
சொற்களைச் சொல்வழிப் பாகுபாட்டின் அடிப்படையில் தனிச் 
சொல் , தொகைச் சொல் , கூட்டுச்சொல் ஆக வருவனவற்றை 
யும் , சொல்லாக்க முறைகளையும் காண்போம் . 


11 


ஒரு தொழிலைச் செய்பவர்கள் தங்கள் தொழிலுக்கெனவே 
பயன்படுத்தும் கலைச்சொற்கள் சில உள்ளன . அச்சொற்கள் 
யாவும் அச்சொல் குறிக்கும் பொருளொடு இயற்கையாகவே 
தொடர் புடையனவாம் , ‘ மொழிப் பொருட் 

காரணம் 
விழிப்பத் தோன்றா என்கிறது தொல்காப்பியம் . உலகில் 
காணப்படும் பொருட்களுக்கு வழங்கும் பெயரின் காரணம் 
இற்றை நாளில் நம்மால் அறிய இயலாமையினால் அச்சொற் 
களில் சில இடுகுறி எனக் கருதுதல் தவறென மொழி நூலறிஞர் 
கருதுவர் . 

தமிழ் தொன்மையான மொழி , எனவே இம்மொழியில் 
காணப்படும் தொழில் சார்புடைய சொற்களில் பெரும் 
பான்மையன தமிழ்ச் சொற்களாகவும் சிறுபான்மையன 
பிறமொழிச் சொற்களாகவும் உள்ளன . அவற்றுள் புதிய 
சொல்லாக்க முறையில் அமையும் சொற்கள் , பிறமொழித் 
தொடர்பால் உருவாகும் சொற்கள் ஆகிய இவ்விருநிலையிலும் 
1. சுந்தரமூர்த்தி . கு , ( பதி . ) , தொல்காப்பியம் , சொல்லதி 

காரம் , ( மு.கா. நூ . ) நூ . 394. ப . 511 . 
2. மாகறல் கார்த்திகேய முதலியார் , மொழி நூல் , ( சென்னை ) 

ஆர் . விவேகானந்தா அச்சுக்கூடம் , அச்சுக்கூடம் , 1913 , 


ப . 1 .. 


352 


உண்டாகும் புதிய சொற்களில் பெயர்ச்சொற்களே ஒருமொழி 
யில் மிகுதியாகக் காணப்படும் என்பர் . 


சொற்கள் ஒரு மொழி , தொடர்மொழி , பொதுமொழி 
என மூவகைப்படும் . இவற்றை , 


i 


ஒருமொழி ஒருபொரு ளனவாம் தொடர்மொழி 

பலபொரு எனபொது இருமையும் ஏற்பன " 21 
என்று விளக்குகிறது நன்னூல் . இவற்றுள் ஒருமொழி என்பது 
தனிச்சொல் . ஓர் எழுத்துத் தனித்து நின்றேனும் இரண்டு , 
மூன்று முதலிய எழுத்துகளாகத் தொடர்ந்து நின்றேனும் 
பொருள் உணர்த்துவது சொல் எனப்படும் ( அச்சொல் தனிச் 
சொல் ஆகும் . ஆய்வில் தொகுக்கப்பட்ட தொழில் சார்புடைய 
சொற்களில் தனிச்சொல்லாக வழங்கும் சொற்களை . இங்குக் 
காண்போம் . 


தனிச்சொல் - பெயர் 


கழனி , கரம்பு , களம் , தார் , குழல் , கிணறு , தரிசு , தளை , 
நிலம் , வாரம் , வாய்தா , பயிர் , அச்சு , ஆப்பு , உருளை . ஏற்றம் , 
ஏரி , கவலை , சால் , தோணி , தாங்கல் , தொட்டி , தொண்டான் , 
துலான் , பணி , பளு , பார் , மடை , மடல் , மதகு , மடு , மோழை , 
ஏர் , உரல் , கலப்பை , கழு , காறு , கிட்டி , குதிர் , கோணி , 
துறடு , படை , பலுகு , மேழி , உமி , கணு , கதிர் , 

சோணை , 
கிடங்கு , கோரை , சக்கை , சருகு , தீனி , நாற்று , நெல் , நொய் , 
பதர் , பரம்பு . போகம் , மகசூல் , மேடு , வயல் , மனை , அள்ளு , 
கடும்பு , கவான் , கோபு , சினை , கமலம் , வைசூரி, பாளை, 
அந்து , ரோகம் , கலங்கள் , போலு , தும்பு , புழுதி , பட்டம் , ஏடு , 


1. அகத்தியலிங்கம் . ச . மொழியியல் , சொல்லியல் , 

வினையியல் , ( அண்ணாமலை நகர் , அனைத்திந்திய 

தமிழ் மொழியியற் கழகம் . 1982 ) ப . 16 .. 
2. நன்னுல் விருத்தியுரை , ( சென்னை , திருநெல்வேலித் 

தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 
லிமிடெட் , 1956 ) நூ. 260 , ப . 199 . 


353 


ஓலை , நூக்கு , குழி , கூச்சு , சபா , முந்தி , கோல் , கோரா , 
சடை , சிலுப்பை , துடுப்பு , டோலா , பட்டு , பேட்டு , ஆலை , 
பாவு , அளவு , லுங்கி , கயிலி , குஞ்சம் , கொத்து , திண்டு , 
தோம்பு , பெந்து , கண்ணி , காடி . நாடா , துக்கு , தலா , சாயம் , 
காரிகம் , லடி , வாரை , நடுவு . விழுது , பன்னை , ஈனை , நாசி , 
குட்டி , பந்தல் , டப்பா , கார்டு , பீம் , ஊசி , பஞ்சா , நூல் , தடி , 
சவுத் , சிம்பல் , மொக்கு , ஊணி , வினாடி , ஆசு , தீர்வை , தாள் , 
தழை , பொலி , கோடரி , கூளம் , குரும்பை , தொளிம்பை , 
வாதம் , முசுப்பு , செலுப்பு , குளிகை , கசபு , சொழல் , கரணை , 
பில்லு , இராட்டினம் , சப்புரி , புள்ளு , வெம்பல் , நெற்று , உறை, 
புரி , அம்பாரம் , எரு , உரம் , கடிசு முதலியன . 


தனிச்சொல் - வினை 

நடு , நிமிட்டு , நெருடு , பிழி , தூற்று , நோம்பு , பாய்ச்சு ,. 
இழு , பிணை , அறுத்தல் , உழற்றல் , ஊற்று , உதறு முதலியன . 


தனிச்சொல் - பெயர் , வினை 
விதை , இழை , தட்டு , கட்டு , மடி , அரி , கொத்து , தறி , 

, 
பார் , சுழி , படி , தடை முதலிய சொற்கள் பெயராசுவும் வினை 
யாகவும் வருகின்றன . 


தொகைச்சொல் 

தொகைச் சொல் என்பது இரு தனிச்சொற்களின்கூட்டாம் . 
இவை ஒரு சொல் தன்மையதாக அமையும் . 


வேற்றுமைத் தொகையே உவமத்தொகையே 
வினையின் தொகையே பண்பின் தொகையே 
உம்மைத் தொகையே அன்மொழித் தொகையென் ( று ] 

அவ்வா றென்ப தொகைமொழி நிலையே 1 
என்று தொகை மொழிகளாக வருவன இவையெனத் தொல் 
காப்பியம் கூறுகிறது . இதனையே நன்னூல் , 


1. தொல்காப்பியம் . சொல் . ( மு . கா . நூ ) நூ . 412. ப . 49 . 


உ -23 


354 


பெயரொடு பெயரும் வினையும் வேற்றுமை 
முதலிய பொருளின் அவற்றின் உருபிடை 
ஒழிய இரண்டு முதலாத் தொடர்ந்தொரு 
மொழிபோல் நடப்பன தொகை நிலைத் 

தொடர்ச்சொல் 
என்று தொகைச் சொல்லின் இலக்கணத்தையும் , 

வேற்றுமை வினைபண் புவமை உம்மை 

அன்மொழி என அத் தொகை ஆறாகும் 2 
என்று அதன் அறுவகைகளையும் கூறுகின்றது . 

இவற்றின் அடிப்படையில் தொழில் சார்புடைய சொற் 
-களில் சில , எத்தகு தொகைச் சொல் என்பதை இங்குக் 
காணலாம் . 


வேற்றுமைத் தொகை : 

அவற்றுள் 

வேற்றுமைத் தொகையே வேற்றுமை யியல் : 
என்று தொல்காப்பியமும் , 

‘ இரண்டு முதலா இடையா றுருபும் 
வெளிப்படல் இல்லது வேற்றுமைத் தொகையே 


என்று நன்னூல் சற்று விரிவாகவும் வேற்றுமைத் தொகைக்கு 
விளக்கம் அளிக்கின்றன . அஃதாவது , முதலுக்கும் ( எழுவாய் 
வேற்றுமைக்கும் ) எட்டுக்கும் ( விளி வேற்றுமைக்கும் ) இடைப் 
பட்ட 

வேற்றுமைகளின் உருபுகள் மறைந்து வரும் 
தொடர்மொழிகள் , வேற்றுமைத் தொகைகளாம் . 


இரண்டாம் வேற்றுமைத் தொகை : 

( எ . கா . ) முள்ளுருளை , மண்வெட்டி , பேல் தகடு , புல்லரி 
வாள் , கோரா ஆலை , பட்டுப்பரிவட்டம் . 


1. நன்னூல் விருத்தியுரை , ( மு.கா.நூ.) நூ . 361. ப . 329 . 
2. மேற்படி , நூ . 362. ப . 530 . 
3. தொல்காப்பியம் , சொல் . ( மு.கா.நூ. ) நூ . 413. ப . 553 
4. நன்னூல் விருத்தியுரை , [ மு . கா.நூ.) நூ . 363 ப . 530 . 


355 


மூன்றாம் வேற்றுமைத் தொகை : 
( எ . கா . ) கைச்சால் , மண்ணுருண்டை , 

நாலிலைப் பரி 
வட்டம் , மரநாடா . 

நான்காம் வேற்றுமைக் தொகை : 

( எ . கா . ) கூலியேர் , பூட்டுக் கயிறு , கீறு சுப்பல் , சாய 
வடுப்பு , செலுப்பேணி . 

ஐந்தாம் வேற்றுமைத் தொகை : 
( எ . கா . ) முதல் கஞ்சி . 
ஆறாம் வேற்றுமைத் தொகை : 
( எ . கா . ) பரிவட்டக்காம்பு , முந்தண்டுக்கால் , 


ஏழாம் வேற்றுமைத் தொகை 

( எ . கா ) மூலைக்கழனி, வயலெலி , கடைமடை , அடிமுந்தி , 
கா துக்கட்டு . 


உவமைத் தொகை : 

உவமத் தொகையே உவம இயல 1 என்று தொல்காப் 
பியமும் , 


‘ உவம உருபில துவமத் தொகையே 
என்று நன்னூலும் உவமைத் தொகைக்கு விளக்கம் நவில் 


கின் றன . 


( எ . கா . ) மாடக்கயிறு , கிளிக்கால் காதுவளையம் பொன் 
னேர் , பளிச்சு நடுவு , வால்மரக்கால் , அம்புவிசை , பாம்புச்சுழி . 
வினைத் தொகை 

‘ வினையின் தொகுதி காலத்தியலும் 3 
என்று தொல்காப்பியமும் , 

காலம் கரந்த பெயரெச்சம் வினைத்தொகை 4 
1. தொல்காப்பியம் , சொல் . ( மு . கா . நூ . ) நூ . 414 ப . 553 . 
2. நன்னூல் விருத்தியுரை , ( மு . கா . நூ . ) நூ . 366. ப . 334 . 
-3 . தொல்காப்பியம் , சொல் . (மு . கா . நூ . ] நூ. 415 ப . 556 . 
--4 : நன்னூல் விருத்தியுரை , [மு . கா . நூ . ] நூ. 364. ப . 331 . 


356 


* 


என்று நன்னூலும் வினைத்தொகைக்கு விளக்கம் தருகின்றன . 
( எ . கா . ) அரிவாள் , விரிகுளம்பு , தொற்றிழை , பூட்டுகயிறு 
குத்தாப்பு . 
பண்புத்தொகை : 

‘வண்ணத்தின் வடிவின் அளவின் சுவையினென் ( று ) 
அன்ன பிறவும் அதன் குணம் நுதலி 
இன்ன [ து ] இதுவென வரூஉம் இயற்கை 

என்ன கிளவியும் பண்பின் தொகையே 1 
என்று தொல்காப்பியமும் , 


பண்பை விளக்கு மொழிதொக் கனவும் 

ஒருபொருட் கிருபெயர் வந்தவும் குணத்தொகை 2 
என்று நன்னூலும் பண்புத்தொகைக்கு இலக்கணம் இயம்பு 


கின்றன . 


[ எ . கா . ) புன்செய் , நன்செய் , காணிக்கல் , தண்ணீர் வாரம் , 
பட்டாநிலம் , வண்டிப்பாதை , வரப்புமேடு , ஆடிப்பட்டம் , 
அச்சுமரம் , தலைச்சன் நாகு , சப்புரித்தடை , சாணிப்பால் 
கலப்புக்கதிர் . 
உம்மைத்தொகை ; 

இருபெயர் பல்பெயர் அளவின் பெயரே 
எண்ணியற் பெயரே நிறைபெயர்க் கிளவி 
எண்ணின் பெயரோடு ] அவ்வறு கிளவியும் 

கண்ணிய நிலைத்தே உம்மைத் தொகையே 3 
என்று தொல்காப்பியமும் , 

எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் 
எனுநான் களவையுள் உம் இல தத்தொகை 

நன்னூலும் உம்மைத் தொகைக்கு விளக்கம் கூறு 


என்று 
கின்றன . 


2 . 


1. தொல்காப்பியம் , சொல் . [ மு . கா.நூ.] நூ . 416 . 

ப . 558 . 

நன்னூல் விருத்தியுரை , ( மு.கா.நூ. ) நூ . 365. ப . 332. 
3 . தொல்காப்பியம் , சொல் . ( மு . கா . நூ- ) நூ . 

571 . 
ப . 566 . 
4. நன்னூல் விருத்தியுரை , ( மு . கா . நூ . ) நூ . 368. ப . 336 . 


-- 


357. 


( எ . கா . ) முப்பத்தாறு முழம், ஐம்பத்து நான்கு அங்குலம் 
ஒன்றரை , கரிசெரளி ஆடு , கரிவெங்கால ஆடு . 


அன்மொழித் தொகை : 
" பண்பு தொக வரூஉங் கிளவி யானும் 
உம்மை தொக்க பெயர்வயி னானும் 
வேற்றுமை தொக்க பெயர்வயி னானும் 

ஈற்றுநின் றியலும் அன்மொழித் தொகையே 1 
என்று தொல்காப்பியமும் , 

ஐந்தொகை மொழிமேற் பிறதொகல் அன்மொழி 2 
என்று நன்னூலும் அன்மொழித் தொகைக்கு விளக்கம் 
அளிக்கின்றன . 


( எ . கா . ) கூடுகொம்பன் காணோம் . 


கூடுகொம்புடைய மாட்டைக் காணோம் 

என்னும் 
முறையில் இத்தொடர் பொருள் தருதலால் , 

, த்தொடர் 
வினைத்தொகை புறத்துப் பிறந்த அன்மொழித் தொகைக்கு 
எடுத்துக் காட்டாகிறது . 


இவ்வாறு அறுவகைத் தொகைக்கும் தொழில் சார்புடைய 
சொற்களினின்றும் எடுத்துக் காட்டுகள் பல காணலாம் . 


கூட்டுச் சொற்கள் 

கூட்டுச் சொற்கள் பல்வகைப் பெயர்களின் சேர்க்கையால் 
அமைவன . அவை தொகை நிலைத் தொடராகவும் 

தொடராகவும் தொகா 
நிலைத் தொடராகவும் அமையும் . தொகைநிலைத் தொடரா 
வது ஒரு தொடர் மொழியில் இருசொற்களுக்கிடையில் எச் 
சொல்லும் மறையாது வருதலால் . தொகாநிலைத் தொடர் 
வரும் இடங்களைப் பற்றி நன்னூல் , 


1. தொல்காப்பியம் , சொல் . ( மு , கா நூ ] நூ .418 . ப .570 . 
2. நன்னூல் விருத்தியுரை , ( மு . கா . நூ . ] 369. ப . 337 . 


358 


முற்றீ ரெச்சம் எழுவாய் விளிப்பொருள் 

ஆறுரு பிடையுரி அடுக்கிவை தொகாநிலை 1 
என்றியம்புகிறது . 

ஆய்வில் எடுத்துக் கொள்ளப்பட்ட தொழில் சார்புடைய 
சொற்பால் வரும் கூட்டுச் சொற்கள் கீழ்க்கண்டாங்கு பெயரும் 
( பெயரெச்சம் ] வினையுமாய் ( வினையெச்சம் ] அமைந்திருத் 
தலைக் காணலாம் . 


அரி முந்தி அடிக்கிற கயிறு 
இத்தொடர் , பெயர் + வினை அடை + வினை + பெயர் 
ஆக அமைந்துள்ளது , 


பட்டு கீறும் கரணைக் கோல் 
இத்தொடர் , பெயர் + வினை + பெயர் + பெயர் 
அமைந்துள்ளது . 


கோரா முறுக்கேறிய நூற்று 
இத்தொடர் , பெயர் + வினை + வினை 

+ பெயர் ஆக 
அமைந்துள்ளது . 


அணி விழும் சட்டம் 
இத்தொடர் , பெயர் + வினை + பெயர் ஆக அமைந்துள்ளது. 

ஓரம் பிடித்து ஓட்டுதல் 
பல்லு பட்டுப் போதல் 
இழை கரைந்து போதல் 
தண்ணீர் சுண்டிப் போதல் 


இத்தொடர்கள் , 
துள்ளன . 


பெயர் + வினை + வினை 

ஆக அமைந்த 


கிட்டிப் போன தறி 
இத்தொடர் , வினை அடை + வினை + பெயர் ஆக அமைந் 


துள்ளது . 


1. மேற்படி . நூ . 374. ப . 343 . 


35 . 


அளவு தட்டுதல் 

அள்ளுப் பிடித்தல் 
இத்தொடர்கள் , பெயர் + வினை ஆக அமைந்துள்ளன . 


மண்ணைக் கசக்குதல் 

வரப்பைக் கழித்தல் 
இத்தொடர்கள் பெயர் + வேற்றுமை உருபு + வினை ஆக 
அமைந்துள்ளன . 


ஒட்டித் தள்ளுதல் 
கோலி விடுதல் 
மலர அடித்தல் 

ஊற வைத்தல் 
இத்தொடர்கள் , வினை + வினை ஆக அமைந்துள்ளன . 


பாய்ச்சல் மாடு 

பாய்ச்சுக் கோல் 
இத்தொடர்கள் , வினை + பெயர் ஆக அமைந்துள்ளன . 


நிலுவை மணை 


பால் புழு 


இத்தொடர்கள் பெயர் + பெயர் ஆக அமைந்துள்ளன . 


எலும்பு மாட்டு நிலம் 
மோதிர உருண்டைக் கட்டை 


இத்தொடர்கள் , பெயர் + பெயர் + பெயர் என்னும் முறை 
யில் பல பெயர்களின் சேர்க்கையால் அமைந்துள்ளன . 

இவ்வாறு பல்வகையில் சொற்சேர்க்கை அமைந்து தொழில் 
சார்புடைய சொற்கள் மொழியின் வளப்பத்தைக் காட்டு 


கின்றன . 


சொல்லாக்கம் 


ஒரு காலத்தில் ஒரு மொழியில் கண்ட அத்தனைச் சொற் 
களையும் அடுத்த காலத்தில் காண முடிவதில்லை . இன்றையத் 
தமிழ் மொழியில் காணப்படும் சொற்கள் அனைத்துமே தமிழ் 
மொழியின் ஆரம்பகால முதல் இருந்தன எனக்கூற முடியாது . 


360 


மூவாயிரம் ஆண்டுக்கால வளர்ச்சியில் எத்தனையோ சொற்கள் 
உருவாவதும் இதைப் போன்றே பல சொற்கள் வழக்கறுவதும் 
இயற்கை என்பர் . 


ஒரு மொழியில் புதிய சொல்லாக்கத்தின் காரணங்களை , 
1. புதிய எண்ணங்களின் வளர்ச்சி , 2 . உணர்ச்சி ஓட்டம் , 
3. நுண்ணிய வேறுபாடுகள் , 4. வழக்கு அறுதல் , 5 . பல 
பொருள் - ஒரு சொல் எனப் பாகுபடுத்தி விளக்கம் கூறுகிறார் 
ச . அகத்தியலிங்கனார் . இப்பாகுபாட்டுக் கூறுகளின் அடிப் 

தொழில் சார்புடைய சொற்களில் காணப்படும் 
புதிய சொல்லாக்கங்களைக் காண்போம் . 


படையில் 


புதிய எண்ணங்களின் வளர்ச்சி 


இறைப்புப் பட்டறை , பதியம் , மானாவாரி நிலம் , பேட்டு 
முதலிய சொற்கள் உழவு , நெசவுத் தொழில்களில் பயன்படுத் 
தப்பட்டு வந்திருப்பினும் புதிய எண்ணங்களின் வளர்சியால் 
மானாவாரிப்பயிர் , மானாவாரிச் சாகுபடி , 

பதியங்கன்று . 
பதியந் நாற்று , பதியந் நாற்றங்கால் , இறைப்புப் 
பயிர் , இறைவை 

நன்செய் , இறைப்புக்காய் , பேட்டு 
ஊடை , பேட்டடை , பேட்டிழுத்தல் , பேட்டு 

கட்டுதல் , 
பேட்டுக் கம்பி , கேட்டுக்கயிறு , போட்டுக்குச்சி , பேட்டுச் சட்டம் 
பேட்டுத் தகடு , பேட்டுத்தடி . பேட்டுப் பெட்டி , பேட்டு 
மூட்டை , பேட்டேணி , ஈவனிங் மார்னிங் பேட்டு 
சொற்கள் உருவாகியுள்ளன . 


முதலிய 


அளவில் 


உணர்ச்சி ஓட்டம் 

உள்ளத்தில் உன்னிய கருத்தினை எளிதில் வெளியிட பிற 
மொழிச் சொற்களைக் கலந்த 

டார்க் 

கலர் 
( Dark Colour ) டாப்பிங் கலர் ( Topping colour ) , பாயில் 
( Boil ) பண்ணுதல் , பிளீச்சிங் ( Bleaching ) பண்ணுதல் , 
பாய்லர் ( Boilor ) அடுப்பு , கிராஸ் ( Cross ) மாடு என்றும் , 
சேற்றடிக் கட்டையைச் சேறடி என்றும் , இழைகள் நீட்டிக் 


வினை 


N 


1. அசத்தியலிங்கம் . ச . மொழியியல் , சொல்லியல் , 

யியல் ( மு . கா . நூ . ) ப . 15 . 
2. மேற்படி . பக் . 18 முதல் 24 வரை . 


361 


கட்டுதலை எயட்டு கட்டுதல் என்று 
ஓட்டத்தின் விளைவேயாம் . 


கூறுதலும் 


உணர்ச்சி 


நுண்ணிய வேறுபாடுகள் 

நிலத்தில் பயிரிடும் உரிமையை விளக்க இயல்பாக இருக்கும் 
இரு சொற்களை இணைத்து அனாதை நிலம் , கட்டளை நிலம் , 
பட்டா நிலம் , புறம்போக்கு நிலம் என்றும் , புறம் போக்கு 
நிலத்தில் ஏரிப்புறம்போக்கு , கிணற்றுப் புறம்போச்கு , களத்துப் 
புறம்போக்கு , குளத்துப் புறம்போக்கு , கோயில் புறம்போக்கு , 
நத்தம் புறம்போக்கு , மேய்க்கால் புறம்போக்கு , வாய்க்கால் 
புறம் போக்கு என்று குறிப்பிடப்படுவதும் , வரப்பின் 
தன்மையை ஒட்டி , சூனா வரப்பு , சாத்து வரப்பு , ஒட்டு வரப்பு 
கோணல் வரப்பு என்பனவும் குறிக்கோல் , குறிவைத்தல் , செம் 
மண்குறி , சுண்ணாம்புக்குறி என்பனவும் சொற்களிடையே 
நுண்ணிய வேறுபாடு உணர்த்தும் முறையில் உருவாக்கப்பட்ட 
புதிய சொற்றொடர்களாம் . 


வழக்கு அறுதல் 

மடக்கு அல்லது கப்பரை என்ற மண்ணாலான 
பாண்டத்தை நெசவாளர் தாரோ குழலோ வைக்கப்பயன் 
படுத்துவர் . இம்மட்பாண்டம் தற்காலத்தில் அதிகம் பயன் 
படுத்தப்படாமையால் இச்சொல் வழக்கழிந்த நிலையில் 
உள்ளது . இப்பாண்டத்திற்குப் பதில் அலுமினியக் கிண்ணம் , 
அலுமினியத்தட்டு , பிளாஸ்டிக் கிண்ணம் முதலிய பாத்திரங் 
களின் பெயர்கள் உபயோகக்தில் வழங்கப்படுகின்றன . 


சூடு என்ற சொல் இலக்கியத்தில் அரிக்கட்டினைக்குறிக்கும் . 
அஃதாவது சூடு என்பது நெல்லரித் தொகுதியைச் சுட்டுவதாய 
தொரு பெயர்ச் சொல் 1. இச்சொல் இப்பொழுது பெரும் 
பான்மையாக வழக்கிழந்து அரிக்கட்டு என்ற பெயரே வழங்கு 
கிறது . 

கொழு என்பது நிலத்தை உழுவதற்குப் பயன்படுத்தும் 
படியான ஏரில் பொருத்தப்படும் ஓர் இரும்புக் கருவி இச் 
23. சிவராஜப் பிள்ளை , கே.என் . சில தமிழ்ச்சொல் ஆராய்ச்சி 

( சென்னை , பேராசிரியர் சிவராஜப் பிள்ளை வெளியீடு ,, 

1968 ) ப . 9 
24. மன்னவர் தம் குடைவளமுங் கொழுவளமே -ஏர் எழுபது . 

( மு . கா . நூ . ) பா . 11. ப . 5 . 


302 . 


சொல் இம்மாவட்டத்தில் வழக்கிழந்து அச்சொல் குறிக்கும் 
வேறு பெயரான காறு என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது ." 
பல பொருள் - ஒருசொல் 


கத்தி என்பது ஒரு பொருளை அரிவதற்கோவெட்டுவதற்கோ 
பயன்படக் கூடிய கருவி . அக்கருவி ஒரு குறிப்பிட்ட பயன் 
பாட்டிற்குப் பயன்படும் வகையில் , அக்கத்தியின் உருவத்திற்கும் 
பயன்பாட்டிற்கும் அமைப்புக்கும் ஏற்றவாறு ஈச்சங்கத்தி , 
கெடைக்கத்தி , ஆக்கரிவாள் கத்தி , பாசரிவாள் கத்தி , கொடு 
வாள் கத்தி , பேனாக்கத்தி எனப் புதுச் சொற்கள் பல தோன்று 
வதற்குக் காரணமாய் அமைந்தது . 


இம்முறையிலேயே நிலம் உழு கருவியான கலப்பையை 
அதன் அமைப்புக்கும் வடிவுக்கும் ஏற்ப 

வழங்கவே காறுக் 
கலப்பை , போசுக்கலப்பை , மட்டக் கலப்பை , கட்டைக் 
கலப்பை , இரும்புக் கலப்பை , மரக்கலப்பை , கடிசுக் கலப்பை 
எனப் புதிய சொற்றொடர்கள் பல உருவாயின எனலாம் . 


பிறமொழித் தொடர்பால் உண்டாகும் சொற்கள் 

பிறமொழி பேசுபவர்களுடன் கொண்ட சமுதாய வாழ்க் 
கைத் தொடர்பினால் நிலவரியைக் கிஸ்தி என்றும் குத்தகையை 
மகுத்தா என்றும் மோழையை பொகட என்றும் 

உருளையை 
ரோலர் என்றும் சொல்லும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது . 


என 


ஒரு மொழியினர் , பிறமொழிச் சொற்களைத் திரித்தும் 
திரிக்காமலும் ஆளுவர் . பிறமொழிச் சொற்களைத், திரித்து 
ஆளுதலில் , தமிழாக்கம் , ஒப்பொலியாக்கம் இருவகை 
உண்டு ; திரிக்காமல் ஆளுதலில் ஒலிபெயர்ப்பு , வேற்றொலிக் 
கலப்பு என இருவகை உண்டு . 1 

பிறமொழிச் சொற்களை , அச்சொற்களுக்கு ஒத்த ஒலி 
யுடைய தமிழ்ச் சொற்களாகக் 

கூறுவது 

ஒப்பொலியாக்கம் 
ஆகும் . 
என்டிரின் , கம்பெனி , சாக்குப்பை , சோப்பு , 

பவுடர் 
என்பன ஒப்பொலியாக்கத்திற்கு எடுத்துக்காட்டுகளாம் . 
1. கோதண்டராமன் . பொன் , இலக்கண உலகில் புதிய 

பார்வை , தொகுதி 2. ( சென்னை 18. தமிழ் நூலகம் , 1981) 
ப . 86 . 


363 . 


பிறமொழி ஒலிகட்கு நெருக்கமான தமிழொலிகளையோ 
தேவையானால் வேற்றொலிகளையோ சேர்த்து வழங்குவது 
ஒலிபெயர்ப்பு ஆகும் . 

டிசைன் , காம்ப்ளக்ஸ் , காஸ்டிக் , கெமிகல்ஸ் , சொலிக்ஷன் , 
டிஷ்யூ , ஸ்டேண்டு முதலியன ஒலி பெயர்ப்புக்கு எடுத்துக் 
காட்டுகளாகக் கூறலாம் . 

தொழில்களை இயந்திரமயமாக்கல் மூலம் நிலம் உழு 
எந்திரத்தை டிரேக்டர் என்றும் அச்சை , ரீடு என்றும் , 
இழைகள் சுற்றப்படுதலை வைண்டிங் என்றும் , ஈரிழைகளை 
ஓரிழைபாக்கலை டப்ளிங் என்றும் , இழைகள் முறுக்கேற்றப் 
படுதலை , டுவிஸ்டிங் என்றும் வழங்கும் நிலை உருவாகி 
யுள்ளது . 

மேலும் , பிறமொழிச் சொற்களுடன் தமிழ்ச் சொற்களும் 
சேர்த்து வழங்கும் நிலை பிறமொழித் தொடர்பால் ஏற் 
பட்டுள்ளது . 

இதற்கு , ரீடுமரம் , வைண்டிங் கதிர் , மிஷின் 
வடுக்கு , பேல் சட்டம் , 

போர்க்கிணறு, பாய்லர் அடுப்பு , 
செல்ஃப் நாற்று , பொட்டி மிஷின் , காய்ச்சல் ஓவர் என்பனவும் 
பீடு நிலம் , புட்ட வரப்பு , உத்தி கட்டல் , பொடப் பயிர் 
முதலியனவும் எடுத்துக் காட்டுகள் ஆகும் . 

இவற்றுடன் , கடன் வாங்கல் , கலப்பு , உருமாற்றம் , 
வருவிப்பு , விரிவிப்பு , சுருக்கம் , குறைப்பு உருவாக்கம் ஆகிய 
வற்றின் காரணமாக உண்டாகிய சொற்களும் ஒரு மொழியில் 
பலரால் பேசும் நிலையுடையனவானால் அச்சொற்கள் அம் 
மொழியைச் சார்ந்தனவாகவே அமைந்து அம்மொழி பேசு 
பவரின் வழக்கில் இருந்து வருவதைக் காணலாம் 1 

இந்நிலை 
தமிழுக்கும் உண்டெனலாம் . 

மேற்கண்ட முறையில் இத்தலைப்பில் உழவு , நெசவு 
சார்ந்த சில சொற்களையும் சொற்றொடர்களையும் சொல் 
வழிப் பாகுபாட்டின் அடிப்படையில் பிரித்து விளக்கம் கண்ட 
நாம் அடுத்து அச்சொற்கள் தரும் பொருள் நுட்பங்களை 
வகைப்படுத்திக் காண்போம் . 


1. • lf enough people use a new word , it is part of 

the language whether it originated through 
borrowing , compounding , inflection . derivation . 
extension narrowing shortening or coining : 
Julia S. Falk , Linguistics and Language , 2nd 
( edition . New york , John wiley & sons , 1978 ) 
P. 61 . 


364 


இயல் -7 


சொற்பொருள் ஆய்வு 


ஆறாம் இயலில் சொல்லின் வகைகள் பற்றியும் சொல் 
வாக்க முறையில் உருவாகி வழங்கும் 

சொற்களையும் 
கண்டோம் . இவ்வேழாம் இயலில் , ஒரு சொல் பெயராகவும் 
வினையாகவும் அமைந்து பொருள் வேறுபடுதல் , இடத்திற் 
கேற்பச் சொல்லின் பொருள் மாறுபடுதல் சொற்களின் 
பொருண்மை நிலை , கிளைமொழிகளை வகைப்படுத்திக் 
காணுதல் பற்றிய விளக்கம் , மங்கல வழக்கு ஆகியவற்றுடன் 
தமிழ்ப் பேரகராதியில் உள்ள சில சொற்களுக்கு 

ஆய்வுச் 
சொற்களின் அடிப்படையில் 

கூறும் புதுப்பொருளும் 
காண்போம் . 


மொழியின் கூறுகள் 

மொழி இரண்டு கூறுகளை உடையது . ஒன்று சொன்மை 
வெளிப்பாடு . மற்றொன்று பொருண்மை 

வெளிப்பாடு . 
சொன்மை வெளிப்பாடு என்பது ஒலி , சொல் , தொடர் என்ற 
அமைப்புகளைப் பெற்றியங்குவது . இவற்றுள் சொல் , தொடர் 
அமைப்புகள் சொல்வழிப் பாகுபாட்டுல் ஓரளவு விளக்கப் 
பட்டுள்ளன. ஒலியமைப்பினைப் பற்றி இவ்வியலில் சிறிதள 
வும் , இலக்கியத் தமிழும் பேச்சுத் தமிழும் என்ற தலைப்பில் 
விளக்கமாகவும் விளக்கப்படுகிறது இங்குப் பொருண்மை 
வெளிப்பாட்டைப் பற்றிக் காண்போம் . பொருண்மை வெளிப் 
படாாவது சொற்களும் தொடர்களும் பொருளை உணர்த்து 
தலாம் . தொல்காப்பியனார் . 
“ பொருண்மை தெரிதலும் சொன்மை தெரிதலும் 

சொல்லி னாகும் என்மனார் புலவர் 1 
என்று கூறுவதிலிருந்து மொழியின் இருவகைக் கூறுபாட்டை 
நன்கறியலாம் . 


1. தொல்காப்பியம் , சொல் . ( மு.கா . நூ . ) நூ . 156. ப . 319 . 


365 


ரு சொல் பெயராகவும் வினையாகவும் அமைதல் 
எல்லாச் சொற்களும் பொருள் குறிப்பன வாயினும்ம் 
அச்சொற்கள் வழங்கும் சூழ்நிலைக்கேற்ப பொருள் மாற்றம் 
தருவதாக அமையும் . ஒரே சொல் பெயராகவும் வினையாகவும் 
அமையுங்கால் தரும் பொருண்மை விளக்கங்களை இங்குக் 
கானலாம் . 


மடி 


பெயர் : நெசவுத்தொழிலில் மடி என்னும் சொல் 2 லுங்கி 

ஆடைகளையும் , 4 , நான்கு முழம் வேட்டிகளையும் , 
2 எட்டு முழம் வேட்டிகளையும் குறிக்கும் . 
மாடு பால் தரும் பகுதி மடி எனப்படும் . 
பேச்சுவழக்கில் ட்ெடிக் கொண்டுள்ள ஆடையின் 
முந்தானைப் பகுதியை மடி என்பர் . 
இலக்கியத்தில் மடி என்பது சோம்பலைக் குறிக்கும் . 


வினை : எல்லாத் தொழில்களிலும் மடித்தல் , வளைத்தல் 

ஆகிய பொருள்களில் வரும் , 


தடை 


பெயர் : நெசவுத் தொழிலில் ஐந்நூறு கிராம் கொண்ட 

கோரா , ஒரு தடை எனப்படும் 
வினை : தடுத்தல் , இடையூறு என்ற பொருள்களில் வரும் 
படி 
பெயர் : உழவுத் தொழிலில் படி என்பது முகத்தல் 
அளவையைக் குறிக்கும் . 

8 ஆழாக்கு 
4 உழக்கு 
1 மரக்கால் 

1 மூட்டை 
என்ற முறையில் படியின் அளவு வழங்கப்படுகிறது . 
இலக்கியத்தில் படி என்னும் 

சொல் நிலத்தைக் 
குறிக்கும் . 


1 படி 
1 படி 
4 படி 
64 படி 


1. திருக்குறள் , ( மு . கா . நூ . ) , குறள் . 606. ப . 254 . 


366 


வினை : படி என்பது படித்தல் என்ற தொழிலைக் குறிக்கும் 

கட்டளைச் சொல்லாகிறது . 
கட்டு 
பெயர் : பட்டு நெசவுத் தொழிலில் 2 தடை கள் சேர்ந்தது 

ஒரு கட்டு . ( ஆயிரம் கிராம்நிறை ) . 
நூல் நெசலில் 40 ஆம் எண்ணுள்ள நூலில் 
40 பொந்துகள் சேர்ந்தது ஒரு கட்டு . 
உழவுத் தொழிலில் அரிகெடைகளைத் தலையில் 
தூக்கும் அளவுக்குக் கட்டாகக் கட்டப்பட்டுள்ள 
ஒரு சுமையைக் குறிக்கும் 


வினை : கட்டு என்னும் சொல் எல்லாத் தொழில்களிலும் 

பொதுவாகக் கட்டுதல் , பிணித்தல் என்ற பொருள் 

களில் வரும் . 
-அரி 
பெயர் : உழவுத் தொழிலில் ஒரு முறை அரிவாளால் அரிந் 

தெடுக்கப்பட்ட நெல் தாள்களின் தொகுப்பைக் 
குறிக்கும் . 


வினை : பிறதொழில்களில் அரி என்னும் 

என்னும் பொருளைத் தரும் . 


சொல் அரிதல் 


சுழி 


பெயர் : மாட்டின் உடலில் உள்ள மயிர்க்கால்கள் சுழன்று 

இருக்கும் சுழற்சி அல்லது மயிர்க் கால்களின் தன்மை 
யைக் குறிக்கும் 
பொதுவாக உலக வழக்கில் மழையின் 
ஓரங்குல அளவைக் குறிப்பர் . 


வினை : சுழி என்னும் சொல் சுழித்தல் , சூழ்தல் . வட்டமிடு 

தல் ஆகிய பொருள்களைக் குறிக்கும் . 
தட்டு 
பெயர் : கேழ்வரகு , கம்பு , சோளம் ஆகியவற்றின் கதிர்கள் 

நீக்கிய தாள் பகுதிகைக் குறிக்கும் . மாட்டின் முதுகில் 
மார்பெலும்புக் கூட்டுக்குப்பின் , பின்கால் சேரும் 
பகுதிக்கு முன்னுள்ள பாகத்தைக் குறிக்கும் . 


367 


வினை : தட்டுதல் என்ற தொழிலைக் குறிக்கும் கட்டளைப் 

பொருளில் வரும் . 


பெயர் : பருத்தி அல்லது பட்டு நூலைக்குறிக்கும் . இலக்கியங் 

களில் ஆபரணம் என்ற பொருளைக் குறிக்கும் . 


வினை : இழைத்தல் , இழைதல் ஆகிய பொருள்களில் வரும் . 


கொத்து 
பெயர் : நெசவுத் தொழிலில் ஆலையில் பாவாக்க ஓடிய 
பத்து பொந்து 

நூல்களையும் , 2 எட்டு முழம் 
வேட்டிகளையும் குறிக்கும் . 
வினை : கொத்துதல் என்ற பொருளைத் தரும் . 
றி 
பெயர் : நெசவாளர் நெசவு செய்ய உபயோகப்படுத்தும் 

கருவிகளின் தொகுப்பு , தறி எனப்படும் . 
வினை : முன்னிலை ஒருமை ஏவலில் வெட்டு என்ற 

பொருளைக் குறிக்கும் . 


-- 


பெயர் : நெல்லும்மற்ற பொருள்களும் ஏற்றிச் செல்லப் 

பயன்படுத்தும் ! மாட்டு வண்டியில் வண்டியில் வண்டிச் 
சக்கரத்திற்கு அடுத்து கூச்சுத் துளைகள் உடையது 
மான இரு மரத்திம்மைகளைக் குறிக்கும் . இலக்கியத் 

தில் பூமியைக் குறிக்கும் சொல்லாக வழங்குவர் . 
வினை : பார்த்தல் என்ற பொருளைத் தரும் 


விதை 


பெயர் : உழவுத்தொழிலில் தன் இனத்தைப் பெருக்கக்கூடிய 

பிறிதொரு சாதனமாகிறது . 
வினை : வித்தினை விதைத்தல் என்ற தொழிலைக்குறிக்கிறது . 


பெயர் : திரிக்கப்பட்ட பொருளைக் குறிக்கும் . 
வினை : திரித்தல் என்ற தொழிலைக் குறிக்கும் கட்டளைச் 

சொல்லாகிறது . 


368 


புரி 


வேறு 


பெயர் : உழவுத்தொழில் வைக்கோல் புரியினைக்குறிக்கிறது 
வினை : கயிறு , வைக்கோல் தாள் முதலியவற்றை முறுக்கு 

தலைக் குறிக்கிறது . 
இவ்வாறு சொற்கள் பெயராக அமையுங்கால் ஒரு பொரு 
ளையும் வினையாக அமையுங்கால் 

பொருளையும் 
தருவனவாக அமைகின்றன . 
இடத்துக்கேற்ப சொற் பொருள் மாற்றம் 
ஒரே சொல் , பெயர்ச்சொல் 

அளவில் நின்றே 

தான் 
வழங்கும் தொழில். சூழ்நிலைகளுக்கேற்ப வெவ்வேறு பொருள் 
தருவனவாக அமையும் . ‘ சொற்பொருளை ஆராயும் பொழுது , 
சொல் உணர்த்தும் பொருள் எவ்வெவ்வாறு வேறுபட்டுச் 
செல்கிறது என்று காணல் வேண்டும் என்பார் மு . வரதராச 
னார் .1 எனவே , ஒருசொல் வழங்குதல் இடத்திற்கேற்ப அதன் 
பொருளும் எவ்வாறு மாற்றம் பெற்று விளங்குகிறது என்பதை 
இங்குக் காணலாம் . 


தாள்டி : 


தாளடி என்பது பொதுவாக நெல் தாளின் அடிப்பக்கத் 
தைக் குறிக்கும் . அஃதாவது , நெல்தாள் அறுத்தெடுக்கப்பட்டு 
நிலத்தில் எஞ்சி நிற்கும் தாளின் அடிப்பக்கத்தை - தாள் 
மொக்கையைத் தாளடி என்பர் . 


அத்தாளடி மக்கிப் போனதற்குமுன் உடனே நிலத்தில் நீர் 
பாயவைத்து உழுது 

பயிரிடப்படுதலையும் தாளடி என்பர் . 
அஃதாவது ஒரு முறை பயிர் விளைத்து 

அறுவடை செய்தபின் 
உடனே மீண்டும் பயிரிடப்படுதலைக் குறித்து வழங்கப்படுவ 
தாகும் . 
சால் : 

சால் என்பது , 
1. ஏற்றம் , கவலையில் நீர் இறைக்கும் பாத்திரத்தைக் 

குறிக்கும் . 
2. நிலத்தை ஏர் கொண்டு ஒரு முறை உழுதலைக் 

குறிக்கும் . 


1. வரதராசன் . மு . மொழி நூல் மறுபதிப்பு , ( சென்னை , 

கழக வெளியீடு , செப்டம்பர் 1970 ) , ப 303 . 


நெல் , கேழ்வரகு முதலிய உணவுப் 

369 
3. அரிசி , 

பொருட் 
களை ஒரு மூட்டை அளவுக்குச் சேமித்து வைக்கப் 

பயன் படுத்தும் மட்பானடத்தைக் குறிக்கும் . 
வாரம் : 

வாரம் என்பது வழக்கில் கால அளவைக் 
குறிக்கும் ; அஃதாவது ஏழு நாட்கள் கொண்டது ஒரு வாரம் 
ஆகும் . 


பொதுவாக 


உழவியலில் வாரம் என்பது பங்கு என்னும் பொருளைத் 
தரும் . நிலச் செந்தக்காரர் தன் நிலத்தைப் பிறர் ஒருவரைப் 
பயிரிடச் செய்து அதற்காக நிலத்தின் விளைச்சலில் பாதிப்பங்கு 
அவருக்கு அளிப்பார் . நிலத்திற்குரியவர் இம்முறையில் நிலத் 
தில் பயிர் விளைவித்தலினால் அவர் நிலத்தை , வாரத்திற்கு 
விட்டிருக்கிறேன் என்பார் . அந்நிலத்தைப் பயிரிடுபவர் , 
வாரத்திற்கு ப் பயிரிடுகிறேன் என்பார் . நிலத்தில் பயிர் . 
விளைத்து நிலத்து வாரம் , பயிர் வாரம் , தண்ணீர் வாரம் , 
சத்துவ வாரம் என நான்கு வாரங்களாக விளைபொருள் 
களைப் பிரித்துப் பெறுகின்றனர் . இவற்றில் இடத்திற்கேற்ப , 
பயிர் செய்யும் முறைக்கேற்ப வாரம் பெறுதலில் வேறுபாடும் 
உண்டு. 


வாரமுடன் முக்கூடல் என்னும் தொடரில் வாரம் என்னும் 
சொல் அன்பு என்ற பொருளைத் தருகிறது . 
வினாடி 

வினாடி என்று கால அளவில் மிகச் சிறு அளவைக் கூறுவர் 
அஃதாவது 3600 வினாடிகள் கொண்டது 1 மணி ஆகும் . 

நெசவுத் தொழிலில் வினாடி என்பது நூல் மாட்டி நூலை 
இழைப்பதற்குப் பயன்படுத்தும் மூங்கில் 

சிம்பல்களால் ஆன 
ஒரு கருவியாகும் . அஃதாவது பூட்டுத்தலைக்குரிய பெயர்களுள் 
ஒன்றாம் . 


கதிர் : 

கதிர் என்று பொதுவாக ஒளிக்கற்றையைக் கூறுவர் . 

நெசவுத் தொழிலில் நூல் சுற்ற உதவும் டப்பா நுழைக்க, 
உதவும் ஊசிக்கண்டைக் கதிரென்பர் . 
1. சேதுரகுநாதன் (உரை) , முக்கூடற்பள்ளு. 

முக்கூடற்பள்ளு, மறுபதிப்பு , 
( சென்னை , கழக வெளியீடு , 1973 ) , பா . 97. ப . 128 . 
உ -24 


370 


உழவுத் தொழிலில் பயிர்களின் கதிரைக் கூறுவர் . 
துண்டு : 

உழவுத் தொழிலில் பயிர் செய்யப்படும் சிறிய நிலப் 
பகுதியைக் குறிக்கும் . 

நெசவுத் தொழிலில் சிறிய துணியைக் குறிக்கும் . 
குட்டை : 


வழக்கில் குட்டை என்பது தேங்கியுள்ள நீர் நிலையை 
( Pool) க் குறிக்கும் . 

நெசவுத் தொழிலில் குட்டை என்பது சிறிய துணி 
(hapkins) யைக் குறிக்கும் . 
தொட்டி : 

தொட்டி என்று தொட்டில் , நீர்த்தொட்டி , குப்பைத் 
தொட்டி ஆகிய பொருள்களை வழங்குவர் . 

உழவுத் தொழிலில் கால்வாயிலிருந்து மேட்டுப் பகுதிக்கு 
ஏற்றத்தின் உதவியால் நீர் பாய்ச்சுதலைக் குறிப்பர் . 


1 


பணி : 


இச்சொல்லுக்குத் தொழில் என்பது பொருள் .. 
உழவுத் தொழிலின் கவலையேற்றத்தில் நீர் சாலிலிருந்து 
வாய்க்காலுக்குச் செல்ல இடைவழியில் பயன்படுத்தப்படும் 
காடி அல்லது பள்ளமுள்ள பனைமரத்தைக் குறிக்கும் . 


படை : 


படை என்னும் சொல் , போர் , ஆயுதம் ஆகிய பொருள் 

, 
களைக் குறிக்கும் . 


தோலில் உண்டாகும் நோய்களுள் ஒன்றாகவும் கூறுவர் . 
உழவுக் கருவியான ஏரில் காறு பொருத்தப்படும் அடித் 
திண்டையும் இச்சொல் குறிக்கும் , 


* 


உறை : 

இச்சொல்லுக்கு இடம் என்ற பொருள் உண்டு . 


371 


உழவர் , தானியம் சேமிக்க மண்ணால் - உருளை வடிவில் 
தட்டு தட்டாக உயரமாகக் கட்டப்பட்ட அமைப்பைக் கூறுவர் . 


சக்கை : 


சக்கை என்னும் சொல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 
பலாப்பழத்தையும் , தென்னார்க்காடு மாவட்டத்தில் பலாப் 
பழத்தில் பலாச் சுளையைச் சுற்றியுள்ள நார்ப் பகுதியையும் 
குறிக்கும் . செங்கை எம் . ஜி . ஆர் மாவட்டத்தில் சாறு எடுக்கப் 
பட்ட கரும்பையும் , கேழ்வரகு , கம்பு , சோளம் நீக்கப்பட்ட 
கதிரையும் குறிக்கும் . 


நாசி : 


நாசி என்னும் சொல் மூக்கைக் குறிக்கும் . 
மாட்டுத்தரகர் , இருக்கக் கூடாத சுழிகளை 

உடைய 
மாட்டினைத் தம் பேச்சு மொழியில் இச்சொல்லால் குறிப்பர் . 
தாமம் : 

தாமம் என்னும் சொல் மாலை என்னும் பொருளைக் 
குறிக்கும் . 

மாட்டுத்தரகர் , தம்பேச்சு மொழியில் இச்சொல்லை எட்டு , 
எண்பது , எண்ணூறு , எட்டாயிரம் உரூபாய்களைக் குறிக்க 
வழங்குவர் . 


மூலம் : 


மூலம் என்னும் சொல் ஆதி , வாயில் , உரையில்லாப் பாடல் 
முதலிய பொருள்களைத் தரும் . 

மாட்டுத்தரகர் , தம்பேச்சு மொழியில் இச்சொல்லை ஐந்து , 
ஐம்பது , ஐயாயிரம் உரூபாய்களைக் குறிக்க வழங்குவர் . 
வாய்தா : 

இச்சொல்லுக்கு , வழக்கில் தவணை , நிலவரி முதலிய 
பொருள்கள் உண்டு . 

மாட்டுத்தரகர் , தம் பேச்சு மொழியில் ஒன்று, நூறு, ஆயிரம் 
உரூபாய்களைக் குறிக்க வாய்தா என வழங்குவர் . 
சடை : 

உலக வழக்சில் சடை என்னும் சொல் அடர்ந்த தலை 
முடியைக் குறிக்கும் . 


372 


1. பட்டு நெசவுத் தொழிலில் சடை என்னும் சொல் ஒரு 
சிலுப்பையைக் குறிக்கும் சிலுப்பை என்பது பட்டிழைகளின் 
சிறு தொகுப்பு ஆகும் . 


ஏர் : 

ஏர் என்னும் சொல் இலக்கியத்தில் , 1 அழகு , எருது , 
எழுச்சி , ஒப்பு , உவம உருபு முதலிய பொருள்களில் வரும் . 

உழவுத் தொழிலில் நிலம் உழுகருவியைக் குறிக்கும் . 
கையேற்றம் . 

வழக்கில் , இச்சொல்லை செல்வப் பெருக்கான நிலையைக் 
குறிக்க வழங்குவர் . 

உழவுத்தொழிலில் கைச்சாலால் நீர் இறைத்தலைக் கூறுவர் . 


கோடி : 

உலக வழக்கில் கோடி என்பது நூறு நூறாயிரத்தையும் , 
புதிய ஆடையையும் கூறுவர் . 
உழவுத்தொழிலில் இறுதி , கடை 

பொருள்களில் 
வழங்கப்படும் . 


கமலம் : 


இலக்கியத்தில் தாமரையைக் குறிக்க வரும் கமலம் என்னும் 
சொல் , உலக வழக்கில் சன் றிழந்த பசுவைச் சுட்டும் . 


தாள் : 


கால் 


இலக்கியத்தில் தாள் என்பது முயற்சி 

முதலிய 
பொருள்களில் வரும் . 

உலகவழக்கில் தாடை , ஒற்றைக் காகிதம் ஆகியவற்றைக் 
குறிக்கும் . 
உழவுத் தொழிலில் நெற்பயிரின் 

தாளைக் குறிக்கும் . 
இவ்வாறு , சொற்கள் இடத்திற்கேற்ப பொருள் மாறுபட்டுக் 


1. ஆசிரியர் குழு , பாட்டும் தொகையும் , இரண்டாம் பதிப்பு , 

( சென்னை , நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் 
லிமிடெட் , 1981 ] , ப . 55 . 


373 


காணப்படும் நிலையானது மொழியிலுள்ள சொற்களின் 
பொருள் வளப்பத்தினை உணர்த்துகிறது . 


சொற்களின் பொருண்மை நிலை 


சொல்லும் அதன் பொருளும் , பொருள் குறிக்கும் சொல் 
லும் பற்றி இலக்கண ஆசிரியர்கள் தெளிவாகவிளக்கியுள்ளனர் . 
ஒருசொல் பலபொருள் உணர்த்துவதும் பலசொல் 
பொருட்கு உரிமையாகி வருவது பற்றியும் தொல்காப்பியரும் 
பவணந்தியாரும் தத்தம் நூல்களில் முறையே 297 , 442 ஆம் 
நூற்பாக்களில் கூறியுள்ளனர் . 


மேலும் இவற்றில் , " பெயரினும் வினையினும் மெய்தடு 
மாறி 1 என்று சொல்லின் தன்மையினையும் , 


பயிலாத வற்றைப் பயின்றவை சார்த்தித் 
தத்த மரபிற் சென்று நிலை மருங்கின் 
எச்சொல் லாயினும் பொருள் வேறு கிளத்தல் 


என்று பொருள் உணர் தல் தன்மையையும் தொல்காப்பியம் 
இயம்புகிற . . நன்னூல் , இவ்வாறு பொருள் உணர்வது 
செய்யுட்குரியது என்கிறது . 


இவற்றின் அடிப்படையில் இலக்கண ஆசிரியர்களு 
மொழியியலாரும் ஒரு பொருள் பலசொல் , பலபொருள் ஒரு 
சொல் என்று பொருண்மை 

பொருண்மை நிலையினை இருவகையாகப் 
பிரித்துக் கூறுவர் . இங்கு , பொன் . கோதண்டராமன் இலக் 
கணக் கலைக்களஞ்சியத்தில் கூறியுள்ள கருத்தைத் தழுவி 
பொருண்மை உறவு நிலை மூன்று வகையாகப் பிரித்து விளக்கப் 
படுகிறது . அவை , 


1. தொல்காப்பியம் , ( மு.கா. நூ . ) நூ . 297. ப . 486 . 
2. மேற்படி . ப . 486 . 
3. நன்னூல் விருத்தியுரை , ( மு . கா . நூ .. 442. ப . 414 . 
4. கோதண்டராமன் . பொன் . இலக்கணக் கலைக் களஞ்கியம் 

( சென்னை - 18 , தமிழ் நூலகம் , 1985 ) . ப . 73 . 


374 


1. ஒருபொருள் பலசொல் ( Sysonyms ) 
2. பலபொருள் ஒருசொல் போலி ( Polysomy) 

3. பலபொருள் ஒருசொல் போலி Homonym ) 
என்பனவாம் . 


ஒரு பொருள் பலசொல் 


ஒரே பொருளைக் குறிக்கும் பல சொற்களை ஒரு பொருள் 
பலசொல் என்பர் . 


நெல்தாள் கட்டுகளை அடித்தலில் பயன்படுத்தும் கயிறு, 
" கட்டடிக்குங் கயிறு எனப்படும் . இதனைத் தண்டுக் கயிறு , 
பழுதைக் கயிறு , கோட்டுக் கயிறு , அரியடிக்குங் கயிறு , அக் 
முந்தி அடிக்குங் கயிறு என்றெல்லாம் கூறுவது ஒரு பொருளைக் 
குறிக்க வழங்கும் பல சொற்களாகும் . 


பல 


பல பொருள் ஒரு சொல் 

பொருளைத் தருகின்ற ஒரு சொல்லினைப் பல 
பொருள் ஒருசொல் என்பர் . இதனைப் பற்றிய விளக்கம் 
இவ்வியலிலேயே முன்னர் சொல்லப்பட்டுள்ளது . 
பலபொருள் ஒரு சொல் போலி 


பலபொருள் ஒரு சொல் போலி என்பது பலபொருள் ஒரு 
சொல் என்பதினின்றும் சற்று வேறுபட்டது . 

பலபொருள் ஒரு சொல்லில் , குறிப்பிட்ட பொருள்.கள் 
தம்முள் 

தொடர்புடையனவாயும் தொடர்பற்றனவாயும் 
இருக்கும் . 


1 


பலபொருள் ஒரு சொல்லில் , குறிப்பிட்ட பொருள்கள் 
தம்முள் தொடர்பற்றன வாயிருப்பின் அவை பலபொருள் - 
ஒரு சொல் போலியாம் . 


1 


தொடர்புடைய பலபொருள் ஒரு சொல்லுக்கும் பல 
பொருள் ஒருசொல் போலிக்கும் எடுத்துக் காட்டுகள் தொழில் 
சார்புடைய சொற்களினின்றே தரப்படுகின்றன . 

1. மேற்படி . ப . 73 . 


37-5 


தொடர்புடைய பல பொருள் ஒரு சொல் 


வாரம் : 


வாரம் 


- 

+ 
வாரம் 

பங்கு 

அன்பு 
( காலத்தின் பங்கு ) ( விளைவின் பங்கு ) (உள்ளத்தின் பங்கு ) 

இவ்வாறு வாரம் என்ற சொல்லுக்குப் பல பொருள்கள் 
இருப்பினும் அவையாவும் தம்முள் 

தம்முள் பொருளால் தொடர் 
புடையனவாயிருத்தல் காணலாம் . 

கதிர் என்னும் சொல்லுக்கு ஒளிக்கற்றை , ஊசிக்கண்டு . 
பயிர்களின் கதிர் ஆகிய பொருள்கள் உண்டு . இவை யாவும் 
தம்முள் வடிவத்தால் ஒன்றியுள்ளதைக் காணலாம் . 

இவ்வாறே , இவ்வியலில் , ‘இடத்துக்கேற்ப சொற்பொருள் 
மாற்றம் என்னும் 

தலைப்பில் 

வருவனவற்றுள் தாளடி , 
துண்டு , குட்டை , உறை , சக்கை , சடை ஆகிய சொற்கள் 
தொடர்புடைய பலபொருள் ஒரு சொல்லுக்கு எடுத்துக்காட்டு 
களாகும் . 
தொடர்பற்ற பல பொருள் ஒருசொல் 
-சால் : 


சால் 


| 
தீரிறைக்கும் 

கலம் 


தானிய சேமிப்பு 
மட்பாண்டம் 


V 
உழவுசால் 


1 


சால் என்னும் சொல்லுக்கு நீர் இறைக்கும் கலன் , தானிய 
சேமிப்பு மட்பாண்டம் , உழவுசால் ஆகிய பொருள்கள் உண்டு . 
இவையாவும் தம்முள் தொடர்பில்லாதனவையாக இருப்பதைக் 
-- காணலாம் . 

இவ்வாறு பலபொருள்கள் தம்முள் தொடர் 
பில்லாமல் ஒரு சொல்லாக வழங்குவனவற்றையே பலபொருள் 
ஒருசொல் போலி என்பர் . 

நாசி என்னும் சொல்லுக்கு மூக்கு , மாட்டிற்கு இருக்கக் 
கூடாத சுழி ஆகியபொருள்கள் உண்டு .. இவை தம்முள் 
தொடர்பில்லாமல் இருத்தல் காணலாம் . 


376 


படை , 


இவ்வாறே இவ்வியலில் , இடத்துக்கேற்ப சொற்பொருள் 
மாற்றம் என்னும் தலைப்பில் வருவனவற்றுள் வினாடி , பணி , 

தாமம் , மூலம் , வாய்தா , ஏர் ஆகிய சொற்களின் 
பொருள்கள் தம்முள் தொடர்பில்லாமல் இருத்தல் காணலாம் . 
ஆகவே , இச்சொற்கள்யாவும் பலபொருள் ஒருசொல்போலிக்கு 
எடுத்துக் காட்டுகளாக விளங்குகின்றன . 


களைமொழிகளை அறிதலும் வகைப்படுத்துதலும் 

கிளைமொழிகளைக் கண்டறிய மொழியியலார் கிளை 
மொழிப் பாகுபாடு ( Isogloss ) என்ற கருத்தினை வலியுறுத்து 
கின்றனர் . மொழிக்கூறுகளின் 

அடிப்படையில் இப்பாகு 
பாட்டினை மூன்று வகையாகப் பிரிக்கலாம் . அவை முறையே 
1. ஒலிப்பாகுபாடு , 

சொல் பாகுபாடு , 3. பொருள் 
பாகுபாடு ஆகும் . 


2 . 


ஒலிப்பாகுபாடு 

வட்டார மொழிகளில் ஒலிகள் , ஒலியன்கள் முதலியன 
வேறுபடும் முறையைப் பாகுபடுத்திக் காண்பது ஒலிப்பாகு 
பாடாம் . தமிழ் மொழியில் ககரம் ஒரு சொல்லின் இரு உயிர் 
களுக்கிடையில் வரும்பொழுது வகரமாகவோ யகரமாகவோ 
வழங்குகிறது , சில இடங்களில் ழகரமாகவும் மாறுகிறது . 


க் , வ் 
க் 


காஞ்சிபுரம் , மதுராந்தகம் வட்டம் 
பள்ளிப்பட்டு வட்டம் . 


நுகத்தடி 


- 


- 


- 


நவுத்தடி காஞ்சிபுரம் வட்டம் 
நுவத்தடி மதுராந்தகம் வட்டம் 
நொயித்தடி பள்ளிப்பட்டு வட்டம் 

ஜட்டவம் 
> பலக > பலவ 


ஜட்டகம் 
பலகை 
பலுகு 
நாகு 


> பலுவு 
> நாவு 


1. சீனிவாச வர்மா . கோ . , கிளைமொழியியல் , ( அண்ணா 

மலை நகர் , அனைத்திந்தியத் தமிழ் மொழியியற் கழகம் 
1986 ) பக் . 9 & 10 . 


செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . 


- 


1 


. 


2 


பட்தவ 


. சக்கரம் 

தச்சிராட்வம் 
. சொம் 
odigos 


பூட்டுத்தலை - நூலிழைக்கும் கருவி [ பக் . 377 ] 
பூட்தல 

--காஞ்சிபுரம் , உத்தரமேரூர் , செங்கற்பட்டு 
- மதுராந்தகம் , செய்யூர் 
திருவள்ளூர் , பொன்னேரி , கும்முடிப் 

பூண்டி , ஊத்துக்கோட்டை 
குச்சிராட்னம் திருத்தணி , பள்ளிப்பட்டு 
சொழல் திருப்பெரும்புதூர் , சைதாப்பேட்டை 
வினாடி 

ஈக்காடு ( திருவள்ளூர் ) 


செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் 

மாவட்டம் 


F 


ร 


போகம் 


கதிதாயம் 


பொகம் 


காஞ்சிபுரம் , மதுராந்தகம் , செய்யூர் , கட்ட 
உத்தரமேரூர் , ஊத்துக்கோட்டை , 
த திருவள்ளூர் , திருப்பெரும்புதூர் , பொன்னேரி , 
கும்முடிப்பூண்டி, செங்கற்பட்டு , 
சைதாப்பேட்டை . 


கர்தாயம் 


திருத்தணி , பள்ளிப்பட்டு : 


( பக் . 379 ) 


செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . 

மாவட்டம் 


( 


. 


A 


* 


مر 


L 


* 


7 


3 


3 
/ 


D மப்பு 

உருப்பு 
இ இருப்பு 
A மாசி 


{ } 


உறுப்பு 


உறுப்பு - மாடு கன்று ஈன்றவுடன் 

வெளிப்படும் குடற்பகுதி . 
காஞ்சிபுரம் , உத்தரமேரூர் , மதுராந்தகம் , 

செங்கற்பட்டு , திருப்பெரும்புதூர் , 

சைதாப்பேட்டை . 
பள்ளிப்பட்டு , திருத்தணி , செய்யூர் . 
திருவள்ளூர் , கும்முடிப்பூண்டி . 
பொன்னேரி . 
ஊத்துக்கோட்டை 

( பக் . 380 ) 


உடுப்பு 
இடுப்பு 


- 


மாயி 


- 


377 


புகைந்து போச்சு > பொகிந்து போச்சு - காஞ்சிபுரம் வட்டம் 

> பொவிந்து போச்சு - மதுராந்தகம்வட்டம் 
> பொழிஞ்சி போச்சு - செய்யூர் வட்டம் 
> பொவிஞ்சி போச்சி 

> பொயிஞ்சி போச்சி 
குத்தகை > குத்தவை 
மதகு 

> மதுவு 


இரு உயிர்களுக்கிடை யே வரும் ழகரம் யகரமாக ஒலிக்கப் 
படுகிறது . 


குழல் > குயல் 
கழனி > கயனி 
விழுது > வியுது 


இவ்வாறு இருவட்டக்கிளை மொழிகளுக்குள் உள்ள 
ஒலிகளை பாகுபடுத்திக் காண்பது ஒலிப்பாகுபாடாம் . 


சொல் பாகுபாடு 


ஒரே பொருளில் வழங்குகின்ற சொற்களின் வடிவம் 
ஓரளவு ஒற்றுமையுடையதாகவோ வேறு பட்டதாகவோ 
அமையும் . எனினும் வட்டத்திற்கேற்ப அவை மாறி மாறி 
வழங்கப்படுவதை லிளக்குவது சொல்பாகுபாடாம் . 


எடுத்துக்காட்டாக , பரிவட்டத்தில் நூலிழைக்க நூல் 
பொந்தினை மாட்டும் கருவியைப் பூட்டுத்தலை , சொழல் , 
குச்சிராட்டினம் , ஆலை , சக்கரம் , வினாடி என்றெல்லாம் 
வழங்குகின்றனர் . காஞ்சிபுரம் , உத்தரமேரூர் வட்டங்களில் 
பூட்டுத்தலை என்றும் மதுராந்தகம் , செய்யூர் வட்டங்களில் 
ஆலை என்றும் செங்கல்பட்டு , திருப்பெரும்புதூர் , சைதாப் 
பேட்டை வட்டங்களில் சொழல் என்றும் திருவள்ளூர் , பொன் 
னேரி , கும்முடிப்பூண்டி வட்டங்களில் ச கரம் என்றும் திருத் 
தணி , பள்ளிப்பட்டு வட்டங்களில் குச்சிராட்டினம் என்றும் 
வழங்கப்படுகின்றன . வினாடி என்பது கீழ்மேலாகச் சுற்றும் 
தன்மையில் 

பயன்படுத்தப்படுகிறது . மற்ற இடங்களில் 


378 


இக்கருவி பக்கவாட்டில் சுழலும் தன்மையில் பயன்படுத்தப்படு 
கிறது . ஆனால் எல்லாம் ஒரே அமைப்புடையனவாய்க் காணப் 
படுகின்றன . வினாடி என்னும் சொல் திருவள்ளூர் - ஈக்காடு 
பகுதியில் வழங்கப்படுகிறது . 


நூலிழைக்கும் பொழுது பூட்டுத்தலையைத் தாங்கும் 
கட்டை , உருண்டைக் கட்டிக் கட்டை எனப்படும் . இதனை 
காஞ்சிபுரம் , உத்தரமேருர் வட்டங்களில் உண்டகட்டி கட்டை 
என்றும் , திருத்தணி , பள்ளிப்பட்டு , செய்யூர் வட்டங்களில் , 
கொம்மகோலு என்றும் திருப்பெரும்புதூர் சைதாப்பேட்டை 
வட்டங்களில் பொட்டி நாட்டிக் கட்டை என்றும் வழங்கு 
கின் றனர் . 


இக்கட்டை அல்லது கொம்பு மண்ணாலான உருண்டை 
அல்லது திம்மையான ( உறுதியான ) கட்டையில் பொருத்தப் 
பட்டிருக்கும் ; தற்காலத்தில் கல்லிலும் பொருத்தப்பட்டுள்ளது . 
இதனை மேற்கண்ட வட்டங்களில் முறையே உண்டைக்கட்டி , 
கொம்மைக் கட்டி . பொட்டி நாட்டி என்றும் கூறுவர் . 


பூட்டுத்தலையைச் சுழற்ற உதவும் குச்சியைப் பொம்பரம் , 
பொம்பரக்குச்சி , திருகாணி , திருகுக்குச்சி என்றெல்லாம் 
வழங்குவர் . 


உருண்டைக் கட்டிக் கட்டையில் கட்டைக்குப்பதில் இரும் 
புக்கம்பி பயன்படுத்தும் இடங்களில் பூட்டுத்தலையில் பொம் 
பரம் , பொம்பரக்குச்சி முதலியனவாகச் சொல்லப்படும் 
குச்சிக்குப் பதில் கொட்டாங்கச்சியின் அடிப்பாகம் அல்லது 
குளிர்ப்பானப் புட்டிகளின் மூடி கட்டப்பட்டுச் சுழலவைக்கப் 
படுகின்றன. 


பாவின் இடையில் புணியில் போடப்படும் கெட்டியான 
மூங்கில் பத்தையைக் காஞ்சிபுரம் , உத்தரமேருர் வட்டங்களில் 
அளுவு என்றும் மதுராந்தகம் , செய்யூர் வட்டங்களில் அளவு 
என்றும் திருத்தணி , பள்ளிப்பட்டு வட்டங்களில் அளகு என்றும் 
வழங்கப்படுகின்றன. 


நெசவுத்தறியில் பயன்படுத்தப்படும் வலிக்கயிறு செய்யூர் 
வட்டத்தில் ஓடுக்கயிறு என வழங்கப்படுகிறது . இக்கயிற்றைத் 
தறியின் எதிரில் தாங்கிப் பிடிக்கும் மாதறாங்காலை ( மாதறிக் 


379 


கால் ) செய்யூர் வட்டத்தில் நின்னச்சிக்கொம்பு என்றும் பள்ளிப் 
பட்டு வட்டத்தில் மாதறாணை எனவும் வழங்குகின்றனர் . 

கரும்பின் தழையைச் சோணை , சோலை , சோகை என்று 
மூன்று சொற்களால் வழங்குவர் . காஞ்சிபுரம் , உத்தரமேரூர் 
வட்டங்களில் சோணை என்றும் ஊத்துக்கோட்டை , திரு 
வள்ளூர் , செங்கற்பட்டு , மதுராந்தகம் , திருப்பெரும்புதூர் 
வட்டங்களில் சோலை என்றும் பள்ளிப்பட்டு , திருத்தணி 
வட்டங்களில் சோகை என்றும் வழங்கப்படுகின்றன . 
உழவுத்தொழிலில் ஓர் ஆண்டின் 

ஒருமுறை நிலத்தில் 
பயிரிட்டு விளைவு செய்தலைப் போகம் என்றும் கந்தாயம் 
என்றும் கூறுவர் . காஞ்சிபுரம் , மதுராந்தகம் , செய்யூர் , 
உத்தரமேரூர் , ஊத்துக்கோட்டை , திருவள்ளூர் , திருப்பெரும் 
புதூர் , பொன்னேரி , கும்முடிப்பூண்டி , செங்கற்பட்டு 
வட்டங்களில் போகம் என்றும் பள்ளிப்பட்டு , திருத்தணி 
வட்டங்களில் கந்தாயம் என்றும் வழங்குகின்றனர் . இவற்றில் 
திருவள்ளூர் , ஊத்துக் கோட்டை , திருப்பெரும்புதூர் , காஞ்சி 
புரம் வட்டத்தினருக்குப் 

போகம் என்பதைக் 

கந்தாயம் 
என்றும் சொல்வதுண்டு என்பது தெரியும் . பொன்னேரி , 
கும்முடிப்பூண்டி வட்டத்தினருக்குக் கந்தாயம் தெரியாது . 
திருத்தணி , பள்ளிப்பட்டு மக்கள் போகம் தெரியாது 

என்றும் 
கூறுவர் . 


1 


மண்ணில் விளைந்து மண் இலாது காய்க்கும் 

புன்செய்ப் 
பயிர் ஆதலால் வேர்க்கடலைக்கு மணிலாக் கொட்டை என்ற 
பெயர் உண்டாகியது என்பர் . 


ஆகிய 


இம்மணிலாக் கொட்டையைக் கள்ளக்கா , வேர்க்கல்ல , 
மள்ளாட்ட , மள்ளாகொட்ட என்றெல்லாம் கூறுகின்றனர் . 
இவற்றில் மள்ள ட்ட , மள்ளாகொட்ட 

சொற்கள் 
செய்யூர், மதுராந்தகம் வட்டங்களிலும் மற்ற வட்டங்களில் 
கள்ளக்கா ( கடலைக்காய் , வேர்க்கல்ல வேர்க்கடலை ) ஆகிய 
சொற்களும் வழங்குகின்றன . 


விதைப்புக்கு முன் பாய்ச்சப்படும் நீரைச் சீர்த்தண்ணீர் 
தெளிவுத் தண்ணீர் என்றும் முளைப்புக்குப் 

பின் பாய்ச்சும் 
நீரை முளைத் தண்ணீர் , செலத்தண்ணீர் , பாலித் தண்ணீர் , 
மணாந் தண்ணீர் என்றும் கூறுவர் . 


380 


- ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு. நிலத்திற்கு - மோழை 
வழியாக நீர் அதிகமாகச் செல்வதை அடைக்க ஒரு மண்வெட்டி 
கெட்டி மண் 

வெட்டிப் போட்டு அடைப்பர் . இதற்காக 
வெட்டியெடுக்கப்பட்ட ஒரு மண்வெட்டி கெட்டி மண்ணைக் 
கழு , கழுவு , பில்லுப்பத்தை , கயிவு என்றெல்லாம் இயம்புவர் . 


ஏற்றம் இறைத்தலில் துலானின் முன்னும் பின்னும் சென்று 
ஏற்றம் மிதிப்பவர் குத்துக்கல்லுடன் இணைக்கப்பட்டிருக்கும் 
கொம்பைப் பிடித்துக் கொள்வர் . அதனைப் புட்சாணிக் 
கொம்பு , புள் சாட்டிக் கொம்பு , ஏத்த கெட ( ஏற்றக்கெடை ) 
என்றெல்லாம் வழங்குவர் . 


உழவுத் தொழிலில் நிலத்தைக் குத்தவும் நெசவுத் 
தொழிலில் நிலத்தைக் குத்தி , பாவு நீட்டுதலில் ஊணிக் 
கயிற்றைத் தாங்கிப் பிடிக்கவும் உதவும் கருவி கட்டப்பாரை 
இதனை எல்லாத் தொழில்களிலும் கட்டப்பாரை அல்லது 
கடப்பாரை என்று வழங்குவர் . ஆனால் நெசவுத்தொழில் 
செய்பவர் பெரும்பாலும் இக்கருவியை இருப்பாணி என்றே 
இயம்புவர் . 

காய்களை அறுக்கக் கொக்கி சொருகப்பட்ட மூங்கில் 
கழியைத் தொரடு , கொக்கித் தொரடு , சொரடு , கொரடு , 
டோட்டி ( தோட்டி ) என்றெல்லாம் வழங்குவர் . 


தழைகளை வெட்ட கத்தி கட்டப்பட்ட மூங்கில் கழியைக் 
கத்தித் தொரடு , ஆக்கரிவாள் , கெடைக்கத்தி , பாசரிவாள் 
கத்தி , ஈச்சங்கத்தி என்றெல்லாம் வழங்குகின்றனர் . 


மாடு கன்று ஈன்றவுடன் வெளிப்படும் 

குடற்பகுதியை 
உடுப்பு , உறுப்பு , இடுப்பு . மாசி மாயி , என்றெல்லாம் 
வழங்குகின்றனர் . காஞ்சிபுரம் , உத்தரமேரூர் , மதுராந்தகம் , 
செங்கல்பட்டு , திருப்பெரும்புதூர் ஆகிய வட்டங்களில் உறுப்பு 
என்றும் , பள்ளிப்பட்டு , திருத்தணி , செய்யூர் வட்டங்களில் 
உடுப்பு என்றும் , திருவள்ளூர் , கும்முடிப்பூண்டி வட்டங்களில் 
இடுப்பு என்றும் , பொன்னேரி வட்டத்தில் 

மாசி என்றும் 
ஊத்துக்கோட்டை வட்டத்தில் மாயி என்றும் வழங்கு . 
கின்றனர் . 

கன்றை ஈன்றவுடன் தாய் மாட்டின் உடல் உறுப்புகளுள் 
ஒரு பகுதி வெளிப்படுதலின் அதனை உறுப்பு என்றும் , கன்றின் 


381 


மேல் தோலாக இருந்தனையினால் உடுப்பு என்றும் வழங்கப் 
படுகின்றன. உடுப்பு என்பது இடுப்பாகவும் வழங்கப்படுகிறறு 
எனலாம் . 


கன்றைச் சூழ்ந்திருந்த உறுப்பு , கன்று மாட்டின் உடலி 
லிருந்து வெளிவந்தவுடன் வெளிப்பட வேண்டிய ஒன்று . அது 
தொடர்ந்து மாட்டின் உடலில் இருப்பது மாசுஆகும் . அத 
னால் அதனை மாசி என்கின்றனர் போலும் . அந்த மாசி 
மாயி ஆகவும் வழங்கப்படுகிறது எனலாம் . 


மாசு > மாசி > மாயி 

உடுப்பு > இடுப்பு 


பொருள் பாகுபாடு 

ஒரே ஒலிவடிவமுள்ள ஒரு சொல்லுக்கு வெவ்வேறிடங் 
களில் வெவ்வேறு பொருள் வழங்குவதைப் பொருள் பாகுபாடு 
என்பர் . 


ஆல ( ஆலை ] என்னும் சொல் மதுராந்தகம் , செய்யூர் 
வட்டங்களில் பரிவட்டத்தில் நூலிழைக்க நூல் பொந்தினை 
மாட்டும் ‘பூட்டுத்தலை யைக் குறிக்கும் . காஞ்சிபுரம் , உத்தர 
மேரூர் , திருப்பெரும்புதூர் வட்டங்களில் பரிவட்டத்தில் 
இழைக்கப்பட்ட நூலைப் பாவாக்க உதவும் கருவியைக் 
குறிக்கும் 


சக்கரம் என்னும் சொல் : பொன்னேரி , கும்முடிப்பூண்டி , 
திருவள்ளூர் வட்டங்களில் நெசவுத் தொழிலில் பரிவட்டத்தில் 
நூலிழைக்க நூல் பொந்தினை மாட்டும் பூட்டுத்தலை 
என்னும் கருவியைக் குறிக்கும் . மற்ற வட்டங்சளில் சக்கரம் 
என்பது வண்டிச்சக்கரம் போல் வட்டவடிவில் உள்ள வற்றைக் 
குறிக்கும் . 


தகம் 


ஊத்துக்கோட்டை , திருவள்ளூர் , செங்கற்பட்டு , மதுராந் 

வட்டங்களில் சோலை என்றால் கரும்பின் தாளைக் 
குறிக்கும் . காஞ்சிபுரம் , உத்தரமேரூர் வட்டங்களில் சோலை 
என்னும் சொல் பூங்காவனம் , நந்தவனம் ஆகியவற்றைக் 
குறிக்கும் . 


382 


: . சோகை என்பது பள்ளிப்பட்டு , திருத்தணி வட்டங்களில் 
கரும்பின் தாளைக் குறிக்கும் . காஞ்சிபுரம் , உத்தரமேரூர் 
வட்டங்களில் இரத்தமின்றி முகம் வெளுத்திருப்பதைச் 
சோகை என்னும் சொல் குறிக்கும் , 


இவ்வாறு தொழில் சார்புடைய சொற்களில் பொருண்மை 
உறவு காண்பதற்கு மிகுந்த இடமுண்டு எனலாம் 


இலக்கணம் 

பேச்சு மொழியில் சில இலக்கண வகைக்கு உரிய எடுத்துக் 
காட்டுகள் கிடைக்குமாயின் இம்மொழியினையும் நம் ஆய்வுக் 
குக் கொள்ளலாம் என்பது தெ , பொ . மீனாட்சி சுந்தரனாரின் 
கருத்து . இக்கூற்றுக் கிணங்க வழக்கில் , மங்கல வழக்கிற்கு 
இங்கு எடுத்துக்காட்டு காணப்படுகின்றது . 


வழக்கு 

இலக்கணம் உடையது , இலக்கணப்போலி, மரூஉ ஆகிய 
மூன்றும் இயல்பு வழக்காகவும் , இடக்கர் அடக்கல் , மங்கலம் , 
குழூஉக்குறி ஆகிய மூன்றும் தகுதி வழக்காகவும் ஆக அறுவகை 
வழக்கை நன்னூல் கூறுகின்றது . 


தகுதி வழக்குள் ஒன்றெனப்படும் குழூஉக்குறி பற்றி 
மாட்டுத் தரகர் பேச்சு வழக்குள் சொல்லப்பட்டுள்ளது . இங்கு 
மங்கலம் பற்றிச் சில கருத்துகள் தெரிவிக்கப்படுகின்றன. 


இறந்தவரை , இறைவனடி சேர்ந்தார் என்றும் இயற்கை 
எய்தினார் என்றும் , பாம்புகளுள் கொடிய பாம்பை நல்ல 
பாம்பு என்றும் கூறுவதாக இலக்கண நூல்கள் கூறும் . அம் 
மாதிரியே வறுமையை ‘ நல்குரவு என்று கூறுவதும் வழக்கமாக 


உள்ளது . 


தொழில் சார்புடைய சொற்களில் ஆடு பற்றியும் ஆயப் 
பட்டுள்ளது . இதில் கருமை நிறமுடைய ஆட்டை , வெள்ளாடு 
என்பர் . எந்த வெள்ளாடும் வெண்மை நிறம் மட்டும் உடைய 


பா . 


சுப்பிரமணியம் . வி . ஐ . திராவிட இலக்கணக் கொள்கை . 
கில் வ . ஜெயதேவன் , 

வீரப்பன் ( தமிழாக்கம் ) , 
( சென்னை -5 , அன்பு நூலகம் . 1978 ) , ப 19 . 

நன்னூல் விருத்தியுரை , ( மு . கா.நூ.) நூ . 267. ப . 208 
ஒரு 


+383 


தாயிராது . சில ஆடுகள் - சற்று வெண்ணிறத்துடன் காணப் 
பட்டாலும் கருமை , செம்மை - நிறத்தில்தான் மிகுதியான 
ஆடுகள் காணப்படுகின்றன . வெண்மை நிறம் கலந்திருக்கும் 
இடம் , தன்மை ஒட்டி ஆட்டிற்குப் பல்வேறு பெயர்கள் 
வழங்கப்படுகின்றன என்ற நிலையினை ஆடுகள் பற்றி ஆய்ந்த 
தலைப்பில் விளக்கப்பட்டுள்ளது . 


நெசவுத் தொழிலில் பொரப்பாவினை வீதியில் நீட்டி 
அணுவாக்கிய பின்பு வீதியிலேயே ஓசையின்றிக்கையால் பாவி 
னிடையே நாடாவைச் செலுத்திப் போடப்படும் வாட்டை ஓச 
வாட்டு ( ஓசை வாட்டு ) என்பர் . ஓசை வாட்டு என்பது 
( இழைகளின் ) இசைவு வாட்டைக் குறிக்கும் . 

தறியில் பாவிலுள்ள இழைகள் சீராக வாராமல் குளிகை 
மாறி வரும் இழைகளைச் சீரிழை என்பர் . 


கீழ்த்தறிக்கு இடையூறில்லாமல் மேல் தறிக்காகப் பயன் 
படுத்தப்படும் மாதறிக்காலை அட்ட தூலம் ( அட்டி தூலம் ) 
என்பர் . 


அட்டி 1 என்ற சொல்லுக்குத் தடையென்பது பொருள் . 

இவற்றால் வெள்ளாடு , ஓசைவாட்டு , சீரிழை , அட்டி 
தூலம் 

என்பன தகுதி வழக்குள் மங்கல வழக்கைச் சாரும் 
எனலாம் . 


இவ்வாறு இலக்கணக் கூறுகள் காண்பதற்கும் தொழில் 
சார்புடைய சொற்கள் பயனளிக்கின்றன. 


அடுத்து , 1982 ஆம் ஆண்டு சென்னைப் பல்கலைக் கழகம் 
வெளியிட்ட தமிழ்ப் பேரகராதியில் உள்ள சில சொற்களுக்கு 
ஆய்வுக்கு எடுத்துக் கொண்ட தொழில்கள் சார்ந்த சொற் 
களின் அடிப்படையில் கூறப்படும் புதிய பொருள்களைக் 
காண்போம் . 


1. அட்டிசெய நினையாதீர் 

இராமலிங்க அடிகள் , திருவருட்பா 6 , ஊரன் அடிகள் 
( பதி ) ( வடலூர் , சமரசசன்மார்க்க ஆராய்ச்சி நிலையம் , 
1972 ) திருவருட் பேறு 2. ப . 695 . 


1 


1.384 


சல் 


புதிய பொருள் 


அகராதியில் 
உள்ள பொருள் 


அள்ளு 


அள்ளிக்கொடுக் மாட்டின் மார்புக் கூட்டுக்குப் 

கும் தானியம் பின் முதுகிலுள்ள குழிப்பாகம் . 
அடி , உள்வீடு , 

மாட்டின் மலவாய்ப் பகுதி . 
துண்டம் , 


அறை 


ஆடை 


ஆரை 


உடை , பாலேடு கேழ்வரகின் மேலுள்ள மெல்லிய 

தோல் . 
நீராரை , 

அலைதாடி 
கோட்டைமதில் 
புற்பாய் . 
கரும்பாலை, பூட்டுத்தலை , நூலைப் பாவாக்க 
கள் . 

உதவும் கருவி . 


ஆலை 


ஆலைக்குழி கரும் பாலையில் பொரப்பாவில் பெரிய ஆலைக்கு 

சாறேற்கும் அடிக் உரிய குழி 


தலம் 


பண்டிகை 


கட்டி 


ஆனையடி சதுரங்க ஆட்டத் கட்டுத்தளையில் அசைந்து 

தில் யானை கொண்டிருக்கும் மாடு . 

செல்லும் கதி . 
இடுப்பு அரை , மறை கன்று ஈன்றவுடன் வெளியாகும் 

உறுப்பு , குடற்பகுதி 
ஈத்து 

கன்று ஈனுதல் . 
உண்டைக் கோயில் வில்லை , நெசவாளர் உபயோகிக்கும் 

பிரசாதம் . கருவிகளுள் ஒன்று 
உடுப்பு ஆடை , அங்கி 

உறுப்பு , இடுப்பு 
உறுப்பு 

அவயம் , அங்கம் , உடுப்பு , இடுப்பு . 

மரக்கொம்பு , 
உறை ஆயுதக்கூடு , தானிய சேமிப்புக் கலம் 

உறைமோர் 

மருந்து . 
கட்டு பத்தல் , காவல் , 400 வெற்றிலை . 

ஆணை , வளைப்பு 


385 ) 


கண்டி 


கழுத்துதணிவகை , தோய்ச்சடிக்காரர் 
உருத்திராக்க 

தோய்ந்து கொடுக்கும் 
மாலை . 

நூலுக்குரிய பெயர் 
கண்ணி . பூமாலை , பூங் 

பாவின் சிறு பகுதி . 
கொத்து , ஒருவகை 

இசைப்பாட்டு . 
கம்பம் தூண் , விளக்குத் கயிலித்துணியில் நெய்யப் 

தண்டு , நடுக்கம் , படும் நெசவு அமைப்பு . 

அசைவு . 
கவான் துடை , 

அலை தாடியிலுள்ள சுழி 
காம்பு இலை , பூ முதலிய ஆடு , மாடுகளின் 

வற்றின் தாள் , கருவி மடியிலுள்ள சிறு உறுப்பு . 

களின் கைப்பிடி 
காற்று காற்றுக்கு எதிர் முகம் . காற்றடிக்கும் திசை 
வாட்டம் . 

மரக்குச்சி , ஒருவகைச் குழல் . 
செடி . 


குச்சி 


குத்துக் 

விலங்கின் நேர்க்கொம்பு ஏற்றத்தில்பயன்படுத்தும் 
கொம்பு 

புள்சாட்டிக் கொம்பு . 
குதிரைவலி பெண்களுக்குப் பிரசவ ஆடு , மாடுகளுக்கு உண் 

காலத்தில் உண்டாகும் டாகும் பெருநோய் 

பெருவலி. 
குளிகை 

மந்திர சக்தியுள்ள அணி மாறிவரும் இரு 
மாத்திரை . 

இழைகள் சேர்ந்தது . 
கையடி களத்தில் கையால் 

விசைத்தறியில் நாடா 
அடித்த தானியம் . 

வைத் தடுத்துச் செலுத் 

தும் சிறிய மரத்துண்டு . 
கையேற்றம் செல்வப் பெருக்கான நீர் நிலையினின்றுகையால் 
நிலை 

நீர் இறைக்கும் முறை . 
கை , கால்களில் அணியும் கோலில் விழுதை ஒரு 
பொன் ( அ ) வெள்ளியா சுற்று சுற்றுதல் , 
லான அணி , 22 கஜ நீள 

முள்ள அளவுச்சங்கிலி . 
உ -25 


கொலுசு 


386 


கோர்வை கோவை , அன்ன கரையும் உடலும் வெவ் 

வெட்டி என்னும் வேறாயிருந்து நெசவு 
பாத்திரம் . 

செய்தல் . 
சத்துவம் வலிமை , சாரம் . 

உரம் . 
சாரல் 

கிட்டுகை , பக்கம் , மலை , நிறம் இலேசாகக்குறைதல் 
தூவானம் . 


- சாலகம் சலதாரை 

நீர் செல்லும் மூடியவழி . 
சுள்ளாப்பு பழிச்சொல் , மழைக்குப் ஏரில் மேழியை அடித் 

பின் அடிக்கும் கடும் திண்டுடன் இணைக்கு 
வெயில் 

மிடத்திலுள்ள ஆப்பு . 
ஒருவகைப் பறவை கருமையும் சிவப்பும் 

கலந்த நிறமுள்ள மாடு , 


போத்து 


செலுப்பு 


நீர்கோப்பு , சிறு துண்டு , சோலையின் முந்தாணியில் 
பாக்குச் சீவல் செய்யப்படும் பூ வேலைப் 

பாடு . 


தட்டு தட்டுகை, அடி ,இலாபம் மாட்டின் முதுகில் 
தந்திரம் , முறம் , யந்திரம் அள்ளுக்குப் பின்னுள்ள 

பகுதி . 
-தலைக்கட்டு முடிவு , குடும்பம் , ஆட்டிற்கு உண்டாகும் 

வீட்டின் முதற்கட்டு . நோய்களுள் ஒன்று . 
தறிமரம் 

நெசவுத்தறியில் அடை அச்சு மரம் . 

சுருட்டும் மரம் . 
தாணு , நிலைபேறு , தாவரம் , நெய்து முடிக்கப் பட்ட 

தூண் , சிவன் , பற்றுக் பாவின் ஒருபகுதி அல்லது 
கோடு . 

சேலை . 


தொம்பை 

மூங்கிலாலான எருமைக்குண்டாகும் 
நெற்குதிர் . 

நோய்களுள் ஒன்று . 
தோட்டி வெட்டியான் . 

கம்முக்கட்டி . 
தோம்பு சிவப்பு , நிலவிவரக் ஊடையும் , பாவும் ஒரே 
கணக்கு . 

நிறமுடைய லுங்கித்துணி 
தோலுரித் பாம்புசட்டை கழற்று பட்டுப்பூச்சி மேல் தோல் 

உரித்தல் . 


தல் 


தால் . 


387 


நாகபாசம் போரில் பகைவரைப் மாட்டின் இரு தொடைக் 

பிணிக்கச் செலுத்தும் கும் மத்தியில் பட்டையா 
பாம்புருவமான யிருக்கும் தீய சுழி . 
மந்திரக் கயிறு அல்லது கயிலி ஆலையில் முப்பது 
கம்பி , 

இழைகள் செல்ல இரும்புக் 
கம்பிகள் உள்ள சட்டம் . 


நாசி 


மூக்கு , சலதாரையின் இருக்கக் கூடாத சுழி 
வாய் , இசைக்குற்ற 

யுடைய மாட்டைக் 
குறித்க தரகர் வழங்கும் 
சொல் . 


வகை 


நீர்க்குத்து நீர்க்கடுப்பு , நீர் நிலைக்கு மாட்டின் தொப்புள் . 

எதிராக வீட்டு வாயில் 

அமைந்திருக்கும் நிலை . 
நூக்கு உயரம் , மரவகை நெல்லின் முளைப்பகுதி . 
பச்சைக் சாந்து செய்யும் மருந்து , பயிர் செழிப்பாக உள்ள 
கட்டுதல் சிறு நன்கொடை . நிலை . 


பஞ்சகல் 
யாணி 


குதிரையின் நெற்றியில் மாட்டின் நெற்றியில் 
வெள்ளை , நான்கு வெள்ளை , நான்கு கால்கள் 
கால்கள் வெள்ளை நிற வெள்ளை , வால் வெள்ளை 
முடையது . 

நிறமுடையது . 


பழு 


ஏணியின் படிச்சட்டம் வண்டியில் பார் , படல் 

சட்டம் , ஏர்க்கால் ஆகிய 
வற்றை இணைக்கும் 
நான்கு இரும்புப் 
பட்டைகள் . 


பள்ளை 


பன்னை 


தறி 


பால்கட்டு 


குள்ளம் , பள்ளையாடு , 2 படி , 
வயிறு பருத்த பிராணி . 

விழுது கட்டியுள்ள அச்சு . 
அம்மைகுத்துதல் . கதிர்கள் மணிகளைப் 

பிடிக்கத் தொடங்கிய 

நிலை . 
அங்கவடி 

பொரப்பாவுக்குக் கஞ்சி 
போடுமிடம் . 


தல் 


பாவடி 


388 


புணி 


மயிர்முடி 


பாவு நூல் அணி மாறி 
வருதல் . 


புணையல் 


பிணைப்பு 


புரு 


மிகுதி , பருமை , ஓர் 
அசுரன் , குழந்தை . 


புணி மாறிவரும் இடம் .. 
பரிவட்டத்தில் சுற்றிப் 
படும் ஒரு பிரிவு . 


பொந்து 


மரப்பொந்து , எலி முன்பு 10 சிலுப்பைகளும் 
முதலிய வற்றின் வளை , தற்பொழுது 5 சிலுப்பை 

களும் கொண்ட நூலின் 
தொகுதி . 


மனை 


வீடு , மனைவி , குடும்பம் நடுநர் தங்களுக்குள் 

பங்கிட்டுக்கொள்ளும் 
நில அளவு . 


முடிச்சு 
மைக்கண் 


சிறுமூட்டை , மயிர்முடி நாற்று முடிச்சு 
நெல் வகை 

கண்சுற்றி கறுப்பு நிற 
முடைய மாடு . 


வாட்டு பொரியல் , உபத்திரவம் , தறியில் பாவினிடையே 

அழகானது , தகுதி ஒருமுறை நாடாளவச் 
யானது , சார்பு , மலிவு . செலுத்துதல் . 
ஒருகால நுட்பம் . கீழ் நோக்கிச் சுற்றும் 

பூட்டுத் தலை . 
வெங்கோல் கொடுங்கோன்மை எருமை இனத்துள் ஒன்று , 


வினாடி 


P " 


இவ்வாறு இவ்வியலில் உழவு , நெசவு சார்ந்த சொற்கள் , 
காலத்திற்கு ஏற்ப வளர்ந்து வரும் பொருள் நுட்பங்களையும் , 
பொருள் வேறுபாடுகளையும் அளித்தல் காணப்பட்டன . 
அடுத்து வரும் இயலில் இச்சொற்கள் இரட்டை வழக்கு நிலை 
யில் இயம்பப் படுதலைப் பற்றிக் காண்போம் . 


திலகவதி பதிப்பகம் , காஞ்சிபுரம் 


389 


இயல் - 8 


இலக்கியத் தமிழும் பேச்சுத் தமிழும் 


ஏழாம் இயலில் சொற்களின் பொருண்மை 
பற்றிய விளக்கம் காணப்பட்டது . 


உறவுகள் 


இலக்கியத் தமிழும் பேச்சுத் தமிழும் என்னும் இவ்வெட் 
டாம் இயலில் , ஓர் ஒலி இன்னொரு ஒலியாக மாறுதல் , பேச்சு 
வழக்குச் சொற்கள் எழுத்து வழக்குச் சொற்களினின்றும் மாறு 
படுவதற்குரிய விதிகள் , ஒரு சமுதாயத்தில் காணப்படும் 
இரட்டை வழக்கு , பேச்சு வழக்கில் மொழிக்கு முதலாக வரும் 
ஒலியன்கள் எழுத்து வழக்கினின்றும் மாறுபடுதல் காரணமாக 
ஒவியன் விளக்கம் , மொழி முதல் ஒலியன்கள் , மொழியிடையில் 
மெய்மயக்கம் ஆகியன பற்றியும் சென்னைப் பல்கலைக் கழகப் 
பேரகராதியில் இல்லாத தொழில் சார்புடைய சொற்களின் 
தொகுப்பும் தரப்படுகின்றன . 
மொழியின் இருவகை 

தமிழ் மொழியின் தொன்மை இலக்கணமாகிய தொல் 
காப்பியத்தின் சிறப்புப் பாயிரத்தில் , 


‘ வழக்குஞ் செய்யுளும் ஆயிரு முதலின் 

எழுத்துஞ் சொல்லும் பொருளும் நாடி 
மொழிக்கு 

இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளதாகக் கூறப் 
பட்டுள்ளது . இங்கு வழக்கு என்பது , பேச்சு வழக்கு மொழி 
யென்று உரையாசி யர்களின் உரைகளால் அறியப்படுகின்றது . 
மொழியாராய்ச்சிக்கு எழுத்து மொழி எவ்வளவு பயன்பட்ட 
போதிலும் பேச்சு மொழி இன்றியமையாததாக உள்ளது 


1. வரதராசன் , மு . , மொழி வரலாறு , மறுபதிப்பு ( சென்னை , 

கழக வெளியீடு , 1961 ) , ப . 7 . 


390 


உடனே 


பேச்சு மொழி , ஒருவர் தன் உள்ளத்தில் எழுந்த கருத்தை 
பிறருக்கு 

எளிமையாக விளக்கும் முறையில் அமை 
கிறது . எழுத்துமொழி , உள்ளத்தில் நினைந்த கருத்தினை 
ஒருங்கு படுத்திச் செம்மையான மொழியில் யாவரும் எக்காலத் 
திலும் எற்கும் வண்ணம் இயம்புகிறது 


பேச்சுமொழி , இடத்திற்கேற்ப காலத்திற்கேற்ப 
அமை 
கிறது . எழுத்துமொழி , பேச்சுமொழி வழங்கும் இடம் , காலம் 
ஆகியவற்றைக் கடந்து நிலையான பேற்றினைப் பெறுகின்றது . 
பேச்சு மொழி ஒரு காலத்தில் எழுத்து மொழியாகின்றது . அத 

அம்மொழில் வழங்கப்படும் சொற்களும் அவற்றின் 
பொவுள்களும் காலந்தோறும் மாறுபட ஏதுவாகின்றது . அவ் 
வாறு மாறுவது 

மொழியின் இயல்பான வளர்ச்சியைக் 
குறிக்கும் . 


னால் 


ஒரு குறிப்பிட்ட வட்டம் , மாவட்டத்தின் சமுதாயப் பழக்க 
வழக்கங்கள் , தொழில்கள் , பண்பாடு முதலியவற்றைச் சிறப் 
பாகவும் உடனுக்குடனும் அறிய அந்தந்த வட்டம் , மாவட்டத் 
தின் பேச்சு வழக்கினை அறிய வேண்டுவது இன்றியமையாத 
தாகின்றது . எழுத்துமொழி , அம்மொழி பேசுவேரிரின் இயல்பு. 
கள் 

அனைத்தையும் பொதுவாகவும் காலங்கடந்தும் அறிய 
உதவி புரிகின்றது . 


வழக்குச் சொற்களின் வேறுபாடு 

மக்களால் பேசப்படுகின்ற மொழியில் , நில அமைப்பு , 
இனம் , மதம் , சாதி என்பவை மாற்றங்களை ஏற்படுத்தும் 
வல்லமை வாய்ந்தன என்பர் .1 இப்பேச்சு வழக்கு மொழி , 
மாவட்டத்திற்கு மாவட்டம் அல்லாமல் வட்டத்திற்கு . 
வட்டமும் வேறுபடுகின்றது . வட்டத்திற்குள்ளும் நகரத்தில் 
வாழ்பவர்களுக்கும் கிராமத்தில் வாழ்பவர்களுக்கிடையேயும் 
வேறுபாடு உள்ளது . 


மாவட்டத்திற்குள்ளும் மாவட்டத்தின் மையத்தில் 
வாழ்பவர்களுக்கும் எல்லைப் புறங்களில் வாழ்பவர்களுக் 
கிடையேயும் பேச்சு வழக்கில் வேறுபாடு 

காணப்படுகிறது . 


1. இராசாராம் . சு . , மொழியும் மொழியியலும் , [ நா.சு , 

ராசவேல் வெளியீடு , நவம்பர் 1973 ] , ப . 92 . 


391 


எல்லைப்புறங்களில் வாழ்கின்றவர்கள் அடுத்த மாவட்டத்திற் 
குரிய , மாநிலத்திற்குரிய சொற்களையும் தம் வழக்காற்றில் 
பயன்படுத்துகின்றனர் . 


ஒரு மாவட்டத்தில் ஒரே தொழில் செய்பவரிடையேயும் 
அவர்கள் வாழும் இடத்தினையொட்டி பேச்சு வழக்கில் 
மாற்றம் காணப்படுகிறது . எனவே , தொழில் சார்ந்த சொற் 
களில் பேச்சு வழக்கில் காணப்படும் மாற்றங்களை அறிய 
முதலில் தமிழ் மொழியிலுள்ள ஒலிகளைப் பற்றிய விளக்கம் 
சிறிது காண்போம் . 


மொழி ஒலிகள் 


மூச்சுக்குழல் வழியாக வாயின் அறையில் நுழையும் 
காற்று தடையில்லாமல் வெளிப்பட்டால் உயிரொலி என்றும் 
வாயின் அறையில் தடையேற்பட்டு வெளிப்பட்டால் மெய் 
யொலி என்றும் பெயர் பெறுகின்றன . 


வாயிலுள்ள நா , இதழ் . பல் , அண்ணம் ஆகியவற்றின் 
பல்வேறு முயற்சியால் அவை பொருந்தும் இடங்களினின்றும் 
தோன்றும் மெய்யொலிகளை , 1. பின்னண்ண ஒலி , 2. இடை 
யண்ண ஒலி , 3. நாமடி ஒலி , 4. அண்பல் ஒலி , 5. பல்லின ஒலி , 
6. பல்லிதழின ஒலி , 7. இதழொலி என ஏழாக மொழியியலார் 
வகைப்படுத்துவர் . மேலும் , அவ்வொலிக்கு அடிப்படையான 
காற்று வெளிப்படும் முறையை யொட்டித் 

தடையொலி , 
உரசொலி , மூக்கொலி, உரப்பொலி , பிரிவளி ஒலி , வருடொலி 
என ஆறாகவும் பிரிப்பர் . 


யொட்டி 


குரல் வளையில் பிரியும் ஒலியின் தன்மையை 
ஒலிப்புடை ஒலி . ஒலிப்பிலா ஒலி எனவும் பிரிக்கப் படுகின்றது . 

மொழியியலார் , தமிழ் மொழியிலுள்ள மெய்யொலிகளை . 
ஒலியின் தன்மை , அமைப்பு , வகை ஆகிய மூன்று நிலைகளை 
யொட்டிப் பின்வருமாறு பிரித்துக் காட்டுகின்றனர் . 


39.2 


வகை 


தன்மை அமைப்பு 

இதழ் பல் பல் அண் நாமடி இடை பின் 
லிதழ் லினம் பல் 

அண் அண் 
ணம் 

ணம் 


ட ( t ) 


ஒலிப்பிலா தடை ப ( p ) 

யொலி 


க [k ] 


ஒலி 


ஒலிப்புடை 


ப [ b ] 


த [ d ] 


_ [ d ] 


க ( g ) 


ஒலி 


ன 


ண 


O 


உர 

சொலி 
ஒலிப்பிடை மூக் 
ஒலி 

கொலி ம 
உரப்பொலி 
பிரிவளி ஒலி 
வருடொலி 


ற 


ழ , ள 


ய 


உரசிலா இடையண்ணத் தொடரொலி 
உரசிலா இதழ்த் தொடரொலி 


செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . மாவட்டத்தில் உழவு , நெசவு 
சார்ந்த தொழில் சார்புடைய சொற்களில் மேற்சொல்லப்பட்ட 
ஒலிகளின் மூவகை நிலையில் ஓர் ஒலி பிறிதொரு வகை ஓலியாக 
ஒலிக்கப்படும் முறைகளைக் காண்போம் 


பல்லின ஒலியாதல் 
சித்தாள் 
தொத்தெழ 


ஊத்து 


அண்பல் ஒலி 
சிற்றாள் 
தொற்றிழை 
ஊற்று 
நாற்று 
சேற்றுக்கழனி 
ஏற்றம் 
கீற்று 
நெற்று 
தூற்று 
காற்று 


////////:: 


நாத்து 
சேத்துகழனி 
ஏத்தம் 
கீத்து 


நெத்து 


தூத்து 


காத்து 


393 


இவற்றில் ற கர அண்பல் ஒலியானது த கரப் பல்லின 
ஒலியாக ஒலிக்கப்படுகிறது . 
நாமடி ஒலி 

அண்பல் ஒலியாதல் 
இளங்காடு 

இறங்காடு 
இதில் ள 

கர நாமடி ஒலியானது ற கர அண்பல் 
ஒலியாக ஒலிக்கப்படுகிறது . 
பல்லின ஒலி 

நாமடி ஒலியாதல் 
தோணி 

டோணி 
இதில் த கர ஒலி , ட கர ஒலியாக 
ஒலிக்கப்படுகிறது . 
பல்லின ஒலி 

அண்பல் ஒலியாதல் 
மிதிக்கட்டை 

மெரிக்கட்ட 
இதில் த கர ஒலி , ர கர ஒலியாக 
ஒலிக்கப்படுகிறது . 


பல்லின ஒலி 


டையண்ண ஒலியாதல் 


வெச்சி 
இழைச்சி 
பொணச்சி 
பிரிச்சி 
தச்சி 

புடிச்சி ( ஓட்டு ) 
இவற்றில் த கரப் பல்லின ஒலி , ச 
டையண்ண ஒலியாக ஒலிக்கப்படுகிறது . 


வைத்து 
இழைத்து 
பிணைத்து 
பிரித்து 
தைத்து 
பிடித்து ( ஓட்டு ] 


VVVVVV 


கர 


அண்பல் ஒலியாதல் 


நாமடியொலி 


வேர்க்கடலை 


வேர்க்கல்ல 


A 


கர 


இதில் ட கர வளை நா ஒலி , ல 
அண்பல் ஒலியாக ஒலிக்கப்படுகிறது . 


394 


அண்பல் ஒலி நாமடியொலியாதல் 
சுழற்றி 

சொழட்டி 
இதில் ற கர அண்பல் ஒலி , ட கர நாமடி 
ஒலியாக ஒலிக்கப்படுகிறது . 
இடையண்ணத் தொடரொலி இதழ்த் தொட 

ரொலியாதல் 


கயிறு 


நோவு 


> 

கவுறு 
நோய் 

இவற்றில் ய கர இடையண்ணத் தொட 
ரொலி , வ கர இதழ்த் தொடரொலியாக ஒலிக்கப்படுகிறது . 


நாகடமண் 


பின்னண்ண ஒலி இதழ்த்தொடரொலியாதல் 

நாவடமன் 
நுகத்தடி 

நவுத்தடி 
பலுகு 

பலுவு 


1 , 


பலகை 


பலவ 


நாகுகன்று 


நாவுகன்னு 


இவற்றில் க கரப் பின்னண்ண ஒலி , வ கர உரசிலா 
இதழ்த் தொடரொலியாக ஒலிக்கப்படுகிறது . 
நாமடி ஒலி 

உரசிலா இடையண்ணத் 

தொடரொலியாதல் 
தொழிலாளி 

தொயிலாளி 
குழல் 
விழுது 
இழுத்து 

இயுத்து 
கீழ்த்தறி 

கீய்த்தறி 
கிழட்டு 

கெயட்டு 
அழுத்தி 

அயுத்தி 
கழனி 

மோய 
மேழி 

மோயி 
கொழியலரிசி 

கொயிலரிசி 


வியுது 


> 


13 


கயனி 


மோழ 


395 


ய கர 


இவற்றில் தமிழ் மொழியின் சிறப்பு ழ கர நாமடியொலி , 

உரசிலா இடையண்ணத் தொடரொலியாக ஒலிக்கப் 
படுகிறது . 
உரப்பொலி 

பிரிவளி ஒலியாதல் 
செம்மறியாடு 

செம்மலியாடு 
இதில் , ற கர உரப்பொலி , ல கரப் பிரிவளி ஒலியாக 
ஒலிக்கப்படுகிறது . 
தடையொலி 

பிரிவளி ஒலியாதல் 


கடலை 


V 


* 


கல்ல 
இதில் ட கரத் தடையொலி , ல கரப் பிரிவளி ஒலியாக 
ஒலிக்கப்படுகிறது . 
உரப்பொலி 

மூக்கொலியாதல் 


கன்று 


கன்னு 


இதில் ற கர உரப்பொலி , ன கர மூக்கொலியாகிறது . 


11 


தடையொலி 

மூக்கினவொலியாதல் 
கஞ்சி 

> 

கஞ்ஸ் 
மூங்கில் 

மூங்கிலு 
சங்கம் 

சங்ஙம் 
இடைஞ்சல் 

எடைஞ்ஞலு 
இவற்றில் தடையொலிகளாகிய க கரமும் ச கரமும் 
முறையே தத்தம் இனமாகிய ங் கர , ஞ கர மூக்கொலிகளாக 
ஒலிக்கப்படுகின்றன . 
வருடொலி 

பிரிவளி ஒலியாதல் 
கோடரி 

கோடாலி 
இதில் ர கர வருடொலி , ல கரப் பிரிவளி ஒலியாக 
ஒலிக்கப்படுகிறது . 
அண்பல் ஒலி மறைந்து வல்லொற்று மிகுந்தொலித்தல் 
கால் குழி 

காக்குழி 
மேத்தார 


மேல் தரை 


11 


396 


இவற்றில் ‘ ல கர ஒற்று மறைந்து வருமொழிக்கேற்ப 
வல்லொற்று மிகுந்து - வந்துள்ளது . ஆனால் மேல் தரை 
என்னும் சொல்லில் உள்ள தரை , தாரை ஆன முறை விளங்க 
வில்லை . 

இவ்வாறு தொழில் சார்புடைய பேச்சு வழக்குச் சொற் 
களில் ஒலி இன்னொரு ஒலியாக மாறுவதற்குச் சில விதிமுறை 
கள் உள்ளன . 1 தெய்வ சுந்தரம் ( 1981 ) கூறிய விதிகள் இங்குப் 
பின்பற்றப்பட்டுள்ளன . அவற்றை 1. விதிக்குட்பட்ட மாறுதல் 
கள் , 2. விதிமுறைகளுடன் தொடர்புடையவை என்று இரு 
பிரிவாகப் பிரிக்கலாம . விதிக்குட்பட்ட மாறுதல்களை ஒலியனி 
யல் விதி தழுவிய மாற்றம் , உருபனியல் விதி தழுவிய மாற்றம் 
என இருவகையாகப் பிரிக்கலாம் . அவ்விதிகளின் அடிப்படை 
யில் சில சொற்கள் மாறும் முறைகளைக் காண்போம் . 


விதிக்குட்பட்ட மாறுதல்கள் 
அ . ஒலியனியல் விதி தழுவிய மாற்றம் 

( Phonologically conditioned changes ) 
எழுத்து வழக்கில் உள்ள சில ஒலியன்கள் பேச்சுவழக்கில் 
வேற்றொலியன்களாக மாற்றம் பெறுகின்றன . 

அவ்வாறு ஓர் 
ஒலியன் பிறிதொரு ஒலியனாக மாற்றம் பெற்று வழங்குவதற்கு 
ஒரு நியதி உண்டு . அந்நியதியே அவ்வொலியன் பிறிதொரு 
ஒலியனாக மாறி வழங்கப்படுவதற்குரிய விதியாகும் . அவ்வாறு 
ஒலியனியல் விதி தழுவிய மாற்றம் பெற்று வழங்கும் சொற் 
--களைக் காண்போம் . 


இகரம் எகரமாதல் 

எழுத்து வழக்கு 
இளநீர் 
நிலவரி 


> 


1, 


இழை 
விசை 
நிழல் 


பேச்சு வழக்கு 
எளநீர் 
நெலவரி 
எழ 
வெச 
நெழல் 
நெலம் 


நிலம் 


1 . 


Devia Sundaram N , Tamil Diglossia , Tirunel - 
veli, Nainar Pathippagam . 1981 ) pp . 46 to 49 . 


397 


- 


- 


V 


முதலாளி 


33 


. , 


கிடங்கு 

கெடங்கு 
கிணறு 

கெணறு 
விவசாயம் 

வெவசாயம் 
விதை 

வெத 
இச்சொற்களின் முதலில் உள்ள இ எ ஆக மாற்றம் 
பெற்று ஒலிக்கப்படுகிறது . இவை 
1 + e // 

( c ) alai 
என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்குகின்றன 
உகரம் ஒகரமாதல் 
எழுத்து வழக்கு 

பேச்சு வழக்கு 
குழல் 

கொழல் 

மொதலாளி 
குழை 
நுழை 
முனை 

மொன 
புறம்போக்கு 

பொறம்போக்கு 
முளை 

மொள 

கொடம் 
சுரப்பு 

சொரப்பு 
குளம்பு 

கொளம்பு 
துவரை 

தொவர 
உலைக்கழனி 

ஒலக்கழனி 
சுனைவாய் 

சொனவாய் 
இச்சொற்களின் முதலில் உள்ள உ > ஒ ஆக மார்றம் 
பெற்று ஒலிக்கப்படுகிறது . இச்சொற்கள் , 

u – 0 || - ( c ) a / ai 
என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்குகின்றன . 


கொழ 
நொழ 


1 , 


2 , 


குடம் 


3 


>> 


32 


ஐகாரம் அகரமாதல் 

அகர இகரம் ஐகாரமாகும் என்பது தொல்காப்பிய 
நூற்பா . 1 ஐகாரம் கூட்டொலியாகும் .. இக்கூட்டொலியில் 
உள்ள இகரம் ஒலி , சொல்லின் பேச்சு வழக்கில் கெடுகிறது . 
அதனால் அகரமே சொல்லின் ஈறாக நின்று ஒலிக்கப்படுகிறது . 
1. சுந்தரமூர்த்தி , கு . , ( பதி . ) தொல்காப்பியம் , எழுத்து , 

( மு . கா . நூ . ) நூ . 54. , ப . 86 . 


398 


எழுத்து வழக்கு 


பேச்சு வழக்கு 


> 


உருளை 


உருள 


மனை 


மன 


ஆடை 


இழை 


எழ 


கடை 


கட 


1 . 


பச்சை 


பச்ச 


தடை 


12 


தட 


ஆலை 


ஆல 


பலகை 


பலக 


13 


வெள்ளை 
புஞ்சை 
கந்தை 
விசை 
பத்தை 
வெக்கை 


வெள்ள 
புஞ்ச 
கந்த 
வெச 
பத்த 
வெக்க 


93 


ஓலை 


3 , 


ஒல 


களை 


கள் 


எல 


மொள 
சேட 


மோழ 


குளிக 


> , 


இலை 
முளை 
சேடை 
மோழை 
குளிகை 
ஓசை 
சிலுப்பை 
சேலை 
நஞ்சை 
துளை 
பன்னை 
பார்வை 


ஓச 
சிலுப்ப 
- சேல 
நஞ்ச 
தொள் 
பன்ன 


பார்வ 


அண்டை 
கட்டை 
மந்தை 


அண்ட 
கட்ட 


மந்த 


399 


> 


வரும் 


கவலை 

கவல 
கெடை 

கெட 
பள்ளை 

பள்ள 
துவரை 

தொவர 
இவ்வாறே சொல்லின் இடையிலும் முதலிலும் 
ஐ கார ஒலி அ கர ஒலியாக ஒலிக்கப்படுகிறது . 

தைத்து 
ஐந்து 
பதினைந்து 

பதினஞ்சி 
பிணைத்து 

பொணச்சி 
வளையம் 

வளயம் 
அடைமானம் 

அடமானம் 


V 


தச்சி 


அஞ்சி 


> 


அகரமாக 


இச்சொற்கள் எல்லாவற்றிலும் ஐகாரம் 
( ai a ) மாற்றம் பெற்று ஒலிக்கப்படுகிறது . 

ai – ay || - முதலசையில் 

e // இறுதியில் 
a || வேறோரிடத்தில் 


என்று 


பெற்று 


ஐகாரம் மாற்றம் 

வழங்குவதற்குரிய 
விதிமுறை சொல்லப்படுகின்றது . 

சொல்லின் ஈற்றில் வரும் ஐகாரம் , எகரமாகத் திரிதல் 
கன்னட மொழியிலும் அகரமாகத் திரிதல் மலையாளம் , 
தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் காணப்படுகின்றன .1 மேலும் , 
எ எனவருமுயிர் மெய்யீறாகாது என்னும் தொல்காப்பிய 
நூற்பா 2 வும் இங்கு அறியத் தக்கது . எனவே , செங்கை - 
எம் . ஜி . ஆர் . மாவட்டத்தில் ஐகாரம் அகரமாக ஒலிக்கும் 
முறை பெரும்பான்மையாக உள்ளது எனலாம் . 


1. இராமச்சந்திரன் - கோ . , பிறமொழிகளில் தமிழ்ச் சொல் 

ஆட்சி , ( சென்னன, வளவன் வெளியீடு , ஆகஸ்டு 1966 ] 
( எ . கா . ) தலை - தல [ தெலுங்கு ) - ப . 43 

- தல ( மலையாளம் - ப . 71 

தலெ ( கன்னடம் ) - ப . 56 . 
2. சுந்தரமூர்த்தி . கு . , ( பதி . ) தொல்காப்பியம் , 

எழுத்து , 
[ மு . கா . நூ . ] நூ . 71 , ப . 100 . 


400 


இரட்டித்த ற கரம் இரட்டித்த த கரமாதல் 


ஊற்று 


நாற்று 


2 , 


நெற்று 
தூற்று 
காற்று 
கீற்று 
சிற்றாள் 
தொற்றிழை 
ஏற்றம் 
சேற்றுக் கழனி 


ஊத்து 
நாத்து 
நெத்து 
தூத்து 
காத்து 
கீத்து 
சித்தாள் 
தொத்தெழ 
ஏத்தம் 
சேத்து கழனி 


32 


ஆகிய சொற்களில் - ற்ற - > - த்த் - ஆக மாற்றம் பெற்று 
வழங்கப்படுகின்றன . 


இச்சொற்கள் , 

-Tr- > -tt- || வேறோரிடத்தில் 
என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்கப்படுகின்றன . 
உழற்றி 

உழட்டி 
சுழற்றி 

சுழட்டி 
என ஒலிக்கப்படுகின்றன . இவை 
-Tr- - -tt- || ( C ) V C V - 

C 
என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்கப்படுகின்றன. 


ஒற்றெழுத்து உகரம் பெற்றொலித்தல் 

தனி நெட்டெழுத்தைச் சார்ந்தோ பல எழுத்துகளைச் 
சார்ந்தோ சொல்லின் இறுதியில் வரும் ஒற்றெழுத்து உகரம் 
சேர்ந்து ஒலிக்கப்படுகின்றது , 


நூல் 


நூலு 


கால் 
கோல் 


VVVV 


காலு 


கோலு 


நார் 


நாரு 


401 


தார் 
சால் 
ஏர் 
போல் 


தாரு 
சாலு 


. 


போலு 


இச்சொற்கள் , 


( C ) V : C + 

( C ) V : CU 
என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்கப்படுகின்றன . 


கதிர் 
பயிர் 
குழல் 
குதிர் 
தாங்கல் 


கதிரு 
பயிரு 
குழலு 
குதிரு 
தாங்கலு 


ஆகிய சொற்கள் , 

- ( C ) V C + -- ( C ) VCU 
என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்கப்படுகின்றன . 


ஒற்று இரட்டித்து உகரம் பெறுதல் 

தனிக்குறில் அடுத்து வரும் ஒற்றெழுத்து இரட்டித்து 
உகரம் பெற்று ஒலிக்கப்படுகிறது , 


மண் 
கல் 
புல் 
நெல் 


மண்ணு 
கல்லு 
புல்லு 
நெல்லு 


. 


ஆகிய சொற்கள் , 

( C ) VC [ C ] VC CU 
என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்கப்படுகின்றன . 
சொல்லின் இடையில் ஒற்று மறைதல் 
பார்த்து 

பாத்து 


> 


சேர்த்து 


சேத்து 


. , 


காய்ச்சல் 


காச்சல் 


உ-26 


402 


இச்சொற்கள் , 

C , C , C , .. C , C , 
என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்கப்படுகின்றன . 


ஆ . உருபனியல் விதி தழுவிய மாற்றம் 


(Morphologically conditioned changes ) 
உருபன் என்பது ஒரு தனி ஒலியனாகவும் 

ஒலியனாகவும் இருக்கலாம் ; 
பல ஒலியன்களால் ஆன அசையாகவும் இருக்கலாம் . இவ்வுரு 
பன்களில் சில எழுத்து வழக்கினின்றும் . பேச்சு வழக்கில் ஒரு 
குறிப்பிட்ட விதிமுறைக்கு உட்பட்டு மாற்றம் பெற்று வழங்கப் 
படுவதைக் காண்போம் . 


V 


தச்சி 
பாய்ச்சி 


: 


தைத்து 
பாய்த்து 
இழைத்து 
பிணைத்து 
பிரித்து 
பிடித்து 


எழச்சி 
பொணச்சி 
பிரிச்சி 


> 


புடிச்சி 


ஆகிய சொற்களில் இறந்த காலத்தைக் காட்ட , வரும் 
பின்னொட்டுக்களாகிய தகர ஒற்றுகள் சகர ஒற்றுகளாக 
மாற்றம் பெற்று ஒலிக்கப்படுகின்றன . 


இவை . 

Past - tense suffix -tt- + -CC- // y | i | ai 


V 


என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்கப்படுகின்றன . 
குவிந்து 

குவிஞ்சி 
தோய்ந்து 

தோய்ஞ்சி 
ஆகிய சொற்கள் , 

past- tense suffix -nt - + - ic - // y / i / ai 
என்ற விதிப்படி மாற்றம் பெற்று வழங்கப்படுகின்றன . 


403 


> 


2. விதிமுறைகளுடன் தொடர்புடையவை 
லகர ஒற்று லகர மாதல் 
மில்லில் 

மில்லில 
மளிகையில் 

மளிகையில 
தெருவில் 

தெருவில் 
அச்சில் 

அச்சில 
பரிவட்டத்தில் பெருட்தில 
ஆகிய சொற்களின் ஈற்றில் உள்ள லகர ஒற்று அகரம் 
சேர்ந்து லகரமாக ஒலிக்கப்படுகின்றன . இவை , 
-il ( Locative Suffix ) 

- -ila 
என்ற விதிப்படி வழங்கப்படுகின்றன , 
கையால் 

கையால 
என்னும் சொல் , 

-al ( Instrumental & Casual Suffix ) + -ala 
என்ற விதிப்படி வழங்கப்படுகிறது . 

ஆலையில் பாவு ஓட வேண்டும் 
தெருவில் பாவு போட வேண்டும் . 


வேண்டும் 


இத்தொடர்களில் ஓடவேண்டும் , 

போட 
என்னும் சொற்கள் முறையே ஓடணும் , போடணும் என்று 
இடையின கெட வழங்கப்படுகின்றன . 


ஓடணும் 


ஓடவேண்டும் 

போடவேண்டும் 
இச்சொற்கள் , 


போடணும் 


-ventum ( obligatory aux ) -num 
என்ற விதிப்படி வழங்கப்படுகின்றன . 

இவற்றுள் ட , ண வும் நாமடியொலியாக இருப்பினும் 
டகரம் தடையொலியாகவும் ணகரம் மூக்கொலியாகவும் 
இருப்பதால் அடுத்து வரும் மூக்கொலிக்கேற்ப டகரம் தன்னின 
மூக்கொலியான ணகிரமர்க் மாறி ஒலிக்கப்படுகிறது . 


404 


போடணும் 


போண்ணம் 


ஓடணும் 


ஓண்ணம் 


அஃதாவது , இச்சொற்கள் , -tanum - > naam 
என்று வழங்கப்படுகின்றன எனலாம் 

மேற்கண்ட சொற்கள் யாவும் சில விதிமுறைக்கு உட்பட்டு 
எழுத்து வழக்கினின்றும் மாற்றம் பெற்று பேச்சு வழக்கில் " 
வழங்கப்படுகின்றன . விதிமுறைகளுக்கு உட்படாமல் எழுத்து" 
வழக்கினின்றும் மாற்றம் பெற்று வழங்கப்படும் பேச்சு 
வழக்குச் சொற்களும் உள்ளன . அவை எம் முறையில் மாற்றம் 
பெற்று வழங்கப்படுகின்றன என்பதை இனிக் காண்போம் . 

பேச்சு வழக்குச் சொற்களில் காணப்படும் மாற்றங்கள் : 


இகரம் உகரமாதல் 

பிழி 
பிடித்து 
பிண்ணாக்கு 


புழி 
புடிச்சி 


13 


> 


புண்ணாக்கு 
உடு 
உ- [ i_u ] ஆக மாற்றம் 


இச்சொற்களின் முதலில் உள்ள 
பெற்று வழங்கப்படுகின்றது . 


சுமை 


உகரம் எகரமாதல் 

செம் 
புரட்டிவிடு 

பெரட்டிவிடு 
இச்சொற்களின் முதலில் உள்ள உகரம் எகரமாக மாற்றம் 
பெற்று ஒலிக்கப்படுகிறது . இச்சொற்களில் உள்ள உகரம் 
ஓகரமாக ஒலியனியல் விதிமுறைப்படி மாற்றம் பெற்று 
பின்னர் ஒகரம் பேச்சுத் தமிழில் எகரமாக ஒலிக்கப்படுகிறது . 


சுமை 


13 


சொம 

செம் 
புரட்டி 

பொரட்டி , பெரட்டி 
ஏகாரம் ஓகாரமாதல் 
மேடு 

மோடு 
மேழி 

மோழி 
இச்சொற்களில் ஏகாரம்ஓகாரமாக ஒலிக்கப்படுகிறது . 


> 


405 


A 


அகரம் எகரமாதல் 

கஜம் 
ரகம் 
கண்ணி 
பல்சக்கரம் 
படல் 
கழனி 
பன்னாடை 
பரம்பு 
சலங்கு 


கெஜம் 
ரெகம் 
கண்ணி 
பெல்சக்கரம் 
பெடல் 
கெழனி 
பென்னாட 
பெரம்பு 
செலங்கு 


இச்சொற்களில் முதலில் உள்ள அகரம் எகரமாக ( a - e ) 
மாற்றம் பெற்று வழங்கப்படுகிறது . 


உகரம் இகரமாதல் 


அச்சு 
முடிச்சு 


அச்சி 
முடிச்சி 


: 


இச்சொற்களின் ஈற்றில் உள்ள உகரம் இகரமாக ( u -i ) 
ஒலிக்கப்படுகிறது . 
உகரம் ஓகாரமாதல் 

சில சொற்களில் ஒலியன் அளவும் மாறி ஒலிக்கப் 
படுகிறது . 
உடல் பாவு 

ஓடல் பாவு 
முழை 

மோழை 
இவற்றில் , உகரம் ஓகாரமாக ( u - ) வழங்கப் 
படுகிறது . 
கோலில் 

கோல்ல 
ரோலில் 

ரோல்ல 


* 


23 


இவற்றின் , ஈற்றில் உள்ள இல் - ல ஆக ( il - la ) 
மாற்றம் பெற்று ஒலிக்கப்படுகின்றது . 

‘ கன்றுக்குட்டி என்னும் சொல் கன்னுக்குட்டி என்று 
வழங்கப்படுகிறது . இதில் - I - என்பது - an - ஆக மாற்றம் 
பெற்று வழங்கப்படுவது காணலாம் . 


406 


உயிர் கெடுதல் 

சொல்லின் இடையில் இரு மெய்களுக்கு இடையில் வரும் 
உயிர் கெட வழங்கப்படுகிறது . 


இர்சு 
தொர்டு 
எள் நீர் 
தர்சு 
மான்யம் 


23 


இருசு 
தொரடு 1 
இளநீர் 
தரிசு 
மானியம் 
வாரணக் கயிறு 
தோரணப் பலகை 
கொடுத்து 
எடுத்து 
கொளுத்து 


வார்ண கவுறு 


தோர்ண பலக 


கொட்த்து 
எட்த்து 
கொள்த்து 


32 


மெய் தோன்றல் 
மிளகாய் 

மொளக்கா 
இதில் ஈற்று அரை உயிர்மெய் கெட இடையில் ககரமெய் 
தோன்ற ஒலிக்கப்படுகிறது . 


ஈற்றுமெய் கெட ஒலித்தல் 
தண்ணீர் 

தண்ணி 
கொடிக்காய் 

கொடிக்கா 
கொத்துக்காய் 

கொத்துக்கா 
மிளகாய் 

மிளகா 
முன்வாய் 

முன்வா 
எள்ளுக்காய் 

எள்ளுக்கா 
இவற்றின் ஈற்றிலுள்ள மெய் கெட ஒலிக்கப்படுகின்றன . 


> 


இடையில் மெய் கெடுதல் 
கால்வாய் 

காவாய் 
வாய்மடை 

வாமடை 
காச்சல் 
பொள்ளுவாய் 

பொளுவாய் 
இச்சொற்களின் இடையிலுள்ள ஒற்று கெட் 
படுகின்றன . 


காசல் 


ஒலிக்கப் , 


407 


கின்றன . 


இடையில் உயிர்மெய் கெடுதல் 

தமிழின் எழுத்து வழக்கில் இணைப்பொலிகள் ( Clusters ) 
வருவதற்குச் சில நியதி உண்டு . ஆனால் பேச்சு வழக்கில் 
இணைப்பொலிகள் அந்நியதியில் மாறியும் வழங்கப்படு 

அஃதாவது இரட்டித்த மெய்யும் உயிரும் இழந்து 
ஒலிக்கப்படுதலால் அவ்வழக்கு உண்டாகிறது . 
வெட்டியான் 

> 

வெட்யா ( ன் ) 
இராட்டினம் 

இராட்ன ( ம் ) 
இழைகளை நீட்டிக் கட்டுதல் என்ற தொடரில் இழை 
களை நீட்டி என்ற தொடர் ‘ எயட்டு என்ற ஒரு சொல்லாகிக் 
கட்டுதல் என்ற சொல்லுடன் சேர்ந்து எயட்டு கட்டுதல் 
என்ற தொடராக வழங்கப்படுகிறது . 
சொல்லை விரைவில் சொல்ல வேண்டும் என்ற உணர் 

சொல்லின் இடையிலுள்ள உரசிலா இதழ்த் 
தொடரொலி : எழுத்தான வகரம் இன்றிப் பின் வரும் சொற்கள் 
வழங்கப்படு த்ன்றன . 
பரிவட்டம் 

> பருட்டம் 
திருவட்டம் 

திரட்டம் 
இவ்வாறே வருடொலியான ரகரம் இன்றிச் சிலசொற்கள் 
வழங்கப்படுகின்றன. 


வுடன் 


உருண்டைக் கட்டி 

உண்டகட்டி 
உருப்படி 

ஒப்படி 
சில சொற்கள் 

உச்சரிப்பவரின் மனவுணர்வுக் கேற்ப 
ஒலிக்கப்படுகின்றன . ஆறிலை , நாலிலை ஆகிய சொற்களில் , 
இலை என்னும் சொல் எலை என்று மாறி அடுத்து எல என்று 
மாறி ஒலிக்கப்படுகிறது . 


இலை 


> 


எலை 


எல 


ஆறெல 


ஆறிலை 
நாலிலை 


நாலெல 


மேலும் 

எல என்னும் சொல் , ஆல என்னும் சொல்லாக 
ஒலியன் அளவும் மாறி ஒலிக்கப்படுகிறது . 
ஆறிலை 

ஆறெல ஆறால 
நாலிலை 

நாலெல 

நாலால 


- 


408 


கீழிலை, மேலிலை என்னும் சொற்கள் முறையே கீழெல , 
மேலெல என்று மட்டும் மாறி ஒலிக்கப்படுகின்றன . 


ஒலி இடம் பெயரல் ( Metathesis ) 


அறியாமையினால் பள்ளியில் பயிலும் சிறுவர் சிலர் 
நோட்ஸ் ( notes ) என்னும் சொல்லை நோஸ்ட் என்பர் . 
அதுபோலவே உழவுத்தொழில் செய்பவரிலும் சிலர் ரோலர் 
என்னும் தழைமிதி கருவியை “ லோரல் என்றும் லோலர் 
என்றும் ஒலி இடம்பெயர இயம்புவர் . 


ஒலி இடம் பெயர்ந்து ஒலிக்கப்பட்டாலும் பொருள் 
மாறாமல் சில சொற்கள் உள்ளன . 


வானமாரி 


மானவாரி > மானாவாரி 


என்று 


வானம் என்ற சொல் பேச்சு வழக்கில் 

மானம் 
சொல்லப்படுகிறது . 

இச்சொல்லே நிரந்தரமாகி வானத் 
தினின்றும் பெய்யும்மழை நீரை நம்பிப் பயிரிடும் பயிரை 
வானமாரிப் பயிர் என்பதிற்குப் பதிலாக ஒலி இடம் பெயர்ந்து 
ஒலிக்கும் முறைப்படி மானாவாரிப் பயிர் 

வழங்கப் 
படுகிறது . 


என்று 


A 


வானம் 
வானமாரி 


மானம் 
மானவாரி 
மானாவாரி 


இதழொலி உரசிலா இதழ்த்தொடரொலியாதல் 


ஒருபத்து 
இருபத்து 
முன்றுப்பத்து 


ஒருபது 
இருபது 
முப்பது 


ச்சொற்களில் பத்து , பது ஆகிறது . 

அஃதாவது , 
ஒருபத்து ஒருபது ஆகிறது. பேச்சு வழக்கில் ஒருபது , ஒருவது 
என ஒலிக்கப்படுகிறது . இரு உயிர்களுக்கிடையில் வரும் பகரம் 
இவ்வெண்ணுப் பெயர்களில் 
வகரமாக ஒலிக்கப்படுகிறது . 
இவ்வாறு இதழொலியானது உரசிலா இதழ்த்தொட ரொலி 
யாக ஒலிக்கப்படுகிறது . 


409 


இவ்வாறு தமிழ் மொழியில் எழுத்து வழக்கு , பேச்சு 
வழக்கு என்னும் இரட்டை வழக்கு நிலைத்துக் காணப்படு 
கிறது . இவ்விரட்டை வழக்கு ஒரு சமுதாயத்தில் உருவாவ 
தற்குக் காரணத்தையும் அவற்றின் பாகுபாட்டினையும் இனிக் 
காண்போம் . இங்கு , இரட்டை வழக்கில் எழுத்து வழக்கு 
உயிர் நிலை வழக்காகவும் பேச்சு வழக்கு தாழ்நிலை வழக்காக 
வும் சொல்லப்படுகின்றன . 


ரட்டை வழக்கு 


ஒரு மொழியின் இரு வழக்குகள் ஒரு சமுதாயத்தில் நிரந்தர 
மாக ஒன்றுக்கொன்று துணையாகவும் தனித்தனி சமூகச் சூழ் 
நிலையில் பயன்படுமானால் அந்நிலையை இரட்டை வழக்கு 
( Diglossia ) எனலாம் . ஒரு 

சமுதாயத்தில் இவ்விரட்டை 
வழக்கு உருவாக ஏற்றச் சூழ்நிலைகளாக மூன்று காரணங் 
களைக் கூறுவர் . அவை , 


1. நீண்ட காலமாக ஒரு சமுதாயத்தில் இலக்கியப் பாரம் 
பரியமும் மதச்சார்புடைய இலக்கியங்களும் - மக்கள் பேசும் 
மொழியில் அல்லது தொடர்புடைய மொழியில் அமைந்திருக்க 
வேண்டும் . 


2. சமுதாயத்தில் சிறுபான்மையினர் மட்டுமே கல்வியறிவு 
பெற்றவர்களாக அமைந்து , பெரும்பான்மை மக்களின் பேச்சு 
மொழி , இலக்கிய நடையினின்றும் ஓரளவு வேறுபட்டதாக 
அமைய வேண்டும் . 


3. பின்னர் 

எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் 
உள்ள வேறுபாடுகள் அதிகரிக்க , ஒவ்வொரு வகையிலும் 
தத்தமக்கென பயன்படும் காலமும் இடமும் வெவ்வேறாக 
அமையவேண்டும் . 


ஒரு சமுதாயத்தில் இம்மூன்று கூறுகளும் இருக்குமானால் 
அங்கு இரட்டை வழக்கு உருவாகும் என்று கூறலாம் என்பர் 
மொழியியலறிஞர் . இரட்டை வழக்கினைப் பற்றித் தம் நூலில் 
விரிவாக ஆய்ந்து விளக்கியுள்ளார் தெய்வசுந்தரம் . அவர் 


1 


சீனிவாச வர்மா . கோ . , கிளைமொழியியல் , ( மு . கா நூ . ) 
பக் 39 & 40 . 


410 


இரட்டை வழக்கினைப் பற்றித் தொகுத்துக் கூறுவன பின்வ.. 
மாறு . 


1. இரட்டை வழக்கில் இருவகை உள்ளது . 
2. இவ்விருவகை, தனிஒரு மொழி மரபைச் 

தாகவோ தொடர்பில்லாத இருவேறு மொழிகளைச் 
சார்ந்ததாகவோ அமையும் 


சார்ந்த 


3. இவ்விருவகையுள் ஒன்று உயர் வழக்குடையதாகும் . 

இவ்வுயர் வழக்குவகை முறையான கல்வியால் கற்கப் 
படுவது . பிறிதொரு வகையோ பிறப்பிடத்தின் பேச்சு 
வழக்காக அமைவது . அஃது தாய்மொழிக் கல்வியாக 
வும் இருக்கலாம் . 





4. இவ்விருவகையின் செயற்பாட்டுப் பகிர்ந்தளிப்பு , 

சமுதாயத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது . இவ்விருவகை 
யும் வழங்கும் இடம் ஒன்றுக் கொன்று ஒன்றனிடத்தை 
மற்றொன்று நிரப்புவதாக அமையும் . 


5 . 


சமுதாய நோக்கில் 

இவ்விரு வகையும் வேறுபட்டன 
வாம் . பொதுவாக உயர்வழக்கு வகையே மதிப் 
புடையதாகக் கருதப்படும் , பிறப்பிடத்தின் பேச்சு 
வழக்கு தன்மதிப்பற்றதாகக் கருதப்படும் . அத்துடன் 
சில நேரங்களில் உயர் வழக்கின் திரிபாகவும் அஃது 
கருதப்படும் . 


6. இவ்விருவகையும் ஒரு மொழியின் வகைகளாக இருந் 

தால் , அவை , 1. உயர்வகை வழக்கு , சாதாரணப் 
பேச்சு வழக்கில் வழங்கப்படமாட்டா . 2. அவற்றி 
டையே நீண்ட இடைவெளி நிலவும் . 3. உயர்வகை 
வழக்கின் இலக்கண விதிகள் ஒழுங்கு படுத்தப்பட்ட 
தாகவும் முதிர்ந்த பண்டைய இலக்கியங்களை உடைய 
தாகவும் இருக்கும் . 


7. இரட்டை வழக்கு நிலை நிலையானதொன்று . ஒவ் 

வொரு வகையும் தத்தம் நிலையில் வழங்குமே தவிர 


1. Deivasundaram .N . , Tamil Diglossia , ( op . cit ), 

Pp . 11 & 12 . 


411 


ஒன்று மற்றொன்றைக் குறுக்கிடாது . எனவே 
இவற்றுள் ஒருவகை இன்னொரு வகையை வழக் 
கொழியச் செய்தல் இயலாது என்பனவாம் . 


உயர் நிலை வழக்கு 


தாழ்நிலை வழக்கு 


அடைக்கயிறு 
உடைமை வாரம் . 
உருப்படி 
உழவுக்கயிறு 
கடலைக்காய் 
கம்முக்கட்டி 


கரணைக்கோல் 


கிடைமடக்குதல் 
கேழ்வரகு 
சீம்பால் 


துடைப்பம் 


அடகவுறு . 
ஒடவாரம் . 

ஒப்படி 
ஒழக்கவுறு , 

கள்ளக்கா 
கம்புகட்டி , கம்புகுட்டி , 

கம்முட்டி , கம்முகுட்டி . 
கர்ண கோலு , கன்னக்கோலு 

கடமடக்குதல் 

கெவுரு , கேவுரு . 
சிவம்பால் , சீழும்பால் , 

சீழுப்பால் . 
தொடப்பம் . 

தொவர 
பருட்டம் , பெருட்டம் . 
பழுத்த கயிறு , பழுத கவுறு 

பொட்டி கவுறு 

மாசூல் , மாச்சல் . 
மமுட்டி , மம்மட்டி , மம்ட்டி 

மள்ளாக் கொட்ட , 
மள்ளாட்ட , மெள்ளாட்ட , 

மெல்லாட்ட 

மெரிகட்ட 
லோரல் , லோலர் . 

வெரப்பாடு 
வேர்க்கல்ல . 


துவரை 
பரிவட்டம் 
பழுதைக்கயிறு 
பெட்டிக்கயிறு 
மகசூல் 
மண்வெட்டி 
மணிலாக்கொட்டை 


மிதிக்கட்டை 
ரோலர் 
விதைப்பாடு 
வேர்க்கடலை 
வைக்கோல் 


வெக்கலு 


வன் 


412 


எடுத்துக்காட்டுகளாக இரட்டை வழக்கிற்கு இங்குச் 
சொல்லப்பட்டுள்ள சொற்கள் உழவு , நெசவு சார்ந்த தொழில் 
களில் வழங்கப்படுவனவாம் . 


இரட்டை வழக்குச் சொற்களைப் பெர்கூசன் , செயல் 
மதிப்பு , இலக்கியப் பாரம்பரியம் . கற்றுக் கொள்ளல் , நிலை 
பேறாக்கம் , நிலையான தன்மை , இலக்கணம் , சொற்றொகுதி , 
ஒலியமைப்பு என ஒன்பது கூறுகளாகப் பாகுபடுத்திக் கூறியுள் 
ளார் எனவும் கூறுவர் . ! 


1. செயல் : 

இரட்டை வழக்கின் மிகச் சிறந்த பண்பு , ஒவ் 
வொரு வழக்கும் தனக்கென ஓரிடத்தைப் பெற் 
றிருத்தலேயாம் . 


( எ . கா . ) 


அடைக்கயிறு 


நெசவுத்தொழிலில் பரிவட்டம் , 
பெட்டிக் கயிறு என்னும் உயர் நிலை வழக்குச் 
சொற்கள் முறையே பருட்டம் 

பருட்டம் அல்லது 
பெருட்டம் , அடகவுறு , பொட்டி கவுறு என்று 
வழங்கப்படுவனவாம் . 


2. மதிப்பு: 

உயர்நிலை வழக்கு , தாழ்நிலை வழக்கு 
நிலை . 


( எ . கா . ) 


உழவுத் தொழிலில் மண்வெட்டியை மமுட்டி , 
மம்மட்டி . மம்ட்டி என்றும் , ரோலரை லோலர் , 
லோரல் என்றும் வழங்கப்படுவன . 


3. இலக்கியப் பாரம்பரியம் : 

உயர்நிலை வழக்கில் இலக்கியங்கள் இருத்தலும் 
புதியதாகத் தோற்றுவித்தலும் வழக்கமாகக் 
கொள்ளுதல் . 


1. மேற்படி . ப . 2 . 


413 


( எ . கா . ) 


உழவுத் தொழிலில் பழுதைக் கயிறு என்பதைப் 
பழுத்த கயிறு அல்லது பழுதகவுறு என்று கூறுவ 
தும் உருப்படி செய்தலை ஒப்படி செய்தல் என்று 
கூறுவதுமாம் . 


4. கற்றுக் கொள்ளுதல் 

தாழ்நிலை வழக்கு , சிறுவர்களால் தமக்குள்ளே 
யும் பெரியவர்கள் சிறுவர்களுடன் பேசும் 
பொழுதும் பயன்படுத்தப்படுதலால் அறிதல் . 


( எ . கா . ) 


உழவில் விளை பொருள்களில் ஒன்றான மணிலாக் 
கொட்டையை மள்ளாட்ட , மள்ளா கொட்ட 
என்றும் வேர்க்கடலையை வேர்க்கல்ல 

என்றும் 
கடலைக்காயைக் கள்ளக்கா 

என்றும் கூறுவது 
மாம் . 


5 , நிலைபேறாக்கம் 

உயர் நிலை வழக்கு , முறையாக எழுதப் படிக்கக் 
கற்றுக் கொள்ளும் பொழுது தான் ஆரம்பமா 
கிறது . இவ்வழக்கிற்கென ஒரு குறிப்பிட்ட இலக் 
கண இலக்கிய வரம்பு நீண்ட காலமாக இருந்து 
வருகிறது . அதிலிருந்து மாறுங்கால்தவறு திருத்தப் 
பட்டு உயர் நிலை பாதுகாக்கப்படுதல் . 


[ எ . கா . ) 


நெசவுத் தொழிலில் மெரிகட்ட எனப் பேச்சு - 
வழக்கில் வழங்குதலை மிதிக்கட்டை எனக் கூறச் 
செய்தலும் உழவுத் தொழிலில் இம்முறையிலேயே 
வெரப்பாடு என்பதனை விதைப்பாடு எனவும் 
கெவுரு , கேவுரு என்று வழங்கப்படுவனவற்றைக் 
கேழ்வரகு எனத் திருத்தமாகக் கூறச் செய் 
தலுமாம் . 


F414 


6. நிலையான தன்மை 

பல நூற்றாண்டுகட்குக் கூட இரட்டை வழக்குத் 
தொடர்ந்து நீடிக்கும் நிலை . 


( எ . கா . ) 


உழவுக்கயிற்றை ஒழக்கவுறு என்பதும் உடைமை 
வாரத்தை ஒடவாரம் என்பதும் கிடை மடக்கு 
தலைக் கடமடக்குதல் என்று கூறுதலுமாம் . 


7. இலக்கணம் 
இலக்கண வேறுபாடுகள் 

வழக்கிற்கும் 
இடையே காணப்படுதல் . இரண்டிற்கும் பொதுத் 
தன்மை கூடுதலாகவும் வேறுபாடுகள் ஆங்காங்குக் 
காணப்பட்டும் புரிந்து கொள்ளும் அளவு அதிக 
மாகக் காணப்படுவதுமாம் . 


[ எ . கா . ) 


துவரையைத் தொவர என்பதும் துடைப்பத்தைத் 
தொடப்பம் என்பதும் விளக்குமாற்றை வெளக்கு 
மாறு என்பதுமாம் . 


8. சொற்றொகுதி 

பெரும்பான்மைச் சொற்கள் பொதுவானவையா 
யும் சில சொற்கள் ஒலிப்பு முறையிலும் பொருளி 
லும் வழக்கிலும் வேறுபட்டுக் காணப்படுதல் 


எ . கா .) 

கம்முக்கட்டியைக் கம்முகுட்டி , கம்புகுட்டி , கம்புகட்டி , 
கம்முட்டி என்றெல்லாம் கூறுவதும் : கரணைக் கோலைக் 
கர்ணகோல் அல்லது கன்னக்கோல் என்று கூறுவதுமாம் . 


9. ஒலியமைப்பு 
n : ஒலியன் முறையில் தாழ்நிலை வழக்கின் ஒலியன் முறையே 
அடிப்படையானதாகும் . உயர் நிலை வழக்கின் ஒலியன் முறை 
அதனைச் சார்ந்த துணை நிலை ஒலியன் முறையாக அமையும் . 


வழங்கும் ஒலி 

415 
( எ . கா . ) 

சீம்பால் என்பது உயர்நிலை வழக்கு , சீழும்பால் , சீழுப்பால் 
என்று கூறப்படுவன தாழ்நிலை வழக்கு . இவற்றுள் தாழ்நிலை 
வழக்காகக் கூறப்படும் சீழுப்பால் என்பதே சிறப்புடையதாகக் 
கருதப்படுகிறது . 

இவ்விருவகை வழக்கு நிலை சமுதாயத்தில் பல தலமுறை 
கள் கூட நிலைத்து நிற்கும் என்று மொழியியலார் கூறுவர் . 

இவ்வாறு இலக்கியத் தமிழுக்கும் பேச்சுத் தமிழுக்கும் 
உள்ள ஒலிவேறுபாடுகளும் அவற்றிற்குரிய விதிமுறைசளும் , 
பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் சமுதாயத்தில் நிலைபேறு 
கொண்டுள்ள முறைகளும் இவ்லியலில் விளக்கப்படுதலுடன் 
பேச்சு வழக்கில் மொழிக்கு முதலாக வரும் ஒலியன்களில் 
எழுத்து வழக்கினின்றும் மாறுபடுதல் காரணமாக ஒலியன்கள் 
பற்றியும் விளக்கப்படுகின்றன . 

மொழியில் வழங்கும் அடிப்படை ஒலிகளை எழுத்தொலி 
கள் அல்லது ஒலியன்கள் ( Phonemes ) என்பர் . 
வேறுபாடுகள் கொண்ட ஒலிகளுக்கு இடையில் மாறாததும் 
அடிப்படையான துமான ஒலிகளை ஒலியின் என்பர் . அஃதா 
வது , ஒலியன் என்பது ஒரு மொழியில் வழங்கும் தெளிவான 
ஒலியின் சிறு அளவு என்பர் . 


ஒலியன்கள் - உயிர் , மெய் 
உயிர் ஒலியன்கள் 


. 


இ , ஈ , உ , ஊ , எ , ஏ , ஐ 


. 


1 


தழிழ் மொழியில் வழங்கும் பன்னிரண்டு 

உயிர் எழுத் 
தொலிகளில் ஒள என்னும் உயிரெழுத்தொலி தவிர மற்றப் 
பதினொன்று உயிர் எழுத்தொலிகளும் ஆய்வில் எடுத்துக் 
கொள்ளப்பட்ட உழவு , நெசவு சார்ந்த தொழிற்சார்புடைய 
சொற்களில் வழங்கும் ஒலியன்களாக உள்ளன . 


1. சீனிவாசன் , ரா . மொழியியல் ஆறாம்பதிப்பு , ( சென்னை 

அணியகம் 19771, ப . 41 ,. . 


416 


மெய்யொலியன்கள் 


க் , ங் , ச் , ஞ் , ட் , ண் , த் , ந் , ப் , ம் , ய் , ர் , ல் , வ் , ழ் , ள் , ற் , ன் .. 

தமிழ் மொழியிலுள்ள பதினெட்டு மெய்யெழுத்தொலி 
களும் ஆய்வில் பயன்படுத்தப்படும் தொழிற்சார்புடைய சொற் . 
களில் வரும் ஒலியன்களாக உள்ளன . 

மொழி முதல் ஒலியன்கள் 
மொழி முதல் உயிரொலியன்கள் 

“ பன்னீ ருயிரும் மொழிமுத லாகும் 1 
என்று தொல்காப்பியமும் , 
“ பன்னீ ருயிரும் ......... 

... மொழிமுதல் 2 


என்று நன்னூலும் மொழிக்கு முதலில் வரும் உயிர் ஒலியன்களா 
கக் கூறுகின்றன. ஆய்வில் எடுத்துக் கொள்ளப்பட்டத் தொழிற் 
சார்புடைய சொற்களில் , அ , ஆ , இ . ஈ , உ , ஊ , எ , ஏ , ஐ , ஒ.ஓ 
ஆகிய பதினொன்று உயிரொலியன்கள் மொழிக்கு முதலில் 
வழங்கப்படுகின்றன. 


எடுத்துக்காட்டு 

அனாதை நிலம் , ஆலை , இலாபக்காய் , ஈளைக்கழனி, 
உரம் , ஊணி , எரு , ஏடு , ஐந்து விரல் பிடித்தல் , ஒட்டியறு , 
ஓடல்பாவு . 


மொழி முதல் மெய்யொலியன்கள் 

" உயிர்மெய் அல்லன மொழிமுதல் ஆகா 3 
என்று தொல்காப்பியம் கூறுதலுடன் மற்ற நூற்பாக்களின் 
வாயிலாக மொழி முதலாக வரும் எழுத்தொலிகளாக கசதநபம் 
வயஞ என்ற ஒன்பது மெய்யெழுத் தொலிகளைத் தருகிறது . 

.... கசந்த பமவய 
ஞஙஈரைந்துயிர் மெய்யும் மொழி முதல் 4 


1. தொல்காப்பியம் , எழுத்து , ( மு.கா. நூ . ] நூ . 59 ப .90 
2. நன்னூல் விருத்தியுரை , ( மு . கா . நூ , ) நூ , 102. ப . 69 
3. தொல்காப்பியம் , எழுத்து , ( மு . கா . நூ . ) நூ . 60. ப . 60 
4. நன்னூல் விருத்தியுரை , ( மு . கா . நூ . ] நூ . 14. ப . 69 . 


417 


என்று நான்னூல், தொல்காப்பியம் கூறிய ஒன்பது மெய்யொலி 
யன்களுடன் ங கர ஒலியன் சேர்த்து பத்து மெய்யெழுத் 
தொலிய , கள் மொழிக்கு முதலாக வரும் எனக் கூறுகிறது . 


தொல்காப்பியத்தின்படி 
ங , ட , ண , ர , ல , ழ , ள , ற , ன 
ஆகிய ஒன்பது மெய்யொலியன்கள் மொழிக்கு முதலில் வாரா 
வாகின்றன . 


ஆய்வில் எடுத்துக் கொள்ளப்பட்ட தொழிற்சார்புடைய 
சொற்களில் இலக்கண நூல்களில் மொழிமுதல் வரும் மெய் 
யெழுத்தொலிகளாகச் சொல்லப்பட்ட ங , ஞ , ய , ஆகிய மூன்று 
மெய்யொலியன்கள் மொழிமுதல் வரவில்லை . இலக்கண நூல் 
களில் மொழிமுதல் வாரா எனச் சொல்லப்பட்ட ட , ர , ல ஆகிய 
மூன்று மெய்யொலியன்கள் மொழி முதலாக வருகின்றன 
க் , ச் , ட் , த் , ந் , ப் , ம் , ர் . ல் , வ் , ஆகிய பத்து மெய்யொலியன் 
கள் மொழி முதல் வருவனவாக அமைக்கின்றன . 


ஆக 


[ எ . கா . ) 

கரணைக்கோல் , சேற்றி , டோலா , தார் , 
நாற்று , பரிவட்டம் , மோழை , ரோகம் , 

லடி , வாய்தா . 
மொழி இடையில் மெய்மயக்கம் 

மொழிக்கு இடையில் மெய்யொலியன்கள் ஓர் ஒலியனுக்கு 
முன் இந்தந்த மெய்யொலியன்கள் தான் வரும் ; இந்த இந்த 
மெய்யொலியன்கள் இந்த இந்தமெய்யொலியன்களுக்கு அடுத்து 
தான்வரும் என்ற நியமம் உண்டு . இம்முறையில் இரண்டு 
மெய்யொலியன்கள் இணைந்து வருவது மெய்மயக்கமாம் . 


மெய்மயக்கம் தனிமொழிக்கு உரியனவா ? புணர்மொழிக்கு 
உரியனவா ? என்பதில் உரையாசிரியர்களுக்குள் கருத்து வேறு 
பாடுள்ளது . தொல்காப்பியர் தனிமொழி , இருமொழி என்ற , 
பாகுபாடில்லாதது , புணர்ச்சியில் மாற்றமில்லாது இயல்பாய் : 
நிற்கும் ஒற்றிணைகள் எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறார் 
என்பது பேராசிரியர் இளையபெருமாளின் கருத்தாகக் கூறப் 
படுகின்றது . 


1 


கலைச்சொல்லாக்கம் 


டிசம்பர் 


1. இராதாசெல்லப்பன் , 

1985 , ப . 34 . 
உ -27 


418 


தாமே 


. 


மெய்யெழுத்துக்கள் பதினெட்டனுள் க , ச , த , ப , என்ற 
தான்கும் தம்மொடு 

மயங்கும் . 

என்னும் 
இரண்டும் தம்மொடு பிறவே மயங்கும் . ஏனைய 12 மெய் 
யெழுத்துக்களும் தம்மொடு பிறவும் தாமும் மயங்கும் . இதனை 
23 முதல் 30 வரையுள்ள தொல்காப்பியத்தின் எழுத்ததிகார 
நூற்பாக்களால் 1 அறியலாம் . 


மேலும் , இவற்றில் ட , ற என்பன க , ச , ப ஆகிய மூன்று 
டன் கூடிவரும் . ல ள என்பன க , ச , ப , ய , வ ஐந்தெழுந்துக் 
களுடன் கூடி வரும் . ஙகரம் ககரத்துடனும் , ஞகரம் சகர 
யகரங்களுடனும் ந கரம் தகர யகரங்களுடனும் கூடி வரும் . 


மகரம் , பகர , யகர , வகரங்களுடன் கூடி வரும் . ணகரம் , 
பட , க , ச , ந , ப , ம , ய , வ 

எட்டெழுத்துக்களுடனும் , 
னகரம் ற , க , ச , ஞ , ப , ம , ய , வ ஆகிய எழுத்துக்களுடனும் 
-கூடி வரும் . 


ஆகிய 


வகரம் யகரத்துடன் கூடி வரும் . ய என்பது மொழிக்கு 
முதலாக வருகின்ற க , த , ந , ப , ம , ச , வ , ஞ ஆகிய எட்டு 
எழுத்துக்களுடனும் கூடிவரும் என்றும் சொல்லப் 
பட்டுள்ளது . 

இவற்றினடிப்படையில் மெய்மயக்கம் , உடனிலை மெய் 
மயக்கம் , வேற்று நிலை மெய்யக்கம் என இரு பிரிவாகப் பிரிக் 
கப்பட்டுள்ளது எனலாம் வேற்று நிலை மெய்மயக்கத்தில் 
இனநிலை மெய்மயக்கம் என்ற ஒரு பிரிவும் உண்டு . 


உடனிலை மெய்மயக்கம் : 

மெய்யொலி அதே மெய்யொலியோடு சேர்ந்து 
வருவது உடனிலை மெய்மயக்கமாகும் . 

தொல்காப்பியம் 
18 மெய்யொலிகளுள் ர , ழ நீங்கிய 16 மெய்யொலிகளும் 
தம்மொடு தாம் மயங்கி வருவதாகக் கூறுகிறது . 

இவ்வாறே தொழிற்சார்புடைய சொற்களிலும் ர , ழ 
நீங்கிய 16 மெய்யொலிகளும் ( ங , ஞ மெய்யொலிகள் பேச்சு 
வழக்கில் மட்டும் ) தம்மொடு தாம் மயங்கி வருவது காணலாம் . 
1. சுந்தரமூர்த்தி . கு . , [ பதி ] , தொல்காப்பியம் , எழுத்து . 

[ மு . கா . நூ . ] பக் . 50 & 51 
2 , மேற்படி . ப . 23 


* 


419 


( எ . கா . ) 


காணிக்கல் , அரக்கு , 
அச்சு , தலைச்சன் நாகு . 
நுகத்தடி , கைத்தறி , 
இருப்பாணி , பொரப்பாவு , 
பரிவட்டம் , அட்டி தூலம் , 
குண்ணோய் , கண்ணாடிக் கட்டை 
சந்நியாசி வெள்ளாடு 
செம்மறியாடு , பொம்மைக் கட்டை 
நெய்யக்காரன் , 
எல்லைக்கல் , கல்லேரி , 
வவ்வடிபடுதல் , 
அள்ளு , முள்ளுருளை 
ஏற்றம் , சிற்றாள் 
பொன்னேர் , பன்னை 


பேச்சு வழக்கில் மட்டும் வருவன . ( ங , ஞ ) 


( மூங்கில் 


நாடா ) 


சங்கம் 

( சங்கம் ) , - முங்ங நாடா 
கொடிஞ்ஜீல் ( கொடிஞ்சில் ) 


இன நிலை மெய்மயக்கம் 


வேற்று நிலை மெய்மயக்கத்தின் ஒரு பிரிவே இனநிலை 
--மெய்மயக்கமாம் . 


வல்லொலி மெய்களாகிய க் , ச் , ட் , த் , ப் , ற் ஆகிய ஆறும் 
தம்மின மெல்லொலி மெய்களாகிய ங் , ஞ் , ண் , ந் , ம் , ன் ஆகிய 
ஆறுடன் முறையே மயங்கி வருதல் இனநிலை மெய்மயக்கமாம் . 


( எ . கா . ) 


பசுங்காய் , கொங்கை , 
குஞ்சலம் , கொடிஞ்சில் , 
தொண்டான் , ஒண்டிபாவு , 
குந்தாணி , நாடா தந்தம் , 
கரும்பு , பாழும்பல் 
கன்றுக்குட்டி , மூன்றாங் கஞ்சி . 


420 





வேற்று நிலை மெய்மயக்கம் 

ஒரு மெய்யொலி பிறமெய்யொலியோடு மயங்கி வருவது 
வேற்று நிலை மெய்மயக்கமாம் . இனநிலை மெய்மயக்கம் , 
வேற்றுநிலை மெய்மயக்கத்தின் ஒரு கூறேயாம் . 

ஆய்வில் சொல்லப்பட்டுள்ள தொழிற் சார்புடைய சொற் 
களில் பின்வரும் வேற்றுநிலை மெய்மயக்கங்கள் காணப் 
படுகின்றன . 


ண்ம் 
ண்வ் 


-- 


ய்க் 


ய்ச் 


- 


ய்த 


ய்ந் 


. 


ய்ம் 
ய்வ் 


ர்க் 


ர்ண் 


பட்சி ஏற்றம் 
வேளாண்மை 
மண்வெட்டி 
வாய்க்கால் 
காய்ச்சல் 
கலாய்த் தகடு 
காய்ந்த சோணை 
நன்செய்ப்பயிர் 
காக்காய்மிளகாய் 
காக்காய்வலி 
ஏர்க்கால் 
வேர்ச்செதிள் 
சொர்ணவாரி 
அர்த்தலை 
ஏர் நாழி 
கதிர்ப்பூச்சி 
எதிர்மணை 
பார்வை முந்தி 
பந்தல் காரன் 
பல்சக்கரம் 
அல்தாரி 
சுழல்நோய் 
மேல்மரம் 
பால் பல் 
பஞ்ச கல்யாணி 
சால்வடம் 


ர்த் 
ர்ந் 
ர்ப் 
ர்ம் 


ர்வ் 
ல்க் 


ல்ச் 


ல்த் 
ல்ந் 
ல்ம் 


= 


ல்வ் 


- 


421 . 


ழ்க் 


ழ்ச் 


ள்க் 


ள்ச் 


ள்த் 


ள்ப் 
ளம் 


கீழ்க்கட்டு 
கீழ்ச் சட்டம் 
கீழ்த்தலா 
தாள்கத்தை 
புள் சாட்டிக் கொம்பு 
தாள் தள்ளல் 
உள் பத்தை 
உள் மடி 
உள் வாய் 
புன்செய் 
தலைச்சன் நாகு 
தலைச்சன்புளு 
காரான்மாடு 
துலான்வடம் 


ள்வ் 
ன்ச் 


ன் 


ன்ப் 


ன்ம் 


ன்வ் 


ஆகியவை எழுத்து வழக்கில் மட்டும் வரும் வேற்றுநிலை மெய் 
மயக்கங்களாம் . 


பிறமொழிச் சொற்களில் மெய்மயக்கம் 

க , ச , த , ப ஆகிய நான்கு மெய்யொலிகள் உடனிலை மெய் 
மயக்கத்தையே பெறும் என்று தொல்காப்பியம் கூறுகிறது . 
இவற்றுள் க , த , ப ஆகிய முன்று மெய்யொலிகள் தொழிற் 
சார்புடைய சொற்களில் வரும் பிறமொழி ஒலிபெயர்ப்புடைய 
சொற்களில் வேற்றுநிலை மெய் மயக்கத்தையும் பெறுவனவாக 
உள்ளன . 


( எ . கா . ) 


க்ட் 


க்ச் 


க்ன் 


தர் 
தன் 
பத் 
ப்ர் 
ப்ள் 


டிரேக்டர் , டைரக்ட் 
மிக்சர் 
துக்னி 
உத்ரம் 
இத்னா 
நெப்தால் 
அப்ரைசர் 
டப்ளிங் 
ஜாக்புள்ளி 


422 


ங் : ங கரம் ர கத்துடன் மயங்கி வந்துள்ளது . 

ங்ர் - ஷைனிங்ரோல் 
ட : ட கரம் ந , ர , ல ஆகிய மெய்யொலிகளுடன் மயங்கி 

வந்துள்ளது . 

கட் நூல் 

நைட்ரேட் 
ட்ல் 

பட்லர் 


- 


ம : ம கரம் சகரத்துடன் மயங்கி வந்துள்ளது . 
ம்ச் 

கம்சா 


ய : ய கரம் லகரத்துடன் மயங்கி வந்துள்ளது 
ய்ல் 

பாய்லர் 


ர : ர கரம் டகர லகரங்களுடன் மயங்கி வந்தமை . 

ர்ட் பார்டர் 
ர்ல் 

பவர்லூம் 
ல : ல கரம் ட , ன ஆகிய மெய்யொலிகளுடன் மயங்கி 

வந்துள்ளது . 
ல்ட் 

மௌல்டு 
ல்ன் 

சில்னா 


ள : ள கரம் ரகரத்துடன் மயங்கி வந்துள்ளது . 
ளர் 

முள்ரோல் 


ற : ற கரம் பகரத்துடன் மயங்கி வந்துள்ளது . ற்ப்-அற்பா 
மும்மெய்மயக்கம் 

வேற்று நிலை மெய்மயக்கத்தில் இருமெய்மயக்கத்துடன் 
மூன்று மெய்மயக்கங்களும் உண்டு என்பதனை , 

யரழ என்னும் மூன்றுமுன் னொற்றக் 

கசதப ஙஞநம ஈரொற் றாகும் 
என்னும் நூற்பாவால் அறியலாம் . 

இந்நூற்பாவில் கூறியவாறு ய , ர , ழ ஆகிய மூன்று மெய் 
யொலிகளும் மும்மெய்மயக்கமாக வருதலைக் காண்போம் . 


1. மேற்படி . நூ . 48. ப , 79 


423 


ய்க்க் 
ய்ப்ப் 
ய்த்த் 
ய்ச்ச் 
ய்ந்த் 
ர்க்க் 
ர்ச்ச் 


தாய்க்கிணறு 
நன்செய்ப்பயிர் 
கலாய்த்தகடு 
ஆராய்ச்சியாள் 
காய்ந்த சோணை 
நீர்க்குத்து 
தார்ச்சிப்பி 
ஏர்த்தண்டு 
கதிர்ப்பூச்சி 
கீழ்க் கட்டு 
இழை நெகிழ்ச்சியாதல் 
கீழ்த்தலாச்சட்டம் 


ர்த்த் 


- 


ர்ப்ப் 
ழ்க்க் 
ழ்ச்ச் 

ழ்த்த் 
இவற்றுடன் , 

ம்ப்ள் 
ம்ப்ச் 
ங்க்ச் 


காம்ப்ளக்ஸ் 
பம்ப் செட்டு 
சிங்க்சல்பேட்டு 


முதலிய மும்மெய் மயக்கங்கள் பிறமொழிச் சொற்களிலும 
காணப்படுகின்றன . 

இறுதியாக ஆய்வில் சொல்லப்பட்ட தொழிற்சார்புடைய 
சொற்களில் , எந்த எந்த ஒலியன்கள் எந்த எந்த ஒலியன்களுக்கு 
அடுத்து வருகின்றன என்பதைப் பின்பக்கமுள்ள விளக்கப்படத் 
தின் வாயிலாக அறியலாம். 


இனி, இம்மாவட்டத்தில் உழவு , நெசவு சார்ந்த தொழிற் 
சார்புடைய சொற்களில் சென்னைப் பல்கலைக்கழக அகராதி 
யில் இல்லாத சொற்களைப் பொருள்வழிப் பாகுபாட்டுத் 
தலைப்புகளின் கீழ்க் காண்போம் . 


உழவு 
1. மண்ணும் நிலப்பிரிவுகளும் 

இளங்காடு கழனி, ஈளைக்கழனி, ஈளைப்பூமி , ஈளைப் 
புலம் , எலும்பு மாட்டு நிலம் , இறைவை நன்செய் , ஒட்டு 
வரப்பு , ஓடைக்கழனி, உலைக்கழனி, கட்டளை நிலம் , 
கட்டுத்தளை , காணிக்கல் , குளிர்மைக் கொல்லை , 
கொல்லை மேடு , சாத்துவரப்பு , சூனா வரப்பு , நமட்டு 
மண் , பட்டா நிலம் , பதியம் நாற்றங்கால் . 


- 


ச 


ல் வ் ழ் 4 


1 


O 


நீ 


K 


ப் 


V 


> 


8.12 


>> 


> 


> 


K 


> 


1 


V 


> 


வட்டமிட்ட இரண்டும் பேச்சு வழக்கில் மட்டும் 
வருவன . 


425 


2. நீர்ப்பாசன முறைகளும் கருவிகளும் 


அடிகால் , ஊற்றுவாய் , எதிரணை , இறைப்புநீர் , ஏற்றச் 
சால் , ஏற்றக்கெடை , கட்டைக்கால் , கல்லேரி, கவலைச் 
சால் , கவலைச்சால் பட்டம் , காதுகட்டு , காது வளையம் , 
குத்தாப்பு , கீரச்சால் , கோடிமடை , சிற்றேரி , சால்கோல் , 
சால்வடம் , சால்வளையம் , சீர்த்தண்ணீர் , 
தண்ணீர் , சேற்றடி , சேற்றடிக்கட்டை , தொண்டான் , 
நீர் த்தொப்பை , நாவாய்ப்படி , பட்டறைக்கல் , பணி , 
புட்சாட்டிக்கொம்பு , புள்சாட்டிக்கொம்பு , மூட்டுத் 
தண்ணீர் , வடகயிறு . 


3. உழவும் உழவுக் கருவிகளும் 


இரும்புக் கலப்பை , உழவுக்கயிறு , எதிர்க்கட்டை , ஏர் 
நுகத்தடி , ஒட்டுத்தளை வைத்தல் , ஓரங்கழித்தல் , கட்டை 
இழுத்தல் , கட்டைக் கலப்பை , கட்டிமரம் , கருஞ்சேடை , 
கண்ணாடிக்கட்டை , குறுக்குச்சால் , கிடங்கு மடித்தல், 
சதுரம் ஓட்டுதல் , சக்கைமரம் , சேற்றுமரம் , தலைச்சால் , தளர 
ஓட்டுதல் , தெள்ளுப்புழுதி , தொடக்கயிறு , நிலுவை 
படைப்பாத்தி , பட்லர் , பாணி இழுத்தல் , பாரணைத்தல் , 
பிடியாப்பு , வலப்பு , வாரணக்கயிறு , போசுக்கலப்பை , மரக் 
கலப்பை . 


மணை , 


4. பயிர்ப் பருவங்களும் பயிரிடுதலும் 


அணிக்கால் , அமானிய நடுவு , அமிஞ்சி நடுவு , அவரக் 
காணி , அன்னம் பிடித்தல் , இணுக்கு நடுவு . இரண்டாங் 
கோப்பு , எடையபோடு , ஏருங்காலில் போடுதல் , ஒத்து நடுவு , 
கட்டைக்கால் , கப்பாங்கு , கரும்பு பின்னுதல் , கலப்புக் கதிர் , 
கலப்பை நாற்று , கீறி நடுவு , கிள்ளி நடு , குண்டியோட்டல் , 
கொருக்கலப்பை , சால்விதைப்பு , சித்திரைப்பட்டம் , சிறுகப் 
பிடித்து நடு , சேரநடு , சொர்ணவாரிப்பட்டம் , தண்ணீர்ப் 
பங்கு , தைப்பட்டம் , தொளிம்பை , நவரைப்பட்டம் , நாற் 
றெடுத்தல் , நாற்று பறித்தல் , நாற்று 

வளாவு , நாற்றைக் 
கரையேற்றுதல் , நுண்ணுயிர் கலத்தல் , நீக்கல் 

போடுதல் , 
பட்டை நடுவு , பத்தி விதைப்பு , பளிச்சு படுவு , பால் கட்டுதல் , 
புல்லு வளாவுதல் , பூவாசிப்பட்டம் , பெருவிதை , பொறுக்கு 
விதை , முக்கோட்டான் நடுவு , சத்துவவாரம் , தண்ணீர்வாரம் , 


தலைமடி காட்டு 

426 
நிலத்து வாரம் , பயிர் வாரம் , விட்டங்கட்டுதல் , விதைஒதுங்கல் 
ஜட்டகம் , ஜப்பான் நடுவு . 
5. களையெடுத்தலும் கருவிகளும் 
இரும்புப்பலுகு , கட்டை 

கொத்தல் , 

களையெடுத்தல் , 
களை கொத்தல் , க்ளை தள்ளல் , களைவெட்டல் , காறு மரம் , 
குச்சிப் பலுகு , பாசு கலப்பை , பாவட்டம் , புல்லரிவாள் . 
6. உரமும் உரமிடுதலும் 

அடியெரு , ஊட்டங்குறைவு , எரு கிளைத்தல் , எருக்குழி , 
எருவடித்தல் , தழைமிதி , தழையெரு , நாட்டெரு . 
நுண்ணூட்டச் சத்து , பூச்சி மருந்து , பேருட்டச்சத்து , புகைந்து 
போதல் , மந்தைச்சாணம் , மேலுரம் , யூரியா , ரோலர் . 
7. அறுவடையும் உருப்படி செய்தலும் 
அடிகல் , 

அரிக்கெடை , அரிபின்னல் , அரிமுந்திநெல் , 
அரியடிக்குங்கயிறு , அறுப்பரிவாள் , எள்ளுக்காய் மூட்டம் , 
ஒட்டியறு , 

ஒட்டித்தள்ளு , உருப்படிநெல் , கட்டடித்தல் , 
கட்டடிக்குங்கயிறு , கட்டு உதறுதல் , கட்டுப்போர் , கதிரறுத் 
தல் , கதிர் காயவைத்தல் , கருக்கரிவாள் , கருக்கறுத்தல் , கருக்கு 
பிடித்தல் , களங்காடு , களங்கொட்டல் , கடலைக்காயடித்தல் ,, 
கடலைக் காயெடுத்தல் , கடலைக்காய் பறித்தல் , கடலைக்காய் 
பிடுங்குதல் , குத்துப்போடு , கோட்டரி , சூட்டித்தல் , செத்தை 

தாரிபோதல் , 
தாள் தள்ளுதல் , தாள்படை , தாள் போர் நெல் , 
போடுதல் , ப டிய பிடி, பால்கருக்காய் , வெட்டுக்கூலி, 
வைக்கோல் வாங்கு , ஜெலித்தல் . 


2 


துகையல் 


8. உழவர் பயன்படுத்தும் பிறகருவிகள் 

ஈச்சங்கத்தி , கதிர்க்கூடை , கெடைக்கத்தி , பாசரிவாள் 
கத்தி , தானியப்பெட்டி , புல்லாங்கூடை ,, முள்ளுக்கொம்பு 
முள்ளுக்கோல் , முறுக்கு வளையம் , சட்டி மரக்கால் , 
மரக்கால் , கசங்குச் சல்லடை , இரும்புச் சல்லடை . 


வால் 


427 . 


9. விளைபொருள் பற்றிய பிறசொற்கள் 

இலாபக்காய் , இறைப்புக்காய் , கடனக்காய் , கப்பல் 
மிளகாய் , கருஞ்சுருட்டு , குண்டுமிளகாய் , கூராம்பாளை , 
கூராம் மட்டை , கேழ்வரகுத் தட்டு , கொடிக்காய் , கொத்துக் 
காய் , சம்பா மிளகாய , சவுக்கு நாற்று , சக்கை 
சோணையறுத்தல் , தென்னை அலகு , தென்னை 

ஈர்க்கு , 
படவிட்டம் , பறிக்காய் , புதியரகம் , மரக்கால் புரி , மழை 
மிளகாய் , மறுதாம்புக்காய் , மூனை , 

மோவு , 

வெள்ளைக் 
கேழ்வரகு , வெள்ளைச் சுருட்டை , ஜோட்டான் . 


மட்டை , 


10. பயிரைத் தாக்கும் பூச்சிகளும் நோய்களும் 

அக்கினிரோகம் , அவறைச் சீடை , அன்னப்பூச்சி , இலை 
சுருட்டுப்புழு , ஊரப்பூச்சி , கொண்டைப்பூச்சி , தண்டுத்துளைப் 
பான் , பாலுறிஞ்சி , மரக்காய் , வேர்த்துளைப்பான் . 
11. கிராமத்தொழிலாளர்கள் 

ஆராய்ச்சியாள் , கம்முக்கட்டி , நடவாள் , பந்தல்காரன் , 
பெருத்தனக்காரர் , வெட்டாள் . 


12. அளவைப் பெயர்கள் 

தாக்கு , சேர்ப்படி . 


13. வண்டியின் பாகங்கள் 

அள்ளுக்கம்பி , குடக்கட்டு , குடப்பூண் , தடைக்குச்சி , 
தொட்டில் பத்தை , தொப்பைக்கட்டு , நுகத்தடிப் பிள்ளையார் , 
நுகத்தடிச்சங்கிலி , மையத்தாணி , வண்டியிலை , வண்டியேர்க் 
கால் , வலிக்கயிறு , ஜல்லா . 


14. மாட்டின் நிறம் , சுழி . கொம்பு முதலியன 

ஐந்துகால் மாடு , அடிகண்ட மாடு , அரணவால்மாடு , 
அழுகண்மாடு , ஆட்டுக்காம்பு மாடு , ஆறுகட்டு , இடி கொம்பு , 
உள்மடி , இறங்குபுறச்சுழி , ஏழுகட்டு , ஏறுபுறஞ் சுழி . 
கடைமுளைப்பு , கடையாண்மாடு ,கத்தரிச் சலங்கை , கல்மார்பும் 
களும்பு , கால்கோமாரி , காமடி , கார்லு , குண்டுக் கொம்பு, 
குண்ணோய் , கூட்டாண்சுழி , கொக்கிப்பல் , குடைமேல்குடை 
கோட்டான் முகம் , கோபு , கோபுரச் சுழி , சந்திரகிரியான் ... 


42.8 . 


சலங்கை மணி , சிட்டிவாதம் , சீதமடி , சீலத்தோல் 

சீலத்தோல் மாடு , 
செங்கல் மட்டு , செங்குளம்பு , டமாரச் சுழி ,, 

தலைக்கயிறு, 
தள்ளுமாடு , தாச்சுழி , தாலி கொத்துச் சுழி , திருகுபத்தை , 
துண்டெலும்பு , துடைப்பக்கட்டைச் சுழி , தொலும்பு , 
துவரைப்பட்டை , தோல் கொம்பு , நடசிட்டி , நீர்க் 
குடம் , நீர்க்குத்துச்சுழி , நீர் வெக்கை , நெற்றிக் கயிறு , 
நெற்றிச் சலங்கை , நிலைக் கொம்பான் , நேர்க் கொம் 
பான் , படுக்கைச் சிட்டி , பரப்பு குளம்பு , பாடைக் 

கொம்பு , 
பாப்பார வெள்ளை , பாம்புச்சுழி , பால் களும்பு , பால்பல் , 
பிள்ளைப்பசு , புளியாம்பூத் துவரைமாடு 
கொம்பு , போடக்கொம்பு , பொரமடி , மடிவிடுதல் , மணிச் 
சலங்கை , மண்டைக்கயிறு , மண்ணையடித்தல் , 

மண்ணை 
சீய்த்தல் , மாட்டுச் சுரப்பு மருந்து , மயக்குண்ணோய் , மீசைக் 
கொம்பு , முக்கண்சுழி , முட்டிச்சுழி , முள் நாவுரி , 

மூன்று 
தூலமாடு , ஜாரிப் பட்டை , ஜோடு அடித்தல் , ஜெர்சிப்பசு , 
மூன்றுவீடு . 


பூரணியான் 


15. மாட்டுத் தரகர் பேச்சுமொழி 

அசரா , அற்பா , ஆனா , இத்னா , உத்ரம் , ஐந்து விரல் 
பிடித்தல் , ஒரு விரல் பிடித்தல் , கட்டை விரல் பிடித்தல் , கம்சா , 
கால , கேவு , கோதும் , கொல்சு , சபா , சபீன் , சம்மூலம் , 
சவராயம் , சித்தா , தலாத , தாபி , தாமம் , மூலம் , தாமு , தீசம் , 
நெசவு , ராயம் வரப்பு , வாச்சி , வாய்தா . 


16. ஆட்டின் நிறங்களும் நோய்களும் 

கட்டுமரை , கரிநெற்றி , கரிசெரளி , கரி வெங்கால ஆடு , 
கறிலி , கறியாடு , கன்னிவெள்ளாடு , காறுகுட்டி , கீறு நெற்றி , 
கொட்டாடு , கொப்பாடு , சந்நியாசி வெள்ளாடு , சாரை 
வெள்ளாடு , சிவப்பு நெற்றியாடு , கறுப்பு வெள்ளாடு , சிவப்பு 
வெள்ளாடு , சில்ல வெள்ளாடு , சில்லியாடு , செம்மறியாட்டுக் 
கடா , 

செரளி ஆடு , சிவப்பாடு , சினை மரக்கை , சோந்தர 
வெள்ளாடு , டப்பாகண் வெள்ளாடு , தொடை மரை , துவரை 
யாடு , துவரை நெற்றியாடு , நாய்பள்ளாடு , நாமாதரி , வெள் 
ளாடு , பக்கமரை , படுகடா , பட்டையாடு , பட்டைநெற்றி , 
பல்லியாடு , பழுப்பு வெள்ளாடு , பால செரளியாடு , பொலி 
மரக்கன்று , முசரை , மொட்டை வெள்ளாடு , மொச்சியாடு ,, 
வாண்டைக் கன்று , வெங்கால 

இரத்தப்பாளை . 
லிங்காலு ஆடு , ஜாரை வெள்ளாடு . 


429 


நெசவு 


1. பட்டு நெசவுத் கொடர்பானவை 
அடிமுந்தி , அடையார் முந்தி , அணிபொறுக்கல் , 

ஆசு 
குழல் , ஆசுமணை , ஒண்டிப்பாவு , கரைப்பட்டு , கரணைக் 
கோல் , சப்புரிப்பட்டு சவுத் , சாதா நெசவு , சாதாவாட்டுப் 
போடுதல் , சீர்முந்தி , சீராடி உருளை , செலுப்படை , செலுப்பு 
பாசுதல் , செலுப்பேணி , செலுப்போடுதல் , செலுப்படையில் 
கோத்தல் , கீழ்த்தறி , குள்ளக்கட்டு , உஸ்னா ஏற்றல் , தானைப் 
பாவு , கெட்டிச்சீர் , கோர்வை ரகம் , செலுப்பு முந்தி . 

தகடு 
சேலை , தகதலை , தொப்பைக் கயிறு , நடுத்தறியாள் , பட் 
டிழைத்தல் , பட்டுத்தறி , பட்டுக்குழல் , பட்டு சோத்தல் , 
பட்டுப் பரிவட்டம் , பலகை பாய்ச்சுதல் , பனாரஸ்ரகம் , 
பன்னையில் போதல் , பார்வைநெசவு , பார்வை முந்தி , பாவு 
முரிந்து போதல் , பிட்னி ஏற்றுதல் . பில்லக்கம்பி , புட்டா 
வடை , புட்டாவேணி , புட்டாப் பலகை , புட்டா போடுதல் , 
புட்டா வாங்குதல் , பேட்டடை , பேட்டேணி , பேட்டு கட்டு 
தல் , பேட்டுக் கம்பி , பேட்டுச் சட்டம் , பேட்டுத் தகடு , பேட்டுத் 
தடி , பேட்டுப் பலகை , பேட்டுப் பெட்டி , பேட்டு மூட்டை , 
பேட்டு வாங்குதல் , பேட்டுக்கயிறு , பேட்டுக்குச்சி , பேல்தாரி , 
முத்துக்கம்பி , முத்துக் கட்டம் , முக்கி , முத்துச்சீர் , முங்கில் திரி , 
மேல் தறி , இறக்கைப்பவகை , சரிகையாலை , சரிகைக்குழல் , ஜரி 
கோரா , ஜரிபாவு , ஜரிகைமுக்கிக் கட்டம் , ஜாக்கார்டு சேலை , 
ஜாக்கார்டுப் பலகை , ஜாக்கார்டுப் புள்ளி , ஜாக்கார்டுப் புள்ளி 
யட்டை , ஜாக்கார்டு மிஷின் , ஜாக்கார்டு ஜரிகை , ஜோடுபுரி . 


. 


2. நூல் நெசவுத் தொடர்பானவை 


அம்புவிசை , ஊடுதி , ஊணி , ஓசைவாட்டு , கஞ்சிப்பை , 
கட்டாரிப் பாவு , கட்டிச் சரிகை சேலை , கதிராமணை , கத்தூ 
ரிப்பாவு , கீறுசுப்பல் , குச்சிக்கயிறு , குச்சிராட் டினம் , 
கண்ணாடிப்பில்லை , கண்ணிக்கயிறு , கஜகொத்து , காக்காய்ச் 
சரிகை , குதில் கயிறு , கைத்தறி , கைப்பில்லு , கொத்துப்பாவு , 
சமலங்கி , சிலுப்பை , டப்பா ராட்டினம் , தத்திக்கயிறு , தார் 
திரிக்கும் இராட்டினம் , திருஷ்டிக் குளிகை , தோய்ச்சல் பாவு , 
தோல் கட்டை , நீட்டுப்பாவு , பாவு தோய்தல் , பாவு பிணைத் 
தல் , பில்லுவர தடி , பீஸ் , பெந்தணி , பெந்துகுள்ள , 


பெந்து 


* 430 


பட்டி , பெடல்கோல் , பொட்டிக் கயிறு , பொட்டி நூல் , 
பெட்டிப்பலகை , பொந்துவண்டி , மாடக்கயிறு , ரோல் . 


3. இருவகை நெசவுக்கும் பொதுவானவை 


* 


* 


அச்சு பிணைத்தல் , அச்சுமரம் , அச்சுமரக்கயிறு , அச்சு 
மரக்குண்டு , அச்சுமுட்டும் பத்தை , அருவு , அள்ளுக்கயிறு , 
ஆணிழை , ஆலை , ஆலைக்குச்சி , இராட்டினக் குத்துக்கால் , 
இராட்டினத் தண்டவாளம் , இராட்டின மணை , இராட்டினத் 
துரப்பணக்கால் , உருண்டைக் கட்டிக் கட்டை , உருண்டைக் 
கட்டித் துளை , உருண்டைக் கட்டிக் கம்பி , ஊசிக்கண்டு , ஊன்த் 
திக்கயிறு , இழைப்போக்கு , எயட்டு கட்டுதல் , எட்டுத் தறி , 
இலைச் சக்கரம் , ஏர்த்தண்டு , ஓடுகயிறு , கட்டுப்போடுதல் , 
கச்சல் , கதிர்மணை , கால்குழி , குத்துக்கால் , குறிக்கெடை , குறிக் 
கோல் , குறிவைத்தல் , கைக்காட்டிமரம் , கைக்குண்டு , கைத்தறி 
நாடா , கொம்மைக்கட்டி , 

கொம்மைக்கோல் , குழல் சட்டி , 
குழல் மடக்கு , சக்கரம் , சீராடிச்சட்டம் , சீருருளை , 

சீரிழை , 
சீர்க்கயிறு , சேடுமுள் , சுழற்றி , டோரைபோதல் , சோமாசுக்கல் 
தறித் தண்டவாளம் , தத்தளவு , துரப்பணக்கால் , துளைநாக்கு , 
தறிக் குத்துக் கால் , தறிக்குழி , தாபரக் கட்டை , 

, 

தறிப்படை 
அளவு , தார் ஊசி , தார்ச்சிப்பி , தார் திரித்தல் , திண்டடித்தல் . 
தோமாசுக் கல் , நாடா ஆணி , நாடாக்கம்பம் , நாடாக்குமிழ் , 
நாடாத்தந்தம் , 

நாடா அராவுதல் , நாடா 
வளையம் , நாடா வில் , நின்றச்சுக் கொம்பு , நெய்யக்காரன் , 
படமரக்கால் , படமரக்கம்பி , படமரக்காடி , படமரக்குச்சி , 
பரிவட்டம் கட்டுதல் , பார்வைப் பக்கம் , பாவணுவாக்கல் , 
பாவறுத்தல் , பாவு கீறல் , பாவு சுற்றுதல் , பாவு தட்டுதல் , 
பாவு நீட்டுதல் , பாவு போடுதல் , பாவு ரகம் , பாழும்பல் , 
பிளாஸ்டிக் நாடா , புணிக்கட்டு , புணிமிதித்தல் , 

புணையல் 
அளகு , புரு , பூட்டுத்தலை , பெண்ணிழை , பிரம்புபத்தை , 
பேரக்காரர் , புரை யெடுத்தல் , புரைவாட்டு , மடிகோல் , 
மரநாடா , மலரவடித்தல் , மாதறிக்கால் . மால்சரடு , முந்தண்டு , 
முந்தண்டுக்கால் , முந்தண்டுக்கம்பி , முட்டுக்கொம்பு , முந் 
தண்டுக்கோல் . மூங்கில் நாடா , மூட்டிழை , மிதிக்கட்டை , மிதி 
யுழல்கோல் , மிதிக்கரணைக்கோல் , மிதிக்கட்டில்கால் , மிதிக் 
குச்சி , மேத்தாரை , மேல்மரம் , மோப்புக் கயிறு , மோப்புத் தடி , 
வலிக்கயிறு , விசைக்கயிறு விசைக்குச்சி , விசைமுள் , வலிமுளைக் 
கொம்பு , பீஸ் . 


தாடாமணி , 


> 


1 . 


431 


4. கோரா ஆலைத் தொடர்பானவை 

அணிக்கயிறு ஆலையிலேற்றுதல் , ஆலையில் ஓடுதல் , 
ஆலைக்கால் , ஆலைக்கைப்பிடி , ஊடைத் தடை , ஒண்டிப்பிரித் 
தல் ,, கசறா , கருதலா , கைவடுக்கு . கோரா ஆலை , 

கோராப் 
பரிவட்டம் , சப்புரி , சப்புரித்தடை , சாத்துப்பிள்ளை , சிலுப்பை , 
சாத்துப்பிள்ளைக்கால் , சாத்துப் பிள்ளைக் காது . 

டோலா , 
டோலா ஊசி , டோலாக் கயிறு டோலாக் கால் , டோலாச் 
சட்டம் . டோலாத்தண்டு , டோலா மால் சரடு , 

டோலா 
ராட்டினம் , தார் வளையல் கட்டு , புணிக் கூண்டு , பிள்ளையார் 
மணை , வடுக்குதல் . 


5. நூல் ஆலைத் தொடர்பானவை 

ஆசுக்கண் , ஆலை ஏர்க்கால் , ஆலைக்குடம் , ஆலைக்குழி , 
ஆலைச்சட்டம் , ஆலைத் தண்டவாளம் , ஆலைமுள் , இடுப்பால் 
தள்ளுதல் , இழுப்புக் கம்பி , இணைப்புக்கயிறு இழை கட்டி 
யேற்றல் , கிள்ளிக் கட்டுதல் , கீழ்த்தலா, கீழ்த்தலாச்சட்டம் , 
கொத்துப்பாவு , தடுக்கை , தடுப்புப்பள்ளம் , தலாக் கம்பி , 
தலாமாற்று , பாவோடுதல் , புணியாணி . புணிக்கயிறு . புணிச் 
சட்டம் புணிமா ற்றுதல் , பரிவட்டப்படல் , பல்சக்கரம் , 
பிணைதலா , பொரப்பாவு ஆலை , மடங்கல் விழுதல் , மேல் 
தலா , மேல் தலாச் சட்டம் , தலாச்சட்டம் , வாரிழை , விசைமுள் . 


6. விசைத்தறித் தொடர்பானவை 

கைக்கட்டை , கையடிவார் , பள்ளை , பள்ளை ராட்டினம் , 
பள்ளை ஊசி , முள்ளுருளை , விசைத்தறி , விசைத்தறிக்குழல் , 
விசைத்தறி நாடா . 


7. கோரா உற்பத்தித் தொடர்பானவை 

பட்டுக் கூடு , பால் புழு . 


8. சாயம் போடுதல் தொடர்பானவை 

உஷ்ணா , உஷ்ணா எடுத்தல் , உஷ்ணாகுண்டா, சாயக் 
கோல் , காரவடுப்பு , கிட்டிமரம் , கைச்சாயம் , சாயவடுப்பு , 
சாயடி , சுற்றுக்கோல் , மச்சுத்தடி , சாடித்து அடித்தல் . 


432 


9. அச்சுக்கட்டுதல் தொடர்பானவை 

ஈனை , ஈனைகட்டல் , ஈனை பாய்ச்சுதல் , ஒத்து வெலித்திப் 
பார்த்தல் , கறுப்புக்கள் , சோளத்தட்டு அச்சு . 


10. விழுது கட்டுதல் தொடர்பானவை 

விழுது கட்டுதல் , விழுது கோல் , அச்சுக் குழைபோடும் 
ஊசி , அச்சு வாங்கும் ஊசி , இழை வாங்கும் ஊசி , இழை 
பொறுக்குதல் , கன்னிமுறுக்கு , கால்கூறு , சாதா அச்சு , சுற்றுக் 
கொலுசு , தீற்றுக்கம்பி , தீற்றும் புல்லு . தேக்கோல் , நைலான் 
விழுது , பட்டறைத் திருப்புதல் பனங்கோல் பனாரஸ் அச்சு , 
விழுது கட்டும் ஊசி , விழுதுகட்டி , விழுது சட்டம் . 


11 அடை கட்டுதல் தொடர்பானவை 

அடைக்கயிறு அடை கட்டுதல் , அடை கட்டுபவர் , அடை 
கட்டும் ஏணி , அடை கட்டும் பலகை , செலுப்பு ஆசு , செலுப் 
படை கட்டுதல் , பேட்டடை கட்டுதல் , புட்டாடை கட்டுதல் , 
வடிவ ஜாக்கார்டு 

டிராபாய் டாபி , 
நூல்டாபி , பேரல்டாபி . லேட்டிஸ் டாபி . 


அட்டை , 


டாபி , 


12 தோய்ச்சடித் தொடர்பானவை 

அச்சு அறுப்புக்கோல் , அணிக்கட்டு , அளுகுஞ்சு, ஏர்த் 
தண்டு , ஓடல் பாவு , கஞ்சியடிப்பவர் , கஞ்சாற்பில் , காற்றாற்று 
தல் , கெட்டிக் கஞ்சி , குழை தூவும் கோல் , குழைதோய்தல் , 
கோடுவைத்தல் , திறம் போடுதல் , தீர்ப்புக்கஞ்சி , தூவுதட்டுதல் , 
தூர்க்கோல் , தூர்ப்பில் , 

தோய்ச்சடி , பணிவூர் தக்கயிறு. 
பாவடி , பில்லேற்பவர் , புருசல் , பெரியாள் , வலிக்கும் பில் , 
வெண்டு போடுதல் . 


உழவு , நெசவு கலைச் சொற்கள் 
( செங்கற்பட்டு எம் . ஜி . ஆர் . மாவட்டம் ] 


433 


நிறைவுரை 


ஆய்வுலகில் களப்பணி மிகவும் பயனுடையதாய் அமை 
கிறது . களப்பணியில் அந்தந்த வட்டத்தைச் சார்ந்தவர்கள் 
ஈடுபடுவது எளிது . 

ஒருவர் தம் வட்டத்தைச் சார்ந்த தொழில் சார்புடைய 
சொற்களையே தொகுப்பாராயின் அவ்வட்டத்தில் மக்கள் 
இயல்பாகப் பேசிவரும் சொற்களை நுணுக்கமாக அறிந்திருக்க 
இயலும் ; ஒரு சில அரிய சிறந்த சொற்களுக்கு தொழில் வல்லா 
ரிடையே விளக்கம் கேட்டறிய இயலும் . 


ஆய்வாளர் , மாவட்ட அளவில் தொழில் சார்ந்த சொற் 
களைத் தொகுக்கும் பணியில் ஈடுபட்டதால் , செங்கற்பட்டு 
எம் . ஜி . ஆர் மாவட்டத்திலுள்ள பதின்மூன்று வட்டங் 
களுக்கும் அவ்வட்டங்களில் அறிமுகமானவர்களுடன் தொடர்பு 
கொண்டு பலமுறை சென்று உழவு , நெசவு சார்ந்த சொற் 
களைத் தொகுத்துள்ளார் . 

தொழில் சார்ந்த சொற்களில் செங்கற்பட்டு எம்.ஜி.ஆர் . 
மாவட்டம் முழுவதும் பெரும்பான்மையான 

சொற்கள் 
ஒன்றாக வழங்கப்படினும் வட்டத்திற்கே 

வட்டத்திற்கே உரிய , தத்தம் 
உரிய , தொழிலுக்கே உரிய சொற்களையும் 
தொழிலாளர்கள் வழங்குகின்றனர் . அவர்கள் , அச்சொற்கள் 
அவ்வாறு வழங்குவதற்கு உரிய காரணம் தெரியாது என்று 
கூறினும் ஆய்வாளர் , அவர்களுடைய தொழில் சூழ்நிலையை 
அறிந்தமையால் அச்சொற்கள் காரணப் பெயராக விளங்கு 
வதையும் அறிய நேர்ந்தது . 

தொழிலாளர்களில் பலர் பல்லாண்டுகளாக ஒரு தொழில் 
செய்பவராயினும் தாம் செய்யும் தொழிலில் கையாளும் 


பகுதிக்கே 


உ -28 


434 


கருவிகள் , தொழில் முறை சார்ந்த சொற்கள் ஆகியவற்றைப் 
பிறர்க்குச் சரியாகக் கூறும் திறனற்றவராயுள்ளனர் . இதற்குக் 
காரணம் அவர்கள் மற்றவர்களுடன் அதிகத் தொடர்பு. 
கொண்டிராமையே எனலாம் . 


தொழிலாளர்கள் தங்களுக்குள் அடிக்கடி பயன்படுத்தும் 
சொற்கள் , எளிமை கருதி வழங்குவதாலும் தவறான 
உச்சரிப்பைப் பிறர் சொல்லக்கேட்டு அப்படியே சொல்லுவ . 

விரைவில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வில் 
கூறுதலாலும் பேச்சு வழக்கில் , அத்தொழிலுக்குரிய கலைச் 
சொற்களினின்றும் வேறுபட்டுக் காணப்படுகின்றன . எப் 
பொழுதோ ஒரு முறை பயன்படுத்தப்படும் சொற்கள் அதிக 
மாற்றம் பெறாமல் அவர்களிடையே 

அவர்களிடையே - வழங்குதலையும் 


தாலும் 


காணலாம் . 


சமுதாயத்தில் தொழில் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களைக் 
கல்லாதவர்கள் ( uneducated ) , படித்தவர்கள் ( literate ) , 
கற்றவர்கள் ( educated ) என்று முப்பிரிவாகப் பிரித்தால் , 
படித்தவர்களாகவோ கற்றவர்களாகவோ விளங்கி தொழில் 
துறையில் முழுமனதுடன் ஈடுபட்டுள்ளவர்களிடம் சரியான 
சொல் - பொருள் விளக்கம் கேட்டறிய இயலுகிறது . கல்லாதவர் 
களிடையே கொச்சை வழக்கு அதிகம் காணப்படுகிறது . 
பிறமொழி கற்றவர்களிடம் பிறமொழிச் சொற்கலப்பு அதிகம் 
காணப்படுகிறது . 

உழவுத் தொழிலில் இயந்திரமயமாக்கல் மூலம் அறிமுகப் 
படுத்தப்பட்ட சொற்கள் , பிறமொழிச் சொற்களின் ஒலி 
பெயர்ப்பாகவோ ஒப்பொலியாக்கமாகவோ வழங்கப்படு 

ஏனையவற்றுள் பெரும்பான்மையான சொற்கள் 
முதிர்ந்த தமிழ்ச் சொற்களாகவே உள்ளன . 


கின்றன . 


நெசவுத் தொழில் தொன்மையான தொழிலாக இருப் 
பினும் அத்தொழில் செய்பவர்கள் பல்வேறு சாதியினராகப் 
பெருகுகலாலும் , காலத்திற்கேற்ற தொழில்வளம் அத்தொழி 
லில் தேவைப்படுதலாலும் பிறமொழிச் சொற்கள் அத்தொழி 
லில் மிகுதியாகப் புகுந்திட நேரிடுகிறது . நூல்நெசவு , பட்டு 
நெசவு ஆகியவற்றுக்குப் பொதுவாக வழங்கும் சொற்கள் , நூல் 
நெசவுக்கேயுரிய சொற்கள் ஆகியனதவிர பட்டு நெசவு , விசைத் 


435 


தறி , நெசவின் துணைத் தொழில்கள் ஆகியவற்றில் பிறமொழிச் 
சொற்கள் அதிக இடம் பெறுகின்றன . 


‘ வழக்கெனப் படுவ துயர்ந்தோர் மேற்றே 

நிகழ்ச்சி யவர்கட் டாகலான் ) 
என்பது தொல்காப்பிய நூற்பா . இதில் உயர்ந்தோர் என்னும் 
சொல்லுக்குக் கற்றவர்களையும் , தொழில் நுட்பத் துறையில் 
தேர்ந்தவர்களையும் உரியவராகக் கொண்டு அவர்கள் வழங்கும் 
சொற்களே அத்தொழிலுக்குரிய இலக்கிய . வழக்குச் சொற் 
களாக இவ்வாய்வேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


உழவு , நெசவு ஆகிய இரு தொழில் சார்புடைய சொற்கள் 
பொருள் வழிப் பாகுபாட்டின் அடிப்படையில் விரிவாக 
விளக்கப்பட்டுள்ளன . இத்தொழில் சார்புடைய சொற்களி 
லிருந்து இலக்கணக் கூறுகளுக்குச் சில எடுத்துக்காட்டுகள் 
சொல்வழிப் பாகுபாட்டிலும் சொற்பொருளாய்வுப் பகுதி 
யிலும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


ஒருசொல் வெவ்வேறிடங்களில் வெவ்வேறு பொருள் 
குறித்து வழங்கப்படுவதும் , ஒரே பொருள் தரத்தக்க சொல் 
வெவ்வேறிடங்களில் வெவ்வேறாக வழங்குவதனைப் பட 
விளக்கங்களுடனும் விளக்கப்பட்டுள்ளன . சொற்களின் 
பொருண்மை உறவு காணுதலில் பலபொருள் ஒருசொல்போலி 
என்பதை டாக்டர்பொன் . கோதண்டராமன் கூறும்வழியில்இவ் 
வாய் வேட்டில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது . 


பேச்சுவழக்குச் சொற்கள் , இலக்கிய வழக்குச் சொற்களி 
னின்றும் வேறுபட்டு ஒலிக்கும் முறைகளும் அவ்வாறு ஒலிக்கப் 
படுவதைக் கூறும் விதிகளுக்கு எடுத்துக்காட்டுகளும் தந்து 
விளக்கப்பட்டுள்ளன . 


மேலும் இவ்வாய்வேட்டில் சென்னைப் பல்கலைக் 
கழகம் 1982 ஆம் ஆண்டில் வெளியிட்ட தமிழ்ப் பேரகராதியில் 
உள்ள சில சொற்களுக்கு ஆய்வில் எடுத்துக் கொள்ளப்பட்ட 


1. தொல்காப்பியம் - பொருளதிகாரம் , பேராசிரியம் , 

சென்னை -1 , கழக வெளியீடு , 1951 ) மரபியல் 647 ப . 477 


சொற்களின் அடிப்படையில் புதிய பொருளும் , அவ்வகராதி 
யில் இல்லாதனவாக செங்கற்பட்டு ! எம் . ஜி . ஆர் . மாவட்டத் 
தில் உழவு , நெசவு சார்ந்து வழங்கும் சொற்களின் தொகுப்பும் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


இம்முறையில் குயவர் , பொற்கொல்லர் , தச்சர் , கன்னார் , 
கருமான் , மீனவர் , நிமந்தக்காரர் , கூடை , முறம் , பாய் முடை 
வோர் ஆகிய தொழில் வல்லுநரிடையே வழங்கும் சொற்களை 
மாவட்ட அளவில் தொகுப்பதற்கும் , இவ்வாறு தமிழகத்தி 
லுள்ள எல்லா மாவட்டங்களிலும் தொழில்சார்ந்த சொற் 
களைத் தொகுத்து , தொழில் சார்ந்த சொற்களஞ்சியம் 
தயாரித்தலுக்கும் இவ்வாய்வேடு உறு துணையாய் அமையும் . 


ஒரு 

மாவட்டத்திலும் இன்னொரு மாவட்டத்திலும் 
வழங்கும் - தொழில் சார்ந்த சொற்களுக்கிடையேயும் , தென் 
தமிழகம் , வடதமிழகம் , கீழ்த்திசைத் தமிழக மாவட்டங்கள் , 
மேற்றிசைத் தமிழக மாவட்டங்கள் என்ற முறையில் இவற்றுக் 
கிடையே வழங்கும் தொழில் சாந்த சொற்களின் ஒப்பீட்டு 
ஆய்விற்கும் இவ்வாய்வேடு முன்னோடியாக 

விளங்கும் 
எனலாம் . 


பட்ட 


UNAINAL 


437 


பின்னிணைப்பு -1 


( அ ) உழவு பற்றிய பழமொழிகளும் நம்பிக்கைகளும் 
1 . அகல உழுவதிலும் ஆழ உழு . 
2 . அறுக்கமாட்டாதவள் இடுப்பில் அம்பத்தெட்டுகருக்கருவாள் 
3. ஆடியில் அற காயணும் . 
4. ஆடி.விதை தேடியிடு . 
5. ஆவணிக்கார் பூசணிப்பூ . 
6. ஆணிக்கார் மூலதனம் . 
7 ) 

இளைத்தவன் எள்ளு விதைத்தான் ; கொழுத்தவன் கொள்ளு 

விதைத்தான் . 
8. உத்திராடத்தில் ஒரு பிள்ளையும் ஊரண்டை ஒரு காணி 

நிலமும் இருந்தால் அந்த குடும்பம் வளமாக இருக்கும் . 
0. உழுகின்ற காலத்தே ஊர்சுற்றி வந்து விட்டால் அறுவடை 

காலத்தில் ஆள் பிடிக்கத் தேவையில்லை . 
10. எள்ளுக்கு எள்ளம்மாத்திரம் தண்ணீர் போதும் . 
11. எள்ளு பயிரிட்ட கழனி ஏழு வருடம் பயிராகாது . 
12. ஏழுமலையான் வாய் திறந்தால் மழை பெய்யும் . 
13. ஏழையைக் கண்டால் மோழையும் பாயும் . 
14. ஐப்பசி விதைப்பாட்டில் ஆனைக்கொம்பு முளைக்கும் , 
15. களையெடுக்காத பயிர் கால்பயிர் . 
16. கார்த்திகைக்கு மிஞ்சின மழையும் இல்லை ; 

கர்ணனுக்கு மிஞ்சின கொடையும் இல்லை . 
17. காலத்துப் பயிர் கரம்பிலும் விளையும் . 
18. குதித்து குதித்து குத்தினாலும் குந்தாணிக்குக் 

கொழுக்கட்டை கிடைக்குமா ? 
19. கொடிக்கால் மின்னல் வெடிக்கால் மழை . 
20. சித்திரை எள்ளைச் சிதறி விதை . 


438 


21. சித்திரை மாதப் புழுதி பத்தரை மாற்றுத் தங்கம் , 
22. சொம்பால் ஒரு நெல் ஆனாலும் சம்பாவாகாது . 
23 , நட்ட கேழ்வரகு நடு வீட்டிலே . 
24. பங்குனி மழை பத்தெட்டு வகைக்கும் சேதம் . 
25. பயிரைக் கொடுத்து பழஞ்சோற்றை வாங்கு . 
26. புரட்டாசிச் சம்பா நடவு பொன்போல் விளையும் . 
27. புரட்டாசியில் பொன்னுருசக் காயும் ; மண்ணுருகப் 

பெய்யும் . 
28. மாசிப் பனி மலையையும் உருட்டும் . 
29. மார்கழி மாதக்குளிர் மாடு மக்களுக்குப் பீடை . 
30. மின்னுக் கெல்லாம் பின்னுக்கு மழை . 
31. முடிச்சு முடிச்சா நட்டால் கோட்டை கோட்டையாக 

விளையுமோ ? 
82. வைகாசி எள்ளை வரப்பிலும் கொட்டு . 


( ஆ ) நெசவு பற்றிய பழமொழிகளும் 

நம்பிக்கைகளும் 
1. ஆலை ஓடுகிறவளுக்கு அகமுடையான் தேவையில்லை ; 
அம்பது இஞ்ச் நெய்யறவனுக்குப் பெண்டாட்டி தேவை 
யில்லை , 
எட்டிப் பார்த்தால் எட்டிழை குறையும் , 
எதிர் வீட்டில் இழவு இருந்தாலும் எதிர் குறியில் இறங் 

காதே . 
4. எதிர் வீட்டில் இழவு இருத்தாலும் எதிர் பலகையில் இறங் 

காதே . 
5 , கஞ்சிக்கேத்த கஞ்சிப்பை . 
6. கஞ்சிக்கு ஜாண்கறிக்கு முழம் . 

காஞ்சிபுரம் போனால் காலாட்டிப் பிழைக்கலாம் , 

கைக்கோளண் உறவு காக்குழி வரை . 
9. செய்யுந் தொழிலைச் சீர்தூக்கிப் பார்க்கில் நெய்யும் 

தொழிலுக்கு நிகரில்லை . 
10. தாயைப் போலப் பிள்ளை ; நூலைப் போலச் சேலை. 
11. தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு . 
12. நெய்து கொண்டிருக்கும் பொழுது நெய்யறதை விட்டு 

நினைத்துக் கொண்டானாம் கக்கலியன் ( கைக்கோளன் 


1 . 


8 


439 


பின்னிணைப்பு -2 
1. உழவுத் தொழில் சார்ந்த தகவலாளிகள் பட்டியல் 


ஊர் 


9 . 


தரகர் 


2 . 


9 


3 . 


பெயர் 

வட்டம் 

தொழில் 
குப்புசாமி 65 சிலாம்பாக்கம் உத்தரமேரூர் விவசாயம் 

கிராமணியார் 
சுப்பிரமணி 56 நாஞ்சிபுரம் 
முருகன் 59 நெல்வாய் 
கன்னியப்பன் 60 சாலவாக்கம் 
கே.இராசாமி 54 மருத்துவான் 

மாட்டுத் 
கவுண்டர் 

பாடி 
சின்னக்கண்ணு 74 

விவசாயம் 
ஆவடியான் 

64 
-எம் . எம் . 54 பாட்பாங்குளம் 

விவசாய 
நரசிம்மன் 

ஆசிரியர் 
அன்னப்பன் 59 

வளர்த்தல் 
முனுசாமி 79 ஆனைப்பள்ளம் 

விவசாயம் 
பிள்ளை 
சந்திரசேகர 69 மானாம்பதி 

முதலியார் 
--சத்திய மூர்த்தி 48 
ஏ . சம்பத் 

44 வெங்கச்சேரி 
டி . இராமச் 

39 
சந்திரன் 
ஆறுமுகப் 

64 
பிள்ளை 
ஏ . திருத்தணி 63 ஊத்துக் 

ஊத்துக் 
ரெட்டி கோட்டை 

கோட்டை 


> 


. 


440 


பெயர் 


வயது 


வட்டம் 


தொழில் 


ஊத்துக் 

ஊத்துக் 
கோட்டை 

கோட்டை 


ஏ . முனுசாமி 41 


விவசாயம் . 


ஏ . அண்ணா 


42 


எருமைத் 
தரகர் 


மலை 


வளர்த்தல் 
விவசாயம் 


வி . குப்பு 50 போந்தவாக்கம் 

ரெட்டி 
பி . சாமுவேல் 63 பாலவாக்கம் 

காலனி 
யேசுதாஸ் 75 

பாலவாக்கம் 

காலனி 
வேணு 

51 போந்தவாக்கம் காஞ்சிபுரம் 
தனபால் 57 கொட்டவாக்கம் 
நடேசநாயகர் 

55 

செவிலிமேடு 
கே.கிளியப்பன் 59 காஞ்சிபுரம் 


* 


மரட்டுத் 


தரகர் 


> 


மேய்த்தல் 


11 


> 


ஜி . பச்சையப் 49 
பன் 

வளர்த்தல் 
கன்னிப் 69 

ஆடு , மாடு 
பிள்ளை 
எஸ்.ஜெயகிருஷ்ண 60 கீழ்க்கதிர்பூர் 

விவசாயம் : 
முதலியார் 
இ . கோபால் 62 

முதலியார் 
சி . கிருஷ்ணன் 49 கவரப்பேட்டை கும்முடிப் 

பூண்டி 
கண்ணப்ப 

68 
ரெட்டியார் 

வளர்த்தல் 
முனிவேல் 51 கனகம்பாக்கம் 

விவசாயம் - 
முதலியார் 
ஏ . பலராமன் 

74 ஆத்தூர் செங்கற்பட்டு 
ஏ . சீத்தாபதி 56 


9 . 


1 . 


வயது 


வட்டம் 


தொழில் 


க . சாமிநாத 73 தேசுமுகிப் 

செங்கற் 

விவசாயம் 
முதலியார் 

பேட்டை 

பட்டு 
சந்நியாசி நாயகர் 53 திருக்கழுக்குன்றம் 
ம . கதிர்வேல் 

55 
நாயகர் 
ட்டி . எஸ்.வேதாசல 75 

உடையார் 
அர்ஜுனன் 47 சித்தாமூர் செய்யூர் கம்முக்கட்டி 
பீ . துரைசாமி 63 

வெட்டியான் 
சின்னசாமி 

55 பொலம்பாக்கம் விவசாயம் 
வேணுபிள்ளை 68 சித்தாமூர் 

வளர்த்தல் 
சுவாமி நாதன் 65 கன்னிமங்கலம் 

விவசாயம் + 

தரகரர் 
ஜெயராம் 61 திருநீர்மலை 

சைதாப் விவசாயம் 
பிள்ளை 

பேட்டை 
கே . திருவேங்கடம் 55 வடகரை 
சி . மூர்த்தி 

63 
இராமகிருஷ்ண 63 திருத்தணி திருத்தணி 

ராஜ் 
சின்னக் குழந்தை 68 ஆகூர் 

விவசாயக்கூலி 
மாரிமுத்து 

52 
அம்மாள் 
கன்னியம்மாள் 57 
கணேசன் 39 

விவசாயம் 
வரதய்ய நாயுடு 55 திருத்தணி 
எஸ் . முனுசாமி 47 
துரைசாமி 

73 எட்டுகுப்பம் 
ரெட்டியார் 
கே . சுப்பிரமணி 54 திருத்தணி 

45 சிவபுரம் திருப்பெரும் 
ரெட்டியார் 

புதூர் 


.. 


நாகப்ப 


வட்டம் 


தொழில் 


பெயர் 


முனுசாமி , 


92 


67 கீழ்ப்படப்பை திரும்பெரும் 

புதூர் விவசாயம் 
எம் , எல்லப்பன் 46 
எஸ் . இராமமூர்த்தி 46 குன்றத்தூர் 

நிலக்கிழார் 
எஸ் . செல்லையன் 4 2 ஈக்காடு திருவள்ளுவர் 

விவசாயம் 
ஜி . சுப்பிரமணி 43 ஈக்காடு 

ஆடு , மாடுத் 

பெத்தானியல் 
எஸ் , சிவா 45 

மாட்டுத் 


தரகர் 


.. 


தரகர் 


.. 


ஏகாம்பர 

விவசாயம் 
63 பேரம்பாக்கம் 
முதலியார் 
மாணிக்கம் 45 நரசிங்கபுரம் 

வளர்த்தல் 
கோபால் 51 புதுப்பட்டு 

பள்ளிப் விவசாயம் 
காலனி 

பட்டு 
கே . வெள்ளைப் 85 சூரராஜு பட்டடை 

பிள்ளை 
சீனுகான் 

105 ஈச்சம்பாடி 
கோ.படவட்டய்யா53 
மு . கன்னியப்பப் 

45 சூரராஜுபட்டடை 
பிள்ளை 

வளர்த்தல் 
காந்தம்மா 48 புதுப்பட்டு காலனி விவசாயக் 

கூலி 
நாகம்மாள் 

59 
டி . இராம 41 சூரராஜு பட்டடை விவசாயம் , 

கிருஷ்ணன் 
எம் . சின்னசாமிப் 42 

பிள்ளை 
கோ . சண்முகம் 50 ஈச்சம்பாடி 

விவசாயக் 

கூலி 
சி . கோவிந்த 64 இராமச்சந்திரா புரம் " நிலக்கிழார் 

சாமிரெட்டி 
சி . வேலு 56 சோழவரம் 

பொன்னேரி விவசாயம் 


தரகர் 


443 


பெயர் 


வட்டம் 


தொழில் 


55 ஆளாடு கிராமம் பொன்னேரி விவசாயம் 


ஏ . ஜி இராதா 

கிருஷ்ணன் 
ஆரியப்பநாயுடு 


வெ , கணேசன் 


81 தடப்பெரும் 

பாக்கம்கிராமம் 
45 மதுராந் 

மதுராந் வெற்றிலை 
தகம் 

தகம் பயிரிடல் 
65 தண்டலம் 

விவசாயம் 


66 


ட்டி . வி . வரத 
ராஜுலு 
ரெட்டியார் 
டி . குப்புசாமி 

நாயுடு 
அயோத்தி 

கவுண்டர் 
கோவிந்தசாமி 
பொன்னுசாமி 


. 


68 ஓரத்தி 


. 


45 


. 


சுத 


40 காட்டுப்பிள்ளை 

யார் கோவில் 


கணேசன் 


63 புத்திரங்கோட்டை 


2. நெசவுத் தொழில் சார்ந்த தகவலாளிகள் 

பட்டியல் 


வட்டம் 


பெயர் 


தொழில் 


வே . சரவணன் 


65 மானாம்பதி உத்தர 

மேரூர் 


தோய்ச்சல் 

பாவு 


> 


55 


வே . பால 

கிருஷ்ணன் 
சோமசுந்தரம் 


ஆலை 
ஓடுதல் 
தோய்ச்சல் 


43 


பாவு 


நீட்டுப்பாவு 
கு . கணபதி 

75 மானாம்பதி ,, 
முதலியார் 

ஆலை 

ஓட்டுநர் 
வேதாசலம் 56 ஒரக்காட்டுப் , பொரப்பாவு 

பேட்டை 
சின்ராஜ் 54 நீர்வளூர் 

பட்டுப் பூச்சி 

வளர்த்தல் 
பி . ஜீவய்யா 

60 போந்த ஊத்துக் பொரப்பாவு 
வாக்கம் 

கோட்டை 
ஆரணி கிஷ்டய்யா 55 பாலவாக்கம் , 
எம் . சண்முகம் 

67 காஞ்சிபுரம் காஞ்சி பட்டு நெசவு 


3 , 


புரம் 


35 


13 


எஸ் . நாகவேலு 
என் . சுப்பிர 

மணியன் 


45 


கே . நாகரத்தினம் 60 


. 


445 


வயது 


வட்டம் 


தொழில் 


எல் . தணிகாசலம் 39 காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டு நெசவு 
என் . கணேசன் 55 

பட்டுச்சாயம் 

போடுதல் 
கே சுப்பிர 69 

பட்டு நெசவு 
மணியன் 

( ஓய்வு ) 
ட்டி . வையாபுரி 57 

பொரப்பாவு 
எஸ் . சுப்பிர 55 

பட்டு நெசவு 
மணியன் 

இரகமேற் 
பார்வை 

யாளர் 
" மு . தாண்ட 78 

நூல் நெசவு 
வராயன் 

( ஓய்வு ) 
பெ . வே . 41 

பொரப்பாவு 
ஆறுமுகம் 

ஆலை 
ஓட்டுநர் 


: 


17 


கன்னியம்மாள் 


57 


ஆலை 
ஓட்டுநர் 
தோய்ச்சடி 
அச்சுக்கட்டுதல் 


கண்ணன் 


69 


பி . சம்சுதீன் 51 
அப்துல்காதர் 

57 
ஆர் . சீனுவாசன் 63 
எஸ் . சரவணன் 60 


. 


விழுதுகட்டுதல் 
நூல் ஆடை 
உற்பத்தி 
யாளர் 
அச்சு கட்டுதல் 


60 


. 


மாபூப்கான் 
வையாவூர்மில் 

ஆலை 
தமிழ்நாடுசரிகை 
லிமிடெட் 


ஒரிக்கை 


51 காஞ்சிபுரம் 


ஆர் . லோக 

நாதன் 


பெடல் தறி 
நெசவு 


446 


பெயர் 


வட்டம் 


தொழில் 


வி . வள்ளியங்கிரி 37 காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் விசைத்தறி 

மெக்கானிகல் 


சம்பத் 40 

நாடாபழுது 

பார்த்தல் 
ஸ்ரீநாராயணமூர்த்திசாய நூல் முத்தியால் 
தொழிற்சாலை 

பேட்டை 
தனலட்சுமி பீளீச்சிங் 

ஐயன்பேட்டை காஞ்சிபுரம் 
தொழிற்சாலை 
ட்டி , பெருந்தேவி 65 

பொரப்பாவு 

ஆலை 
வி . திலகவதி 50 

நீட்டுப்பாவு 

ஆலை 
எம் . பரமசிவம் 35 காஞ்சிபுரம் 

உமாடையிங் 

பாக்டரி 
ஷேக்காதர் சாயபு 60 ஐயன்பேட்டை விழுதுகட்டுதல் 
வஜ்ஜிரவேல் 55 காஞ்சிபுரம் 

பட்டுநெசவு 
ப்பி . வி . மன்னார் 67 

அடைகட்டுதல் 
செட்டி 


சகுந்தலா 50 

டோலா 

ஓட்டுதல் 
விசாலாட்சி 45 ஐயன்பேட்டை பொரப்பாவு 

அம்மாள் 
எம் . நடராஜ 

60 சீழ்க்கதிர்ப்பூர் பட்டுப்பூச்சி 
முதலியார் 

வளர்த்தல் 
இராமச்சந்திரன் 38 பாதிர்வேடு கும்முடிப் விசைத்தறி 

பூண்டி 

மெக்கானி 

கல் 
கிஷ்டப்ப ரெட்டி 55 மாதர் பாக்கம் 

நூல்நெசவு 
நாராயணசாமி 

60 புதுக்கும் முடிப் 

பூண்டி 


447 


பெயர் 


வடடம் 


தொழில் 


சீ : பொன்னம்மலம் 47 தேசுமுகிப் 

பேட்டை 


செங்கற் பொர்ப்பாவு 
பட்டு 


கண்ணம்மாள் 


50 


11 


ஆலைஓடுதல் 
தோய்ச்சகர் 


டி . மணி 


42 


11 


11 


ட்டி.ஆ. வெள்ளை 43 
வாரணன் 


நூல் ஆடை 
உற்பத்தியாளர் 
விழுதுகட்டுதல் 


மஸ்த்தான் சாயூப் 42 


புக்கிரிசாயப் 


59 


அச்சுக்கட்டு 


தல் 


வி . லோகநாத 


65 கூடுவாஞ்சேரி 


முதலியார் 


பொரப்பாவு 
உற்பத்தி 
யாளர் 


கே . வேணுகோ 68 

பொரப்பாவு 
பால் முதலியார் 

ஆலை 
முத்துக்குமாரசாமி 50 பொலம்பாச்கம் செய்யூர் பொரப்பாவு 
சண்முகமுதலியார் 62 
வி . சண்முக 

51 கயப்பாக்கம் 
முதலியார் 
வி . ஆர் . வேதாசல 72 

நீட்டுப்பாவு 
முதலியார் 
அம்மணியம்மாள் 67 

நீட்டுப்பாவு 

ஆலை ஒட்டுநர் 
கே . முனுசாமி 62 சைதாப் சைதாப் பொரப்பாவு 

பேட்டை 

பேட்டை 


பொரப்பாவு 


ஏ . கந்தசாமி 

64 
கே . தட்சணா 62 அனகாபுத்தூர் 

மூர்த்தி 
எஸ் . பெருமாள் 

61 
ஷேக் ஆதம் சாயபு 57 


விழுது , அச்சுக் 

கட்டுதல் , 


448 


ர் 


வட்டம் 


தொழில் 


கோவிந்தசாமி 


60 மத்தூர் 


. 


உருக்கம்மாள் 73 
வி . சி . கே . சஞ்சீவீ 57 

முதலியார் 
எம் . ஜெயராமன் 56 


திருத்தணி விசைத்தறி 

பன்னை 
கட்டுதல் 
நூலிழைத்தல் 
நூல்மளிகை 
வியாபாரம் 
விசைத்தறி 
உரிமை 
யாளர் 
விசைத்தறி 
ஓட்டுநர் 
சைசிங் ஆலை 
ஓட்டுநர் 
நூல்சாயம் 
போடுதல் 
தோய்ச்சல் 
பாவு 


சந்திரன் 


43 


12 


ஆர் . எம் . வெங்கடா 52 
சலம் 


55 


>> 


9 , 


கே.வி.கன்னியப் 

பன் 
ந . நி . முனியப்ப 
முதலியார் 


64 புச்சிரெட்டி 

பள்ளி 


ப்பி . மாசிலாமணி 60 


. 


கோவிந்தசாமி 65 
சி . போலன் 74 

விசைத்தறி 

உரிமையாளர் 
ப்பி . குப்பன் 72 
வி . தேசுகன் 45 மத்தூர் 

ஜனதா சேலை 

நெய்தல் 
வள்ளியம்மாள் 66 

நீட்டுபாவு 

ஆலை ஓட்டுநர் 
ட்டி . எஸ் . ஆறு 44 குன்றத்தூர் திருப்பெரும் பொரப் 
முகம் 

புதூர் 

பாவு 
சந்திரன் 46 

தோய்ச்சடி 
வி . இராமலிங்கம் 45 படப்பை 

பொரப்பாவு 
சி . கே . தணிகாசல 70 படப்பை 
முதலியார் 


*449 


பெயர் 


வயது . 


வட்டம் 


தொழில் 


அரிதாஸ் 


52 படப்பை 


திருப்பெரும் 
புதூர் 


பொரப் 
பாவு 


கமலா 


36 


தோய்ச் 
சடியாள் 


ஞானாம்பாள் 


47 

சிறியபொரப் 

பாவு ஆலை 
--சுப்பராயலு 66 ஈக்காடு திருவள்ளூர் பொரப் 

பாவு 
ஆர் . ஜே.ஜேக்கப் 67 

குடிசைத் 

தொழில் 
எம் . காளத்தி 70 நரசிங்கபுரம் 

பொரப்பாவு 
முதலியார் 
சின்னம்மை 73 பொதட்டூர் பள்ளிப் நூலிழைத் 

பேட்டை 

பட்டு 

தல் 
இ . என் . ஜெகந்நாதன் 42 

தோய்ச்சல் 

பாவு . 
பி . ஜி . சண்முக 60 

நூல்சாயத் 
முதலியார் 

தொழிற் 


சாலை 


கே . என் . தாமோ 55 கிளபூடி 

தர ரெட்டி 
-கே . கே . கேசவன் 33 பொதட்டூர் 

பேட்டை 


தோய்ச்சல் 

பாவு 
சைசிங் ஆலை 
ஓட்டுநர் 


-வி . சண்முகம் 


40 


ஆலை 

ஓட்டுநர் 


கிருஷ்ணா நூல் 
சைசிங்மில் 


சி . சிவய்யா 


57 பள்ளிப்பட்டு 


கட்டி சரிகை 
சேலை 


விமலா 


33 


ம 


29 


450 


வயது 


வட்டம் 


தொழில் 


வெங்கடேச 
செட்டி 


35 பள்ளிப்பட்டு பள்ளிப் பொரப்பாவு 

பட்டு 
<< 55 வெங்கடராசலு 

லுங்கிவியா 
குப்பம் 

பாரம் 


சி . வரதய்ய 
செட்டி 


ப்பி . என் . பால 
கிருஷ்ணன் 


65 பொன்னேரி பொன்னேரி பொரப் 

பாவு 


கே . சீனிவாசன் .. 


52 - கொசவன் 

பேட்டை 


நூல் நெசவு 


. 


13 


நூல் ஆலை 


நாகய்யா 

70 
சந்திரம்மா 45 
ப்பி.எஸ் . கோ . 
பொன்னுசாமி 63 ஆரணி 

செட்டி 
ட்டி , வி . எஸ் . 

கொசவன்பேட்டை 
டெக்ஸ்டைல்ஸ் 


அச்சுகட்டுதல் - 


13 


சந்திரா 

34 மேலவலம் மதுராநதகம் நூலிழைத் 
பேட்டை 

தல் 
சுப்பிரமணியன் 47 

பொரப்பாவு 
கோவிந்தராஜ 

62 மலாலிப்பேட்டை 
முதலியார் 
கணேசமுதலியார் 64 எலப்பாக்கம் 

நீட்டுப்பாவு 
ஆதிமூலம் 66 எலப்பாக்கம் 

நீட்டுப்பாவு 

ஆலை 


புலவர் . எஸ் . தணிகா 

451 
3. தகவலாளிகளைச் சந்திக்க 
உடனிருந்து உதவியவர் 
பட்டியல் 

தகவல் சேகரிக்க 
பெயர் 

தொழில் உதவியவட்டம் 
ப்பி . எம் . சுப்பிரமணி இடைநிலை ஆசிரியர் திருத்தணி 

யம் , பி.ஏ. , பி . எட் . , 
ஏ. என் : அப்துல் மாலிக் முதுநிலைப்பட்டதாரி 

எம் . ஏ . , பி . எட் . , ஆசிரியர் ( தமிழ் ) 
ட்டி . பி . சஞ்சீவிராவ் , பட்டதாரி ஆசிரியர் 

பி.காம் , , டி . டி . டி . , (வணிகவியல் ) 
வி . குப்புசாமி முதலியார் , முதுநிலைப் பட்டதாரி பள்ளிப் 
எம் . காம் . , எம் . எட் . , ஆசிரியர் 

பட்டு 
( வணிகவியல் ) 
ஏ , கு . திருவேங்கடம் , பட்டதாரி ஆசிரியர் 

எம் ஏ . , எம்.எட் . , 
ஏழுமலை , எம் . ஏ . , கைத்தொழிலாசிரியர் 
பி.எட் . , 

( நெசவு ) 
கே . சண்முகம் , பி.ஏ. கைத்தொழில் ஆகிரியர் செய்யூர் , 
பி . எட் . , 

மதுராந்தகம் 
ப்பி . எம் . இராதாகிருஷ் சத்துணவு அமைப்பாளர் ஊத்துக் 
ணன் 

கோட்டை 
க . குணசேகரன் , பட்டதாரி ஆசிரியர் திருவள்ளூர் 

பி.எஸ்ஸி . , பி . எட் . , 
ஆ . கதிரவன் , எம் . ஏ ... முதனிலைத் 

பொன்னேரி , 
பி . எட் . , தமிழாசிரியர் கும்முடிப் 

பூண்டி 
ஹேமபூஷணம் கைத்தொழிலாசிரியர் 

பொன்னேரில் 
( நெசவு ) 

முதனிலைத் தமிழாசிரியர் உத்தர 
சலம் 

மேரூர் 


452 


எஸ் . இராமலிங்கம் 


பி . இராமலிங்கம் 


இடை நிலை ஆகிரியர் செங்கற் 

பட்டு 
கைத்தொழில் ஆசிரியர் செங்கற் 

( விவசாயம் ) 
விவசாயம் 

காஞ்சிபுரம் 


பட்டு 


எம் . சண்முகம் 


ட்டி . கணேசன் 


நெசவு 

காஞ்சிபுரம் 
முதுநிலைத்தமிழாசிரியர் சைதாப் 

பேட்டை 


பெ . குப்புசாமி , 

எம் . ஏ . , எம் . எட் . , 


பட்டி . தணிகைவேல் , முதனிலைத் தமிழாசிரியர் சைதாப் 
பி.லிட் . , பி . எட் . , 

பேட்டை 
பொன்னேரி 


ட்டி . விநாயகம் , முதுநிலைப்பட்டதாரி திருப்பெரும் 
எம் . எஸ்ஸி , எம்.எட் . , ஆசிரியர் ( இயற்பியல் ) புதூர், 

சைதாப் 
பேட்டை 


153 


துணைநூற் பட்டியல் 


மூலநூல்கள் 


அகநானூறு 

இரண்டாம் பதிப்பு , சென்னை , நியூ செஞ்சுரி புக் 
ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் , 1981 


இரட்சணிய யாத்திரிகம் 

கிருஷ்ணபிள்ளை , எ.ஆ., சென்னை , கிநிஸ்துவர் 
இலக்கிய சங்கம் , 1977 . 


ஏரெழுபது 


காஞ்சிபுரம் ஸ்ரீலஸ்ரீ ஞானப்பிரகாச தேசிகசுவாமி 
கள் ஆதின வெளியீடு , 1966 


ஒளவையார் பாடல்கள் 

புலியூர்க்கேசிகன் உரை , இரண்டாம்பதிப்பு , 
சென்னை , மல்லிகைப் பதிப்பகம் , ஜுன் 1965 . 


கம்பராமாயணம் 


மறுபதிப்பு , சென்னை , கம்பன் கழகம், 1977 . 
கலித்தொகை 
நச்சினார்க்கினியர் 

உரை , 

நான்காம்பதிப்பு 
சென்னை , கழக வெளியீடு , மே 1955 . 
கல்லாடம் 

பொ . வே . சோமசுந்தரனார் ( உரையாசிரியர் . 
சென்னை - , கழக வெளியீடு , 1963 . 


454 


குறுந்தொகை மூலமும் உரையும் 
உ . வே . சாமிநாதையர் பதிப்பு, 

சென்னை , 
ஸ்ரீதியாகராச விலாச வெளியீடு , 1955 , 


சிலப்பதிகாரம் 

வே . சாமிநாதையர் , 

, ( தொகுப்பாசிரியர் ) 
பத்தாம் பதிப்பு (தஞ்சாவூர் , தமிழ்ப் பல்கலைக் 
கழகம் . நவம்பர் 1985 . 


தனிப்பாடல் திரட்டு 

மறுபதிப்பு , சென்னை , கழக வெளியீடு , மே 1969 . 


திருக்குறள் 

பரிமேலழகர் உரை , திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி 
மடத்து வெளியீடு , 1968 . 


திருத்தொண்டர் புராணம் 

திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி 
9. 6. 1982 . 


மடத்து வெளியீடு. 


திருவாசகம் 

எட்டாம் திருமுறை , ஸ்ரீ வைகுண்டம் , ஸ்ரீ குமர 
குருபரன் சங்கம் , 23. 11. 1969 . 


திருவிளையாடற் புராணம் 

ப . கணேச முதலியார் மற்றும் அமிர்தம் சுந்தர 
நாதம் பிள்ளை அவர்கள் குறிப்புரை சென்னை 
பூமகள் விலாச அச்சுக்கூடம் , 1931 . 


தேவாரம் 


முதல் திருமுறை , தருமபுர ஆதினம் , 3. 6. 1953 . 


தொல்காப்பியம் 

எழுத்ததிகாரம் , இளம்பூரணய , கு . சுந்தரமூர்த்தி 
( பதிப்பாசிரியர் ) ,. அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகம் , 1979 . 


தொல்காப்பியம் 

சொல்லதிகாரம் , சேனாவரையம் , கு . சுந்தர 
மூர்த்தி [ பதிப்பாசிரியர் ) , அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகம் 1981 . 


தொல்காப்பியம் 

பொருளதிகாரம் , மறுபதிப்பு . சென்னை , கழக 
வெளியீடு சனவரி , 1956 . 


தொல்காப்பியம் 

இரண்டாம் பதிப்பு , சென்னை , நியூ செஞ்சுரி புக் 
ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் வெளியீடு , 1981 . 


நற்றிணை 


அ . நாராயணசாமி ஐயர் உரை , மறுபதிப்பு . 
சென்னை , கழக வெளியீடு , ஆக்ஸ்டு , 1956 . 


நன்னூல் 


விருத்தியுரை , சென்னை , கழக வெளியீடு , மார்ச் 
1956 . 


பத்துப்பாட்டு மூலமும் நச்சினார்க்கினியருரையும் 

உ . வே- சாமிநாதையர் பதிப்பு , ஐந்தாம்பதிப்பு . 
சென்னை , கபீர் அச்சுக் கூடம் , 1956 . 


புறநானூறு 

உ . வே . சாமிநாதையர் பதிப்பு , ஐந்தாம் பதிப்பு 
சென்னை , கபீர் அச்சுக் கூடம் , 1956 . 


மணிமேகலை மூலமும் அரும்பத உரையும் 

உ . வே . சாமிநாதையர் பதிப்பு , ஐந்தாம் பதிப்பு 

சென்னை , கபீர் அச்சுக்கூடம் , 1956 . 
முக்கூடற்பள்ளு 
மறுபதிப்பு , சென்னை , 

கழக வெளியீடு , ஜுன் 
1973 . 


456 


துணைநால்கள் 


அகத்தியலிங்கம் . ச . 

தமிழகப் பழங்குடி மக்கள் , அண்ணாமலை நகர் . 
மொழியியல் துறை அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகம் . 1972 . 


மொழியியல் - சொல்லியல் - பெயரியல் , அண்ணா 
மலை நகர் , அனைத்திந்தியத் தமிழ் மொழியியற் 
கழகம் ? 1979 . 
மொழியியல் சொல்லியல் வினையியல் , 
அண்ணாமலை நகர் , அனைத்திந்தியத் தமிழ் 
மொழியியற் கழகம் , 1982 . 


- 


சங்கத் தமிழ் - 1 அண்ணாமலை நகர் , 
அனைத்திந்தியத் தமிழ் மொழியியற் கழகம் , 
1983 . 


சங்கத் தமிம் - 11 அண்ணாமலை நகர் , 
அனைத்திந்தியத் தமிழ் மொழியியற் கழகம் , 
1983 . 


அகத்தியலிங்கம் , ச . , 
பாலசுப்பிரமணியன் . க . 

( பதிப்பாசிரியர்கள் ) இலக்கண ஆய்வுக் 
கட்டுரைகள் - 1 , அண்ணாமலை நகர் , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , 1974 . 


அகத்தியலிங்கம் . ச . , 
புஷ்பவல்லி . க . 

மொழியியல் வாழ்வும் வரலாறும் , 
அண்ணாமலை நகர் , அனைத்திந்தியத் தமிழ் 
மொழியியற் கழகம் , 1977 . 


அப்பாத்துரை. கா ... 

தென்மொழி , சென்னை - 1, மலர் நிலையம் , 
பிப்ரவரி , 1956 . 


457 


அரங்கசாமி . இரா .. 

தமிழ் மொழி வரலாறும் ஒப்பிலக்கணமும் , 
வெளியிட்டவர் திருமதி கமலம் அரங்கசாமி , 1973- 


அரங்கன் . கி . , 

மாற்றிலக்கண மொழியியல் , சென்னை , 
தமிழ் நூலகம் , 1975 


அரவிந்தன் . மு . வை . , 

மொழியியல் சிந்தனைகள் , சென்னை , 
மணிவாசகர் நூலகம் , அக்டோபர் 1977 . 


அஜ்மல்கான் . பி . மு . , 

பிரமலைக் கள்ளர் சமுதாய மொழியியல் , 
கம்பம் , பாவலர் பதிப்பகம் , சூலை 1977 


ஆண்டியப்பன் . தே .. 

காப்பியர் நெறி - எழுத்தியல் , மதுரை , 
வெற்றிவேல் பிரசுரம் , சனவரி 1976 


- 


ஆரோக்கிய நாதன் . எஸ் . 

மொழியியல் - கிளைமொழிகள் , விழுப்புரம் , 
முத்துப் பதிப்பகம் , டிசம்பர் 1987 . 


ஆளவந்தார் . ஆர் . , 

இலக்கியத்தில் ஊர்ப்பெயர்கள் , சென்னை , 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , ஏப்ரல் 1984 


இராசமாணிக்கனார் . மா . 

பத்துப்பாட்டு ஆராய்ச்சி , சென்னைப் பல்கலைக் 
கழக வெளிய்டு , 1970 . 


இராசாராம் . சு . , 

மொழியும் மொழியியலும் , நா . சு . இராசவேல் 
வெளிய்டு , நவம்பர் 1973 
ஒலியியல் , அண்ணாமலை நகர் , அனைத்திந்தியத் 
தமிழ்மொழியியற் கழகம் , 1980 . 


158 


இராதா செல்லப்பன் . 

கலைச்சொல்லாக்கம் , டிசம்பர் 1985 . 


ராமச்சந்திரன் கோ . 

பிறமொழிகளில் தமிழ்ச்சொல் ஆட்சி , சென்னை - 30 

வளவன் வெளியீடு , ஆகஸ்டு 1966 . 
இலக்குவனார் . சி . , 

பழந்தமிழ் , மூன்றாம் பதிப்பு , புதுக்கோட்டை , 
வள்ளுவர் பதிப்பகம் , ஆகஸ்டு 1970 . 


இளங்குமரன் . இரா . , 

( தொகுப்பாசிரியர் ) , உரையாசிரியர்கள் கண்ட 
நுண்பொருள் விளக்கம் , சென்னை - 1. திருநெல் 
வேலி சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , 
லிமிடெட் , நவம்பர் 1971 . 
தேவநேயப் பாவாணரின் சொல்லாய்வுகள் , 
மதுரை , பாவாணர் ஆராய்ச்சி நூலகம் , 
7. 2. , 85 . 


ளவரசு . சோம . , 

இலக்கண வரலாறு , சிதம்பரம் , தொல்காப்பியர் 
நூலகம் , 1963 . 


இன்னாசி . சூ . , 

சொல்லியல் , பாளையங்கோட்டை , தமிழரசன் 
பதிப்பகம் , சனவரி 1974 . 


கந்தசாமி . இல . செ . , 

இலக்கியத்தில் வேளாண்மை , கோயமுத்தூர் , 
தமிழ்நாடு வேளாண்மைப் பல்கலைக் கழகம் , 
1978 . 


கருணாகரன்.கி ., 

மொழிவளர்ச்சி , சிதம்பரம் , மணிவாசகர் 
நூலகம் , டிசம்பர் 1981 . 


459 


கலைச்செல்வன் . மு . , 

தமிழில் வழக்குகள் , கேரளப் பல்கலைக் கழகத் 
தமிழ்த் துறை வெளிய்டு , 1975 . 


கால்டுவெல் . 

திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் , 
கா . கோவிந்தன் மற்றும் க.ரத்னம் ( தமிழாக்கம் ) , 
இரண்டாம் பதிப்பு , சென்னை , குறள் நிலையம் , 
1977 . 


கோதண்டராமன் . பொன் . 

இலக்கண உலகில் புதிய பார்வை , இரண்டாம் 
பதிப்பு , சென்னை , தமிழ் நூலகம் , 1978 . 
இலக்கண உலகில் புதிய பார்வை , தொகுதி - 2 
சென்னை , தமிழ் நூலகம் 1981 . 
இலக்கணக் கலைக் களஞ்சியம் , சென்னை , தமிழ் 
நூலகம் 1985 


சக்திவேல் . சு . , 

தமிழ் மொழி வரலாறு , சிதம்பரம் , மணிவாசகர் 
நூலகம் , ஏப்ரல் 1984 


சஞ்சீவி , ந . , 

ஆராய்ச்சிக் கட்டுரைகள் , முதல் தொகுதி 
சென்னை - 1 , பாரி நிலையம் 1970 . 


சண்முகம் , செ . வை . 

எழுத்துச் சீர்திருத்தம் , அண்ணாமலை நகர் , 
அனைத்திந்தியத் தமிழ் மொழியியற் கழயிழ் , 1978 
எழுத்திலக்கணக் கோட்பாடு , அண்ணாமலை 
நகர் , அனைத்திந்தியத் தமிழ் மொழியியற் 
கழகம் , 1980 . 


சபாபதி . தி . , 

வேளாண்மை வளர்ச்சி , தமிழ் நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் , டிசம்பர் 1972 . 


460 


சம்பந்தன் . மா . சு . , 

சென்னை மாநகர் , இரண்டாம்பதிப்பு , சென்னை - 
தமிழர் பதிப்பகம் . ஆகஸ்டு 1978 . 


சரஸ்வதிவேணுகோபால் 
ராமசுவாமி . 

மு . 


கள ஆய்வில் சில அனுபவங்கள் , மார்ச் 1976 , 
( ஏனைய செய்திகள் நூலில் இல்லை . ) 


சிவஞானம் . ம . பொ . 

தமிழகத்தில் பிற மொழியினர் , சென்னை , 
பூங்கொடி பதிப்பகம் , 1976 . 


சிவராஜப் பிள்ளை . கே . என் . 


சிலதமிழ்ச்சொல் ஆராய்ச்சி , சென்னை - 33 
பேராசிரியர் சிவராஜப்பிள்ளை நினைவு மன்ற 
வெளியீடு , 1968 . 


சிவலிங்கனார் , ஆ . 

( பதிப்பாசிரியர் ) , தொல்காப்பியம் , 
எழுத்ததிகாரம் , உரைவளம் , நூன்மரபு , 
சென்னை - 113 - உலகத் தமிழாராய்ச்சி 
நிறுவனம் , டிசம்பர் 1980 . 


சீனிவாச வர்மா . கோ .. 


இருமொழியம் , அண்ணாமலை நகர் , 
அனைத்திந்தியத் தமிழ் மொழியியற் கழகம் , 
1980 


கிளை மொழியியல் , அண்ணாமலை நகர் , 
அனைத்திந்தியத் தமிழ் மொழியியற் கழகம் , 
1985 . 


461 


சீனிவாசன் . ரா . 

மொழியியல் , சென்னை - 30 , அணியகம் , 
எட்டாம் பதிப்பு 1980 . 


சுந்தர சண்முகனார் . 

தமிழ் அகராதிக் கலை , கழக வெளியீடு , 
இரண்டாம்பதிப்பு . செப்டம்பர் 1971 . 


சுப்பிரமணிய பாரதி . சி . , 

பாரதியார் கவிதைகள் , இரண்டாம் பதிப்பு , 
சென்னை , வானதி பதிப்பகம் , செப்டம்பர் 1975 . 


சுப்பிரமணியன் , ச.வே., 

மொழிக் கட்டுரைகள் , சென்னை , உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனம் , நவம்பர் 1984 . 
( பதிப்பாசிரியர் ) , தமிழ் நாட்டுப்புற இயல் ஆய்வு , 
சென்னை , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
செப்டம்பர் 1979 . 


தமிழ் இலக்கிய வகையும் வடிவும் , சென்னை 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 1984 . 


சுப்பிரமணியன் . ச . வே . 
மணவளான் . அ . அ . , 

(பதிப்பாசிரியர் சள் ] , தமிழ் இலக்கியக் 
கொள்கை - 3 சென்னை , உலகத் தமிழாராய்ச்சி 
நிறுவனம் , மார்ச் 1978 . 


சுப்பிரமணியன் , ச . வே . 
விஜயலட்சுமி . ர . 

( பதிப்பாசிரியர்கள் ) , தமிழ் இலக்கியக்கொள்கை -7 
சென்னை உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 
ஜுன் 1982 . 
பதிப்பாசிரியர்கள் , எண்பதில் தமிழ் , சென்னை 113 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 1982 , 


462 


சுப்பிரமணியன் . வி . ஐ . 

பதிப்பாக்கம் , திராவிட இலக்கணக் கொள்கை . 
வ . ஜெயதேவன் பா . வீரப்பன் ( தமிழாக்கம் ]... 
சென்னை , அன்பு நூலகம் 1978 . 


செல்வம் , வி . டி . 

தமிழகம் வரலாறும் பண்பாடும் , மதுரை , மதுரை 
பப்ளிஷிங் அவுஸ் , 1976 


சேதுப்பிள்ளை . ரா . பி . 

தமிழ் விருந்து , எட்டாம் பதிப்பு , சென்னை -5 , 
பழனியப்பா பிரதர்ஸ் , 1976 , 
தமிழகம் அலையும் கலையும் , மூன்றாம் பதிப்பு, 
சென்னை , பழனியப்பா பிரதர்ஸ் , நவம்பர் 1961 . 
தமிழ் இன்பம் , பன்னிரண்டாம் பதிப்பு , சென்னை 
பழனியப்பா பிரதர்ஸ் , 1972 
தமிழகம் ஊரும் பேரும் , ஐந்தாம் பதிம்பு , 
சென்னை பழனியப்பா பிரதர்ஸ் , 1976 . 


சோமலெ . 

செங்கற்பட்டு மாவட்டம் , 
நிலையம் மே 1963 


சென்னை , 


பாரி 


செங்கற்பட்டு - பத்தாண்டு சாதனைகள் 

தமிழ் நாடு அரசாங்க செய்தித்துறை வெளியீடு , 
டிசம்பர் 1961 . 


செங்கற்பட்டு மாவட்டம் - தொழில் வளர்ச்சி , 

( ஏனைய செய்திகள் நூலில் இல்லை ) 


தமிழ்க்குடிமகன் . 

பாவாணரும் தனித்தமிழும் , சென்னை , உலகத் 

தமிழாராய்ச்சி நிறுவனம் , சனவரி , 1985 . 
தமிழண்ணல் , 

மொழிவழிச் சிந்தனைகள் , இரண்டாம்பதிப்பு 
மதுரை, சோலை நூலகம் , அக்டோபர் 1980 


463 


தமிழ்த்துறை ஆசிரியர்கள் 

இலக்கணச் சிந்தனைகள் . அண்ணாமலை நகர் . 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் . நவம்பர் 1973 . 


திருமலை. சு மா . 

( பதிப்பாசிரியர் ) மொழிச் சிறுபான்மையினரின் 
குழந்தைகளுக்குத் தமிழ் கற்பிக்கும் தொடக்கப் 
பள்ளி ஆசிரியர்களுக்கான கையேடு , தமிழ் நாடு- 
சென்னை , த . க . ஆ . ப , நிறுவனம் , 


திருமலை . மா . சு . 
கருணாகரன் . கி . , 

மொழியியல் , ( ஏனைய செய்திகள் நூலில் இல்லை ) 


தேவநேயன் . ஞா . 

திராவிடத்தாய் , மறுபதிப்பு . சென்னை , 
வெளியீடு , மே 1964 


கழக 


உயர்தரக் கட்டுரை இலக்கணம் , மறுபதிப்பு , 
சென்னை , கழக வெளியீடு , ஜுன் 1964 , 
சொல்லாராய்க்சிக் கட்டுரைகள் , மறுபதிப்பு , 
சென்னை , கழக வெளியீடு , 1971 . 


நாகசாமி . இரா ., 


( பதிப்பாசிரியர் ) , செங்கை மாவட்ட வரலாற்றுக் 
கருத்தரங்கு , சென்னை- 2 , வரலாற்றுப்பேரவை , 
டிசம்பர் 1978 , 


நாகராசன் . கரு .. 

செங்கை மாவட்ட ஊர்ப் பெயர்கள் , சென்னை , 
உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் , மார்ச் 1985 


464 


நீலகண்ட சாஸ்திரி . கே . ஏ . 
தென்னிந்திய வரலாறு பகுதி , 1. மு , 

ரா . 
பெருமாள் ( தமிழாக்கம் ) தமிழ் நாட்டுப் பாடநூல் 
நிறுவன வெளியீடு . 


*பகவதி . கே . 

தமிழர் ஆடைகள் , சென்னை , உலகத் தமிழா 
ராய்ச்சி நிறுவனம் , டிசம்பர் , 1980 . 


பாலகிருஷ்ணன் . இரா . 

நீலகிரி மொழிகள் , அண்ணாமலை நகர் , அனைத் 
திந்தியத் தமிழ் மொழியியற் கழகம் 1984 . 


பாலசுப்பிரமணியன் , சி . 
தமிழ் இலக்கிய வரலாறு , 

எட்டாம் பதிப்பு , 
சென்னை , பாரி நிலையம் , சூலை 1969 . 
காரும் தேரும் , 

தேரும் , ஆறாம் பதிப்பு , சென்னை , 
நறுமலர்ப் பதிப்பகம் , நவம்பர் 1984 . 


புலவர் குழந்தை . 


யாப்பதிகாரம் , சென்னை , பாரிநிலையம் 1957 . 
பூவண்ணன் . 


மொழித்திறன் , சென்னை , வர்த்தமானன் பதிப் 
பகம் , 1986 . 


பெருமாள் , தே.ப. 

தமிழ் நாடு மாவட்டக் குறிப்புகள் , ( ஏனைய 
செய்திகள் நூலில் இல்லை ) 


மதிவாணன் , இரா ., 

சொல்லாய்வுக் கட்டுரைகள் , 
பதிப்பகம் , ஏப்ரல் 1982 , 


சென்னை , சேகர் 


465 


மாகறல் கார்த்திகேய முதலியார் . 

மொழிநூல் , சென்னை , ஆர் , விவேகானந்தா 
அச்சுக் கூடத்தில் அச்சிடப்பட்டது , 1913 . 


மாயாண்டி . இரா . 

சங்க இலக்கியத்தில் கற்பனை , சென்னை 
எழிலகம் -4 , இந்திராணிதெரு 1980 . 


மீனாட்சி சுந்தரனார் . தெ . பொ . 
தமிழ் மொழி வரலாறு , 

செயப்பிரகாசம்: 
( தமிழாக்கம் ] , மதுரை , சர்வோதய இலக்கியப் 
பண்ணை 1973 . 


முத்து கண்ணப்பர் . தி . , 

சங்க இலக்கியத்தில் நெய்தல் நிலம் , சென்னை 
அதிபத்தர் பதிப்பகம் , ஆகஸ்டு 1978 . 


முத்துச் சண்முகன் . 

இக்கால மொழியியல் , ( முதற்பகுதி ] மதுரை 
மதுரைப் பல்கலைக் கழகம் , 1971 
இக்காலத் தமிழ் , இரண்டாம் பதிப்பு , மதுரை , 
முத்தம்மாள் வெளியீடு , ஏப்ரல் , 1973 . 


முருகரத்தினம் . தி . , 

தமிழ் எழுத்தியல் இன்றும் அன்றும் , மதுரை 
நாவலர் புத்தக நிலையம் , 1973 . 
மொழியாய்வுக் கட்டுரைகள் , பல்கலை நகர் , 
மதுரை , தமிழ்ச்சோலை வெளியீடு , 1978 . 


ரங்க நாயகி மஹாபாத்ரா . 

இன்றைய தமிழ் இலக்கிய வழக்கும் பேச்சு 
வழக்கும் , சென்னை , பாரிநிலையம் , டிசம்பர் 
1985 . 


-30 . 


466 


வரதராசன் . மு . வ . 

மொழி வரலாறு , மறுபதிப்பு , சென்னை , கழக 
வெளியீடு , 1961 . 


மொழி நூல் , மறுபதிப்பு , 

சென்னை , 
வெளியீடு , செப்டம்பர் 1970 . 


கழக 


மொழியியல் கட்டுரைகள் , முதல் பகுதி , 
இரண்டாம் பதிப்பு , பாரி நிலையம் , 1973 . 


விஜயலட்சுமி . ர . 

தமிழகத்தில் ஆசிவகர்கள் , சென்னை , உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனம் , ஜுன் 1988 . 


ஜீவானந்தம் 

மொழியைப் பற்றி , சென்னை , நியூ செஞ்சுரிபுக் 
ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் , 1973 . 


இதழ்களும் கட்டுரைகளும் 
தமிழ் 
ஆறாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை 

இந்தியப் பல்கலைக் கழகத் தமிழாசிரியர் மன்றம் , 
பாண்டிச்சேரி தாகூர் அரசினர் கலைக் கல்லூரி தமிழ்த்துறைச் 
சார்பு வெளியீடு , 1974 . 
இளவேனில் 

திருவனந்தபுரம் , இளங்கோ மன்ற வெளியீடு 1972 . 


ஒன்பதாவது கருத்தரங்கு ஆய்வுக் கோவை , தொகுதி - 2 

இந்தியப் பல்கலைத் கழகத் தமிழாசிரியர் மன்றம் , மதுரைப் 
பல்கலைக் கழகத் தமிழ்த்துறை வெளியீடு , 1977 
தினமனி நாளிதழ் 

நாள் : 8.11.88 
நான்காவது கருத்தரங்கு ஆய்வுக் கோவை 

இந்தியப் பல்கலைக் கழகத் தமிழாசிரியர் மன்றம் , கேரளப் 
பல்கலைக் கழகத் தமிழ்த் துறை சார்ந்த வெளியீடு , 1972 


467 


பதினாறாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை , 
தொகுதி -1 

இந்தியப் பல்கலைக் கழகத் தமிழாசிரியர் 
அண்ணாமலை நகர் 1984 . 


மன்றம் 


பதின்மூன்றாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை , 
தொகுதி -2 

இந்தியப் பல்கலைக் கழகத் தமிழாசிரியர் மன்ற வெளியீடு 
1981 . 


பத்தாவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை , தொகுதி -2 

இந்தியப் பல்கலைக் கழகத் தமிழாசிரியர் மன்ற வெளியீடு , 
கோயமுத்தூர் , தமிழ்நாடு வேளாண்மைப் பல்கலைக் கழகம் , 
1978 . 


மொழியியல் 

தொகுதி -7, ஜுலை & டிசம்பர் 1 & 2 , அனைத்திந்தியத் 
தமிழ் மொழியியல் கழகத்தின் காலாண்டு இதழ் 1983 . 


மொழியியல் , 

தொகுதி - 9 , ஜுலை டிசம்பர் , 142 , அனைத்திந்தியத் 
தமிழ் மொழியியற் கழகத்தின் காலாண்டு இதழ் 1985 . 


வளரும் வேளாண்மை , 

மாத இதழ் , ஏப்ரல் 1984 


வயை 


பல்கலை நகர் , 


மதுரை 


( 1973 - 1974 ) , தமிழ்த்துறை , 
காமராசர் பல்கலைக் சழகம் . 


வையை 


வியாழ வட்டக் கருத்தரங்கு மலர் , தமிழ்த்துறை, மதுரைக் 
காமராசர் பல்கலைக் கழக வெளியீடு , சூலை 1974 . 


வையை 

மலர் ஐந்து , மதுரை , பல்கலை நகர் , மதுரைக் காமராசர் 
பல்கலைக் கழகம் , 1980 . 


468 


ஆங்கிலம் 
Journal of Tamil studies , Madras . 

, 
International Institute of Tamil studies , 

June 1985 
South Indian Inscriptions Volume - II 

Hultzsch.E . ( Editor ) Navrang , New Delhi 1984 . 


அகராதிகள் 


தமிழ் 
கலைக்களஞ்சியம் 


தொகுதி 1 , IV 

சென்னை , தமிழ் வளர்ச்சிக் கழகம் , 1958 . 
கலைச்சொல் அகராதி 

சக்திவேல் . சு . , சிதம்பரம் , மணிவாசகர் நூலகம் , 1980 . 
தமிழ்ப் பேரகராதி 
தொகுதி 1 

முதல் 6 மற்றும் இணைப்பு , சென்னைப் 
பல்கலைக் கழகம் , 1982 . 


மதுரைத் தமிழ்ப் பேரகராதி பாகம் 1 , 2 

சென்னை , இ.மா. கோபாலக்கிருஷ்ணக்கோன் வெளி 
யிட்டது . 1956 . 

ஆங்கிலம் 
A Dravidian Etymological Dictionary, 

Burrow . T. and Emeneau , oxford , 
Clarendon press 1961 . 

. 


அச்சில் வாரா ஆய்வேடுகள் 
இரத்தினம் . சி . 

தமிழிலக்கியத்தில் காஞ்சிமா நகர் - ஓர் ஆய்வு , சென்னைப் 
பல்கலைக் கழக எம் ஃபில் பட்டத்திற்காக அளிக்கப் பெற்ற 
ஆய்வேடு , அக்டோபர் 1983 . 


469 


கருப்பாயி.ஆ . 
நிலக்கோட்டை 

வட்டார 

தொழிற்களப் பாடல்கள் , 
மதுரைக் காமராசர் பல்கலைக் கழக எம் ஃபில் பட்டத்திற்காக 
அளிக்கப் பெற்ற ஆய்வேடு , 1985 . 


சீதாராமன்.பா . 

உழவியல் கலைச் சொற்கள் - ஒரு கள ஆய்வு , எம்ஃபில் 
பட்டத்திற்காகச் சென்னைப் பல்கலைக் கழகத்திற்கு அளிக்கப் 
பெற்ற ஆய்வேடு , 1983 . 


மகாலட்சுமி.டி . 

கோவை மாவட்டச் சொற்களஞ்சியம் , பிஎச்.டி . , பட்டத் 
திற்காகச் சென்னைப் பல்கலைக் கழகத்திற்கு அளிக்கப் பெற்ற 
ஆய்வேடு , ஏப்ரல் 1988 . 


பெருமாள் சா . 

வடஆர்க்காடு - மாவட்ட மக்கள் இயக்கங்களும் தமிழ் 
வெளியீடுகளும் ( 1850-1950 ) பிஎச் . டி . , பட்டத்திற்காகச் . 
சென்னைப் பல்கலைக் கழகத்திற்கு அளிக்கப் பெற்ற ஆய்வேடு 
1986 . 


வி நாயகம் சி . 

பாரதி , பாரதிதாசன் பாடல்களில் நாட்டுப்புற இலக்கியத் 

தாக்கம் . சென்னைப் பல்கலைக் கழகத்திற்குப் பிஎச் . டி , 
பட்டத்திற்காக அளிக்கப்பெற்ற ஆய்வேடு , செப்டம்பர் 1986. , 


Englisn 


Archibald . A Hill ,, 


Linguistics Today, London 
Basic Books , Inc , 
publishers , 1969 . 
A course in Modern 
Linguistics, New york , 
The Macmillan Company, 
1958 . 


Charles F. Hockelt ,, 


470 


Deivasundaram.N . , 


Ilakkuvanar.S . , 


John T. plati and Heidi 
K. plati, 


Tamil Diglossia , 
Tirunelveli, Nainar 
pathippagam , 1981 
Tamil Language, 
Kazhagam , 1901 
The Social 
Significance of speech , 
Oxford North , Holland 
publishing company , 1975. 
Linguistics and Language , 
New york John Wiley & 
Sons , Second Edition 1978 


Julia s . Falk , 


Kothandaraman . pon ., 


Modern Studies in Tamil . 
Madras - 18 Tamil 
Nulagam , 1976 . 
Linguistic Studies in 
Tamil , Madras - 18 Tamil 
Nulagam , 1980 . 


Krishnamurti , Bh ., 


A Telugu Dialect 
Dictionary of 
occupational Vocabularies, 
Volume -I Agriculture , 
Hyderabad , The Andhra 
Pradesh Sahitya Akademi.. 
Second Edition 1974 . 


Mahalingam , T. V. , 


Administration and 
Social Life under Vijaya 
nagar , Second Edition , 
(Madras, University of 
Madras, 1969 ) , 


471 


Manickam . V. T. , 

Marutam - An aspect of Love in Tamil 
Literature , Karaikudi , 1982 


Meenakshi Sundaram , T 

p . , 
A History of Tamil Language, poona, Deccan 
College Linguistic Society of India , 1965 . 


papers on Linguistic and Literature , Annamalai 
Nagar , January 1965 . 


Neelakanda Sastri, K. A. , 


Foreign notices of South India from 
Megasthenese to Ma Huan . University of 
Madras , 1939 . 


Neil Smith and Deirdre Wilson , 


Modern Linguistics, The Results of 
Chomsky s Revolution , penguin Books 
Company , First and Reprint 1979. 


Phillip W. Davis , 

Modern theories of Language , New Jersey, 
prentic Hall Inc. Englewood cliffs . 1973, 


Rajaram . S. 

Tamil phonetic Reader, Mysore - 6 
Central Institute of Indian Languages, Reprint, 
April 1980 . 


1 


472 


Sethupillai. R. P. 

Words and their Significance ., University of 
Madras - 1953 . 


Sherring M. A. , 

The Tribes and Castes of the Madras 
presidency, Cosmo publications, London , 1909 ) 


Subramanian . S. V. , 


Studies in Tamilology, Madras - 96 . Tamil 
patippakam , September 1982 . 


Vijayalakshmy , R. 

A Study of the Civakacintamani, Ahmedabad . 
L. D. Institute of Indology , May 1981. 


ஆசிரியரின் படைப்புகள் 


1. இலக்கிய இன்பம் 
2. இலக்கியக் கட்டுரைகள் 
3. சைவத் திருமுறைகள் பன்னிரண்டனுள் 

செல்வர் குறிப்பு ( தொகுப்பு ) 
அறிவொளி விளக்கு என்னும் 

விவேகசிந்தாமணி (உரை ) 
3. பாரதிதாசனாரும் பைந்தமிழும் 
6. உழவு . நெசவு கலைச்சொற்கள் 


3 


உழவுக்கும் நெசவுக்கும் 
வந்தனை செய்வோம் ! 


கபாயை 


கா 


